பரிப் புள்ளியியல் 


( BIO STATISTICS) 


S. S. நாராயணசாமி - 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவன 


த பா . நி . ( க.வெ. ) வரிசை எண் -344 


உயிர்ப் புள்ளியியல் 


ஆசிரியர் 
எஸ் . எஸ் . நாராயணசாமி , எம்.எஸ்ஸி . 
புள்ளியியல் துணைப் பேராசிரியர் , 
சென்னை மருத்துவக் கல்லூரி, 


கர் 


நூல் 


டுப் பாட 


his 


சிறுவனம் 


* தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


கற்க கசம் 


First Edition - August, 1972 
T.N.T.B.S. ( C.P. ) No. 344 


Tamil Nadu Text Book Society 


BIOSTATISTICS 


S. S. NARAYANASWAMI 


Price Rs . 12-30 


Published by the Tamil Nadu 
Text Book Society under the 
Centrally Sponsored Scheme of 
Production of books and literature 
in regional languages at the Uni 
versity level , of the Government of 
India in the Mioistry of Education 
and Social Welfare (Department 
of Culture ), New Delhi . 


Printed by 
BHARANI PRESS , 
11 , Venkatadri Naicken Street , 
Kuyappettai , Madras - 12 . 


அணிந்துரை 


திரு . இரா . நெடுஞ்செழியன் , 
( தமிழகக் கல்வி - உள்ளாட்சித் துறை அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பன்னிரண் 
டாண்டுகள் ஆகிவிட்டன. குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழி 
லேயே கற்று வந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் ( P.U.C. ) , 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் 
என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல 
துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்றுவருகிறது . இவ் வகையில் , கல்லூரிப் 
பேராசிரியர்கள் 

கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் பெறு 
வதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்து வரும் 
பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுவருகிறது . 

இவற்றுள் ஒன்றான உயிர்ப் புள்ளியியல் என்ற இந் நூல் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 344 ஆவது வெளி 
யீடாகும். இதுவரை 379 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் 
நூல் மைய அரசு கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் மாநில 
மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின் கீழ் 
வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . 

அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரித்தாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. 


உயிர்ப் புள்ளியியல் - அறிமுகம் 


.. 


1 ) 


2. நிகழ்வெண் பரவல் 


6 


3 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


31 


4. நிகழ்திறன் 


80 


5. ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல் 


... 


106 


6. இயல் நிலைப் பரவல் 


127 


.. 


7. பண்புகளின் இயைபு 


143 


8. உடன்தொடர்பும் தொடர்பு கோடுகளும் 


178 


9. கூறெடுத்தல் 


228 


10. புள்ளியியல் அனுமானம் 


244 


... 


11. சிறப்புக் காணும் சோதனைகள் 


258 


12 , t- பரவல் 


282 


13. கை - வர்க்கப் பரவல் 


308 


14. மாறுபாட்டளவை ஆய்வு 


340 


பின்னிணைப்பு 


373 , 


List of References 


392 


கலைச்சொற்கள் 


.. 395 


1. தோற்றுவாய் 
தனித்துறைப் பயிற்சி தற்கால நியதியாக அமைந்துள்ளது , 
ஆய்வின் தன்மை அதிகமாக அதிகமாகத் தனித்துறைப் பயிற்சிக் 
கான களங்களும் அதிகமாகின்றன . செயற்கள எல்லை வரையறுக் 
கப்பட்டுக் குறுகியதாய் அமைந்தாலும் , செயலின் தன்மையில் 
மிக்க கவனமும் தீவிரத்தன்மையும் கொள்ளவேண்டி உள்ளது . 
புதுக்கருத்துகளைச் சேர்க்கவேண்டியவர்களாகவும் , பழைய கருத்து 
களைச் சோதனைக்குள்ளாக்கவோ அல்லது திருத்தி அமைக்கவோ 
வேண்டியவர்களாகவும் உள்ளோம் . பெற்ற அறிவினை , ஒத்த 
துறையில் முயற்சி செய்து வரும் சக ஊழியர்களுடனும் , உள் 
தாட்டிலும் வெளி நாட்டிலுமுள்ள அத்துறை மற்றும் அத்துறை 
யைச் சார்ந்த பிரிவில் செயல்படும் வல்லுநர்களுடனும் கருத்துப் 
பரிமாற்றத் தேவையை உணர்கிறோம் . உயிரியல் துறை மட்டும் 
இதற்கு விதிவிலக்காக அமையமுடியாது . புதிய கருத்துகளைப் 
பெறவும் , பெற்ற கருத்தினை மற்றவர்கள் சந்தேகத்திற்கிடமின்றி 
ஏற்றுக் கொள்ளும் தன்மையில் கூறவும் புள்ளியியலின் உதவியை 
நாட வேண்டியுள்ளது . மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளும்படி 
அமையும் கருத்துகள் ஆய்வறிவு சார்ந்த கருத்துகளாக 
அமைய வேண்டியனவாயும் , ஆய்வறிவு சார்ந்த கருத்துகள் 
புள்ளியியல் முறைப்படி அணுகியனவாயும் அமையவேண்டி 
உள்ளன . 


புள்ளியியல் உத்திகள் அறிவியல் முறையின் ஒரு நோக்சு 
மாகும் . அறிவியல் முறைக்குச் சுருக்கமான சொற்பொருள் 
விளக்கம் தருவது எளிதன்று . ஆராய்ச்சிக்குரிய செய்தியைப் 
புரிந்து கொள்வதற்காக வாதமுறை ( logic ) , மற்றும் புறநோக்கு 
( objectivity ) முறைகளைப் பயன்படுத்துதல் அறிவியல் முறை 
எனச் சொல்லலாம் . முன்பு கண்டறிந்த செய்திகளின் தன்மை 
யைச் சோதனை செய்து , சோதனைக்குள்ளாக்கப்பட வேண்டிய 
கருதுகோள்களை ( hypotheses ) அமைப்பதே அறிவியல் முறையின் 
முக்கிய நோக்கமாகும் . கருதுகோள்களை அமைக்கும் திறமை 


உயிர்ப் புள்ளியியல் 


தனிப்பட்டவர்களின் அனுபவத்தைச் சார்ந்ததாகும் . சிறந்த 
கருதுகோள்களை அமைப்பதற்கான நியதிகள் கொடுக்கப்பட் 
டிருந்தாலும் , குறிப்பிட்ட ஆய்விற்குப் பொருத்தமான கருது 
கோள்களை அமைப்பது , கருதுகோளை அமைப்பவர் தம் கூர்மதியை 
யும் ! gen u- ) உள்ளுணர்வையும் ( intution ) சார்ந்தமையும் . 
கருதுகோட் சோதனைகளுக்கான ( testing of hypathese ) அளவு 
களைச் சேகரிப்பதிலும் , கருத்தாய்வுத் தொகுதியிலிருந்து ( theory ) 
முன்கூட்டி உணரத்தக்க கருத்துகளைக் கூறுவதற்கான அளவை 
களின் ஒப்பீட்டு முறைகளைக் கொடுப்பதிலும் புள்ளியியல் 
துறை , அறிவியல் துறைக்குத் துணைசெய்கிறது .. 

புள்ளியியல் 
துறையைத் தவிர்த்து , வேறெந்தத் துறையிலும் புள்ளியியல் 
தனித்து நின்று புதிய அறிவியல் கோட்பாடுகளை உண்டாக்க 
முடியாது . 

அமைக்கப்பட்ட கோட்பாடுகளைச் சோதனைக்குள் 
வாக்கப் புள்ளியியல் உதவுமேயன்றிப் புதிய கருத்துகளை உண் 
டாக்கப் புள்ளியியல் உதவுவதில்லை . 


அறிவியல் துறையில் புள்ளியியல் முறைகள் மூன்று வழிகளில் 
பயன்படுத்தப்படுவதைக் குறிப்பிடலாம் . விரித்துரைத்தல் 
( description ), ஆய்தல் ( ava ysis ) , முன் மதிப்பிட்டுரைத்தல் 
( prediction ) ஆகிய செயல்களைப் புள்ளியியல் முறைகள் செய் 
கின்றன . விரித்துரைத்தலாவது , கொடுக்கப்பட்ட செய்திகளைச் 
சுருக்கி அமைத்துத் தகுதியான புள்ளியியல் அளவைகளால் Statis 
tical crimir: t ) வருணிப்பதைக் குறிக்கும் . கொடுக்கப்பட்ட 
செய்திகளை வருணிப்பதுடன் , இரு முழுமைத் தொகுதிகளை (pru 
lation ) ஒப்பிடவும் இவ் வளவைகள் உபயோகப்படுகின்றன . 
விரித்துரைத்தலாவது பெற்றறி ( deductive ) முறையாகவோ 
அல்லது பட்டறி ( inductive ) முறையாகவோ இருக்கலாம் . 
முழுமைத் தொகுதி அளவுகள் முழுதும் தெரிந்தவிடத்துச் செய்யும் 
ஆய்வு முறைகளையோ , அல்லது முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக் 
கப்பட்ட மாதிரி ( Sample) அளவுகளிலிருந்து செய்யப்படும் ஆய்வு 
முறைகளையோ இவை குறிக்கின்றன . மாதிரி அளவுகளிலிருந்து 
முழுமைத் தொகுதிக்கான பண்புகளைக் கணக்கிடுவதே பெரும் 
பாலான ஆய்வு முறைகளின் நோக்கமாகும் . கொடுக்கப்பட்ட 
அளவுகள் ஒரு குறிப்பிட்ட முழுமைத் தொகுதியைச் சேர்ந்ததா 
அல்லது எடுக்கப்பட்ட இரு மாதிரிகளின் ஓர் அளவைக்கான 
வித்தியாசம் குறிப்பிடும்படி ( significant difference ) உள்ளதா 
எனும் கருதுகோட் சோதனைகளில் புள்ளியியல் 

முறைகள் 
பெரிதும் - பயன்படுகின்றன . மாதிரி அளவைகளிலிருந்து ( sta 
tistic ) முழுமைத் தொகுதி அளவைகளை ( parameter ) மதிப்பீடு 
( estimation ) செய்வதற்கும் புள்ளியியல் முறைகள் உபயோகப் 
படுகின்றன . மாதிரி உறுப்புகள் யாவும் ஒரு குறிப்பிட்ட முழுமைத் 


தோற்றுவாய் 
தொகுதியிலிருந்து வந்தன என்ற அடிப்படையில் இம் மதிப்பீடு 
கள் செய்யப்படுகின்றன . இம் மதிப்பீடுகளின் உதவியால் முழு 
மைத் தொகுதியின் உருவமைப்பு ( model ) முழுவதுமாக வரு 
ணிக்கப்படுகிறது . இவற்றின் உதவியாலேயே புள்ளியியலின் 
மூன்றாவது செயலான 

வருவதுரைத்தல் செம்மைப் படுத்தப் 
படுகிறது . எனவே , 
புள்ளியியல் இல்லாத அறிவியல் பயன் தராது 

அறிவியல் இல்லாத புள்ளியியல் வேரற்றது 
என்பதான கூற்று மிகப் பொருத்தமாகக் கூறப்பட்டதெனக் 
கொள்வது மிகையன்று . 

அளவு சார் உயிரியல் ( Quantitative Biology ) பிரிவில் புள்ளி 
யியல் உபயோகம் பற்றி வாதிடும் நிலை மாறிவிட்டது . இதில் 
ஏற்படும் வாதம் , உயிரியல் வல்லுநர்களால் எளிதாகப் புரிந்து 
கொள்ளும்படி புள்ளியியல் - முறைகள் அமையவில்லை 
எண்ணுவதாலோ அல்லது தேவையில்லாத இடங்களில் கூடப் 
புரிவதற்கு மிகக் கடினமான சில நுட்பமான புள்ளியியல் செயல் 
முறைகளை மிகைப்படுத்திக் கூறுவதாலும்தான் அமைந்துள்ளது . 
புள்ளியியல் , உயிரியல் பிரிவிற்குத் தேவையா என்பதைவிட 
அதன் தேவையை உணர்ந்து அதனை அணுகும் முறையில் உள்ள 
தன்மையையே இவ்வாதம் கூறுகிறது . எல்லா உயிரியல் வல்லு 
நர்களும் புள்ளியியல் முறைகளை வெளிப்படையாக உபயோகப் 
படுத்தாவிட்டாலும் , ஏதாவது ஒரு வழியில் உள்ளுணர்விலாவது 
பயன்படுத்துவதைக் காணமுடிகிறது . மனிதர்களையும் , வாலில் 
லாக் குரங்கினையும் வேறுபடுத்திக் காட்டுவது மிக எளிது . 
கொடுக்கப்பட்ட இரட்டையர்கள் ஒற்றைக் 

கருவிலிருந்து 
தோன்றியவர்களா அல்லது இரட்டைக் கருவிலிருந்து தோன்றிய 
வர்களா 

உடலின் புறத்தோற்றத்தைக் கொண்டு 
கூறுவது சிக்கலாக அமைந்துள்ளது . ஆதலின் உயிரியல் பிரிவில் 
புள்ளியியலின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொள்வது தொடர்ந்து 
செல்வதற்குச் சாதகமாக அமைகிறது . 


என்று . 


என்பதை 


மற்ற எல்லா அறிவியல் துறைகளைப் போலவே உயிரியலும் 
கண்டறிதல் மற்றும் அளவுகளின் பால் சார்ந்ததாகும் . உயிர்ப் 
பொருள்கள் அனைத்தும் ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபட்டு அமைந் 
துள்ளன . கொடுக்கப்பட்ட அளவுகளில் உள்ள மாற்றங்களைக் 
கணிக்கும் முறையில் நம்மைத் தவறான கருத்துகளுக்கு இட்டுச் 
செல்லாமல் , அளவுகளின் தன்மையைக் கூறப் புள்ளியியல் 
முறைகள் ஓர் இன்றியமையாத உத்தியாக அமைந்துள்ளது . 


உயிர்ப் புள்ளியியல் 


உயிருடன் - இருக்கும் அல்லது உயிருடன் இருந்த பொருள் 
களின் அளவுகளைப் புள்ளியியல் முறைகளைக் கொண்டு படிக்கும் 
துறையே உயிர்ப் புள்ளியியல் ( Biostatistics ) எனப்படும் : விலங்கு 
மற்றும் தாவர இனம் ஒன்றின் அளவுகளை வைத்துக்கொண்டு 
உயிரியல் மற்றும் புள்ளியியல் வல்லுநர்கள் சோதனை செய்யும் 
சக்தியை ஒருங்கிணைத்து ஆராயும் பிரிவே உயிர்ப் புள்ளியியல் 
எனவும் கூறலாம் . 

உயிர்ப் புள்ளியியல் எனும் சொல் பத்தொன்பதாம் நூற் 
றாண்டின் இறுதியிலிருந்து கையாளப்பட்டு வருகிறது . ஒரு 
வகையில் உயிரியல் அளவுகளை விதிமுறை தவறா நுட்பமான 
முறைகளில் கணக்கிடுவதையும் , மற்றொரு வகையில் வரையறுக்கப் 
பட்ட கணக்கியல் பகுப்பு முறைகளைக் கையாளுவதையும் இது 
குறித்தது . உயிர் அடிப்படையான புலன்களால் உணரத்தக்க 
அளவுகளுக்குரிய பண்புகளைப் படிப்பதே உயிர்ப் புள்ளியியலின் 
முக்கிய நோக்கமாகும் . காலப்போக்கில் பண்பின் அடிப்படை 
யில் குறிக்கப்படும் உயிரியல் தன்மையை உயிரியல் பிரிவாகவும் , 
அளவுகளின் அடிப்படையில் குறிக்கப்படும் உயிரியல் தன்மையை 
உயிர்ப் புள்ளியியல் பிரிவாகவும் கொண்டால் வியப்படைவதற் . 
கில்லை .. உயிரியலைப் பொது அளவைக்குள்ளாக்குவதே உயிர்ப் 
புள்ளியியலின் முக்கிய வேலையாகும் . உயிரியல் நிகழ்ச்சிகளைப் 
பொது . அளவைக்குள்ளாக்காமல் அவற்றைப் படிப்பதற்குத் 
தேவையான முழு அறிவையும் பெற முடியாது என்பதே அதன் 
அடிப்படை நியதியாகும் . அளவு குறிப்பிடாமல் விவரிக்கப்படும் 
ஒரு பொருளின் தன்மை முற்றுப் பெற்ற கருத்தாக அமையாத 
தோடு அடிப்படை முக்கியத்துவத்தையும் இழந்து விடுவதை 
நம்மால் உணரமுடிகிறது . நிகழக் கூடிய தவற்றினைக் கணக்கிட 
முடியாதபடி அமைக்கப்படும் சோதனை முறைகள் உண்மையான 
அல்லது தவறான முடிவுகளைக் கூறுவதில் சமவாய்ப்பினை உடைய 
தாய் அமைந்துவிடுகிறது . 


நமக்கு எண்களிடத்தில் எத்தகைய வெறுப்பு இருப்பினும் 
நமது செயல்களையும் , திட்டங்களையும் புள்ளியியல் முறைப்படி 
திட்டமிட்டுச் செயல்படுத்தி , மதிப்பிட வேண்டியவொரு தவிர்க்க 
முடியாத சூழலில் உள்ளோம் . மூல அளவுகளுக்கான பண்பு 

: 
களைச் செம்மையாகக் கூறவும் , அவற்றில் உள்ள குறைபாடு 
களின் தன்மையைத் தெளிவாக்கவும் இத் துறை பயன்படுகிறது . 
அறிவுத் துறையில் ஏற்பட்டுள்ள புதுச் சூழலில் உயிரியல் வல்லு 
நர்கள் புள்ளியியல் முறைகளைப் புரிந்துகொள்வது அவர்தம் 
செயல்களைச் சரியாகத் திட்டமிடவும் , முறைப்படி செயல் 
படுத்தவும் , செய்திகளைத் தொகுக்கவும் , தொகுத்தவற்றைப் 


தோற்றுவாய் 


5 ) 


பகுக்கவும் , பகுத்தவற்றிலிருந்து பெறப்படும் கருத்துகளைத் 
தெளிவாக அறுதியிட்டுக் கூறவும் , புள்ளியியல் வல்லுநர்களால் 
கூறப்படும் கடினமான புள்ளியியல் முறைகளைப் புரிந்துகொள்ள 
வும் இன்றியமையாததாகும் . காலம் , பொருள் , சக்தி முதலியன 
வீணாகாமல் செயல்முறைகளை ஒழுங்குபடுத்திச் 

ஒழுங்குபடுத்திச் செயல்புரிய 
இத்துறை பெரிதும் பயன்படுகிறது . குறைந்த செய்திகளிலிருந்து 
நிறைந்த கருத்துகளைப் பெற இத்துறையைப்போல் வேறெந்தத் 
துறையும் இல்லை எனச் சொன்னால் மிகையன்று . 

புள்ளியியல் உதவி இல்லாமல் உயிரியல் பிரிவில் தோன்றும் 
சிக்கல்களை எளிதாக்க முடியாதென்பதைத் தக்க சான்றுகளுடன் 
காண உள்ளோம் . புள்ளியியல் முறைகளின் தற்கால வளர்ச்சி 
யினை நன்கு 

புரிந்துகொண்டாலன்றி உயிர்ப்புள்ளியியலை 
உயிரியலார் செம்மையாகப் பயன்படுத்த முடியாத நிலை உறுதிப் 
படினும் உயிர்ப் புள்ளியியலின் அடிப்படைக் கருத்துகளைக் கூறு 
வதே நமது நோக்கமாகும் . ஒவ்வொரு உயிரியல் வல்லுநரும் 
தேர்ந்த புள்ளியியல் வல்லுநராகவும் இருக்க வேண்டுமென்று 
எதிர்பார்ப்பது தேவைக்கு அதிகமான அல்லது நடைமுறைக்கு 
ஒவ்வாத ஒன்றாக இருந்தாலும் , உயிரியலில் பெறப்படும் கருத் 
துகள் யாவும் உயிர்ப் புள்ளியியல் முறைப்படி தெளிவு 
படுத்தப்பட்டுச் சந்தேகத்திற்கிடமின்றி எல்லோராலும் ஒத்துக் 
கொள்ளப்படுவதை மறுக்கமுடியாது . 

உயிரியல் பிரிவில் ஏற் 
படும் ஒவ்வொரு முடிவின் தன்மையும் உயிரியலார் உயிர்ப் 
புள்ளியியலின் அடிப்படைச் செயல் முறைகளை ஆயுதமாகப் 
பயன்படுத்தவேண்டிய நிலையில் உள்ளது . உறுதியான , சிறப் 
பான மற்றும் , நம்பும் தன்மைத்தான கருத்துகளைக் கூற உயிர்ப் 
புள்ளியியல் பெரிதும் பயன்படுகிறது . நமது கருத்துகளைக் கூற 
இந்த ஒரு முறைதான் உதவியாய் அமையும் என்று கூற முடியா 
" விட்டாலும் , நமக்குள்ள எல்லா முறைகளிலும் இதுவே தலைசிறந்த 
தெனின் தவறாகாது . உயிர்ப் புள்ளியியல் முறைப்படி அணுகிக் 
கூறப்பட்ட கருத்துகள் குறைவான தவறுகள் உள்ளனவாய் 
அமைகின்றன . வேறெந்த முறைக்கும் இல்லாத , தனக்கே -உரித் 
தான செயலில் ஏற்படும் தவறுகளை முன்கூட்டியே அளந்து கூறும் 
தன்மைத்தாய் அமைந்துள்ள இதனை மறுக்க முடியாமல் கையாள 
வேண்டிய நிலையில் உள்ளோம் . 

உயிர்ப் புள்ளியியலை உயிரியல் பிரிவில் உறுதியாக ஏற்றுக் 
கொள்ளப்பட்ட நிலையில் உயிர்ப் புள்ளியியலான கட்டடம் 
கால்டன் பெருமகனால் ( Sir Francis Galton ) அடிக்கல் நாட்டப் 
பட்டு பியர்சன் ( E. S. Pearson ) மற்றும் ஃபிஷர் ( R. A. Fisher ) 
ஆகிய வல்லுநர்களால் கட்டடமாக்கப்பட்டுள்ளதை நினைவு 
கூர்வது நமது கடமையாகும் . 


2. நிகழ்வெண் பரவல் 
( Frequency Distribution ) 


களத்தில் சேர்க்கப்பட்ட செய்திகளே புள்ளிவிவர ஆய்விற் 
கான் அடிப்படைப் பொருள்களாக அமைகின்றன . - உயிர்ப் 
புள்ளியியலுக்குத் தேவையான செய்திகள் மக்கள் தொகைக் 
கணக்கீட்டில் சேர்க்கப்படும் செய்திகளிலிருந்தும் , பிறப்பு 
இறப்புக் குறிப்புகளிலிருந்தும் , களத்திலும் சோதனைச்சாலை 
களிலும் - செய்யப்படும் சோதனைகளில் கிடைக்கும் அளவு 
களிலிருந்தும் கிடைக்கின்றன . நமது தேவைக்கேற்ப இவற்றின் 
தன்மையும் , அளவும் அமையும் . தொகுக்கப்பட்ட விவரங்கள் 
முறையாக அமைக்கப்படாமலிருக்குமாயின் தெளிவான கருத்து 
களை எளிதாகப் பெறமுடியாது . இவற்றை முறைப்படுத்தி 
அமைப்பதன் மூலம் தெளிவான கருத்துகளைப் பெறுவதோடு 
இச் செய்திகளைப் புள்ளிவிவர ஆய்விற்கான எளிதான பொருள் 
களாகவும் அமைக்க முடிகிறது . 


ப 


| 


வகைப்படுத்துதல் பண்பின் அடிப்படையின் தாயும் ; அளவின் 
அடிப்படை யினதாயும் - இருக்கலாம் . . நம் : "நாட்டின் மக்கள் 
தொகையை ஆண் , பெண் என்றும் முகம்மதியர் , கிருத்துவர் , 
இந்துக்கள் என்றும் படித்தவர்கள் , படிக்காதவர்கள் என்றும் 
பிரிப்பது பண்பின் பகுப்பு முறைக்குக் காட்டாகவும், மக்கள் 
தொகையை வயதின் அடிப்படையில் பிரித்து ஒவ்வொரு வயதில் 
( அல்லது வயதுப் பிரிவில் ) உள்ளவர்களின் எண்ணிக்கையைக் 
கொடுப்பது , அளவின் அடிப்படையில் பிரிப்பதற்குக் காட்டாக 
-வும் சொல்லலாம் . பண்பின் அடிப்படையில் பிரிப்பதையும் 
அதன் அளவை முறைகளையும் பண்புகளின் இயைபு என்ற 
தலைப்பில் விரிவாகக் காண உள்ளோம் . இங்கு , அளவின் அடிப் 
படையில் - பகுப்பதையும் - பகுத்த செய்திகளை வரைபடங்களாக 
அமைக்கும் முறைகளையும் தெளிவாக்குவோம் . 


நிகழ்வெண் பரவல் 


7 


ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மாறுபடுகின்ற 
அளக்கும் தன்மைத்தான M asurable characteristic ) குணங்களை 
மாறிகள் { v : riables ) என்கிறோம் . பிறப்பு , இறப்பு விகிதங்கள் , 
மரத்தில் உள்ள இலைகள் , பூக்களின் இதழ்கள் , நமது எடை , 
உயரம் முதலியன மாறிகளுக்குக் காட்டாகச் சொல்லலாம் . 
குறிப்பிட்ட எல்லைக்குள் எந்த அளவினையும் ஏற்கும் மாறிகளைத் 
தொடர்மாறிகள் ( Continuou variable ) எனவும் , முழு எண்களையே 
அளவுகளாகக் கொள்வனவற்றைத் தனித்த மாறிகள் { discrete 
vari - bie ) எனவும் கொள்கிறோம் . குடும்பத்திலுள்ள ஆண் , 
பெண் ஆகியவர்களின் எண்ணிக்கை , ஒரு செடியில் உள்ள பூக் 
களின் எண்ணிக்கை ஆகியவற்றைத் தனித்த மாறிக்கும் , 
மழையின் அளவு , வெப்பத்தின் அளவு முதலியன தொடர் 
மாறிக்கும் காட்டாகச் சொல்லலாம் . உயரம் , எடை முதலியன 
தொடர் மாறிகளானாலும் , நம்மால் முடிந்த அளவிற்குச் செம்மை 
யாக அளந்து 70-5 கி.கி. , 71-8 கி.கி. , 63.8 கி.கி. , 5 அடி 6 அங். , 
6 அடி 3 அங் , 4 அடி 8 அங் என முழு எண்களாகவே குறிக்கிறோம் . 
இது நமது தேவையையும் , அளக்கும் கருவிகளின் நுட்பத்தையும் 
பொருத்து அமைகிறது . 

தொகுக்கப்பட்ட செய்திகள் முறைப்படி அமைவதற்குமுன் 
தெளிவில்லாததாகவோ அல்லது சந்தேகத்திற்கிடமானதாகவோ 
அமைந்திருக்கலாம் . ளிவானதும் , உறுதியானதுமான 
கருத்துகளைப் பெறச் செய்திகளை ஒழுங்குபடுத்தி அமைக்க 
வேண்டி உள்ளது . உயிர்ப்புள்ளியியலில் 60 மாணவர்கள் பெற்ற 
மதிப்பெண்களைக் கவனிப்போம் . ( மொத்த மதிப்பெண் 50 ) 


34 


35 


17 


33 


17 


27 


22 


27 


27 
31 


03 
15 


18 
16 


33 


29 


26 


13 


03 


19 


22 
10 
21 
18 


25 
28 


26 


42 


25 
35 
15 


18 


21 


24 


16 
18 


33 


24 
10 


36 
12 


09 


26 


28 


10 


26) 


38 


25 


47 


29 


25 


29 


13 


36 


38 


02 


31 


14 00 


33 


மாணவர்களின் அகர வரிசைப்படி அமைந்த இவ்வெண்கள் 
பகுக்கப்படாத ஒன்றாகும் . 

இத் தொகுதியை இருபிரிவுகளாகப் பிரித்து ஒரு குறிப்பிட்ட 
மதிப்பெண்ணுக்கு அதிகமாக எத்தனை பேர் , அவ் வெண்ணுக்குக் 
குறைவாக எத்தனை பேர் என அமைப்பது பகுப்பின் முதற்படி 
யாகும் . இம் முறைப்படி 24 - ம் அதற்குக் குறைவாக மதிப் 
பெண்கள் பெற்றவர்கள் 29 மாணவர்களாகவும் , 24 - க்கு அதிக 
மான மதிப்பெண் பெற்றவர்கள் 31 மாணவர்களாகவும் அமை 
கிறார்கள் . 


8 


உயிர்ப் புள்ளியியல் 


கொடுக்கப்பட்ட எண்களை ஏறு வரிசையிலோ ( ascending 
order ) அல்லது இறங்கு வரிசையிலோ ( descending order ) 
அமைப்பது பகுப்பின் இரண்டாம் நிலை எனக் கொள்ளலாம் . 
மதிப்பெண்களின் இறங்கு வரிசையை அடியிற்காணும் பட்டியல் 
காட்டுகிறது . 
00 10 

13 16 18 22 ) 25 26 28 31 33 36 
02 10 14 17 18 22 25 26 28 31 34 

38 
03 10 15 17 19 24 25 27 29 33 35 38 
03 12 15 18 

24 -26 27 29 33 35 42 
09 13 16 18 21 25 { 6 27 29 33 36 

47 


21 


இப் பகுப்புமுறை ( வரிசைப் படுத்துதல் - 3rray ) மேற்கண்ட 
முறையைக் - காட்டிலும் ( இரண்டு 

( இரண்டு பிரிவுகளாகப் பிரித்தல் ) 
தெளிவானதாகவும் , அதனைப் பெறுவதற்குத் துணை - செய்வ 
தாகவும் அமைந்துள்ளது . 

ஒவ்வொரு அளவும் எவ்வளவு முறை அமையப் பெற்றிருக் 
கிறது என்பதை அடியிற்காணும் பட்டியல் காட்டுகிறது . 


மதிப் மாணவர்கள் மதிப் மாணவர்கள் மதிப் மாணவர்கள் மதிப் மாணவர் கள் 
பெண் எண்ணிக்கை பெண் எண்ணிக்கை பெண் எண்ணிக்கை பெண் எண்ணிக்கை 


0 


1 


1 


14 


1 


1 


22 


2 


31 


2 


2 


15 


2 


24 


2 


33 


4 


8 


2 


16 


2 


25 


4 


34 


1 


9 


11 


17 


2 . 


20 


35 


2 


101 


18 


4 


27 


2 


36 / 


2 


12 


19 


1 


28 


3 


38 


2 


8 . 


2 


21 


2 


29 


2 


42 


1 


47 / 


மேற்கண்ட பகுப்பு முறைகளைக் காட்டிலும் , இப் பட்டியல் 
அளவுகளை முறைப்படி அமைப்பதிலும் கருத்துகளைத் தெளிவு 
படுத்துவதிலும் ஒரு சிறப்பினை ஏற்படுத்தி உள்ளது . இன்னும் 
சிறப்பாக அமைந்து புள்ளியியல் ஆய்விற்கான களமாக அமை 
வதிலும் , கருத்துகளைக் கணித முறையில் அளவிடுவதற்கு ஏது 
--வாகவும் உள்ளது நிகழ்வெண் பரவல் 

பரவல் எனும் கீழ்க்காணும் 
அமைப்பாகும் . 


நிகழ்வெண் பரவல் 


நிகழ்வெண் பட்டியல் 
( Frequency table) 


இடைவெளிப்பிரிவு நிகழ்வெண் 
( Class Interval ) ( Frequency ) 


4 


5-10 


1 


10-15 


15-20 


11 


20-25 


6 


25-30 


16 


30-35 


7 


35-40 . 


6 


40-45 


1 


45-50 


1 


மொத்தம் 


60 


தொகுக்கப்பட்ட செய்திகளைச் சரியான பிரிவுகளில் குறிப் 
பிடுவதே நிகழ்வெண் பரவலாகும் . இது ஒரு காரணப் பெயர் . 
கொடுக்கப்பட்ட மூல அளவுகளைக் குறிப்பிட்ட பிரிவுகளுக்குள் 
காட்டும் பட்டியலாக அமைகிறது . விவரங்களின் மூலத் தன்மை 
- யில் சிறு இழப்பினாலேயே இத்தகைய சுருக்கம் அமைகிறது . 
நம்மால் அமைக்கப்படும் பிரிவுகளினால் ஏற்படும் இழப்பு நமக்குக் 
கிடைத்துள்ள தெளிவினைக் காட்டிலும் குறிப்பிடத் தக்கபடி 
இல்லாத நிலையில் சுருக்கம் அமைக்கப்பட வேண்டும் . 


மேற்சொன்ன மாதிரியில் 60 மாணவர்களது மதிப்பெண் 
-களும் 5-10 , 10-15 , ...... 45-50 , எனப் பத்துப் பிரிவுகளாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளன . இவை . ஒவ்வொன்றையும் பிரிவு இடை 
வெளி ( class interval ) எனவும் , பிரிவு இடைவெளியின் எல்லை 
எண்களை , பிரிவுக் கீழ் எல்லை (lower limit ) , பிரிவு மேல் எல்லை 
( upper limit) எனவும் சொல்கிறோம் . இவ்விரு எல்லைகட்கும் 
உள்ள வித்தியாசத்தை ( difference ) பிரிவின் அளவு ( size ) எனவும் , 
பிரிவு எல்லைகளின் மைய எண்ணை , பிரிவெண் ( mid point ) எனவும் 
( குறிப்பிடுகிறோம் . இப் பிரிவுகளில் அமையும் அளவுகளின் 


. 


10 


உயிர்ப் புள்ளியியல் 


மொத்த எண்ணிக்கையே பிரிவு நிகழ்வெண் ( class frequency ) 
எனக் கொள்ளப்படும் . 15- 20 என்ற அமைப்பில் , 15 என்பது 
பிரிவுக் கீழ் எல்லையாகவும் , 20 என்பது பிரிவு மேல் எல்லையாகவும் , 
இவ்விரு எல்லைகளின் வித்தியாசமாகிய 5 பிரிவு அளவாகவும் , 

20 + 15 
17-5 

என்பது பிரிவெண்ணாகவும் அமைகின் றன . 

2 
இப்பிரிவின் நிகழ்வெண் 11 ஆகும் . இந் நிகழ்வெண் , எடுத்துக் 
கொள்ளப்பட்ட 60 மாணவர்களில் 11 மாணவர்களின் மதிப் 
பெண்கள் 15-20 எனும் பிரிவு இடைவெளியில் அமைந்துள்ளதைக் 
குறிப்பிடுகிறது . 
பிரிவு இடைவெளிகளைச் 

அளவுடைய இடைவெளிப் 
பிரிவுகளாகவும் ( equal class intervals ) , சம அளவில்லாத இடை 
வெளிப் பிரிவுகளாகவும் ( un - q lal class intervals ) , நுழைவு 
தவிர்க்கின்ற இடைவெளிப் பிரிவுகளாகவும் ( exclusive class . 
lotervals ) , உள்ளடக்கிய இடைவெளிகளாகவும் ( inclusive class 
intervals ) அமைத்துக் கொள்ளலாம் . 


சம் 


......... 


0-5 . , 5-10 .. 

45-50 . , என்ற மேற்கண்ட பிரிவு 
இடைவெளிகள் நுழைவு தவிர்க்கின்ற சம அளவு இடைவெளிப் 
பிரிவுகள் எனச் சொல்லப்படும் . மாறியின் அளவு , பிரிவு மேல் 
எல்லையோடு ஒத்த எண்ணாக அமையும்போது , அவ் வெண்ணை 
எப் பிரிவில் சேர்ப்பது என்ற சந்தேகம் எழுகிறது இவ்விடத்தில் 
மேற்சொன்ன இடைவெளிகளை நுழைவு தவிர்க்கின்ற இடை 
வெளிப் பிரிவுகளாகக் கொண்டு , மாறியின் அளவு , பிரிவின் மேல் 
எல்லைக்குச் சமமாக இருக்கும்போது , அவ்வெண் அப் பிரிவில் 
நுழைவதைத் தவிர்த்து அடுத்த பிரிவில் சேர்த்து விடுகிறோம் . 
இம் முறையைத் தொடர்ந்து செய்வதால் இதனால் ஏற்படும் 
பிழை குறிப்பிடத் தக்கதாய் அமையாது . 

5.10 . , 
45-50 . , எனக் கொண்ட பிரிவு இடைவெளிகளில் ஒவ்வொரு 
இடைவெளியின் கீழ் எல்லைக்குச் சமமான மதிப்புகளை அப் பிரிவில் 
சேர்த்தும் மேல் எல்லைக்குச் சமமான எண்களை அடுத்த பிரிவில் 
சேர்த்தும் நிகழ்வெண்பரவலை அமைக்கிறோம் . 25 என்ற 
மதிப்பெண் பெற்ற நான்கு மாணவர்களும் 20-25 என்ற பிரிவைச் 
சாராமல் 25-30 என்ற பிரிவைச் சார்ந்தவர்களாகக் கொள்வது 
இம் முறைப்படி ( exclusive method ) பிரிப்பதற்குச் சமமாகும் . 


0-5 . , 


உள்ளடக்கிய இடைவெளிகள் இச் சந்தேகத்திற்கு இடமின்றி 
அமைகின்றன. இம் முறைப்படி அமைக்கப்படும் பிரிவு இடை 
வெளிகள் 0-4 . , 5-9 . , 10-14 . , எனத் தெளிவாக அமையும் . 
மாறிகளின் அளவுகள் எந்த இடைவெளியைச் சார்ந்தது என்பது . 


நிகழ்வெண் பரவல் 


11 


உள்ளது . 


தெளிவாக உள்ளது . இவ் இடைவெளிப் பிரிவுகளில் கழ , மேல் 
எல்லைகளுக்குச் சமமான அளவுகளும் அப் பிரிவுகளிலேயே சேர்க்கப் 
படுவதால் இவை உள்ளடக்கிய இடைவெளிப் 

பிரிவுகள் 
( Inclusive class interval ) எனப்படும் . தனித்த மாறிகளுக்கு 
இப் பிரிவு இடைவெளிகள் சிறந்த செயல் முறை அமைப்பாக 

ஆனால் , தொடர்மாறிகளுக்கு இவ் வமைப்பைக் 
கொள்வது முடியாத ஒன்றாகும் . மாறியின் அளவுகள் தொடர்ந்து 
பிளவின்றி அமைவதால் இரு இடைவெளிகளுக்கிடையில் ஒரு 
பிளவை ( gap ) விட்டு இடைவெளிப் பிரிவுகள் அமைப்பது தொடர் 
மாறிகளுக்கு ஒவ்வாததாக அமைகிறது . சிரமமாகப் படினும் . 
தொடர்மாறிகளுக்கு நுழைவு தவிர்க்கும் இடைவெளிப் பிரிவு 
களை அமைப்பதே முறையாகும் . 

உள்ளடக்கிய இடைவெளிகள் இரண்டிற்கிடையில் உள்ள 
பிளவினை ( gap ) இரண்டாகப் பகிர்ந்து , பிரிவின் கீழ் எல்லை 
யிலிருந்து பகிர்ந்த அளவைக் கழித்தும் , மேல் எல்லையுடன் 
கூட்டியும் உண்மை இடைவெளிப் பிரிவுகளை ( True class intei val ) 
அமைக்கலாம் . 


00-4-5 


4-5-9-5 


5-9 

என்ற உள்ளடக்கிய 
10-14 இடைவெளிகள் 


9 : 5-14 5 


என்ற உண்மை 
இடைவெளிப் 
பிரிவுகளாக 
அமைகின்றன . 


15-19 


14-5-19-51 


20-24 ) 


| 19-5-24 • 51 


சில மாறிகள் தொடர்மாறிகளாக இருந்தபோதிலும் 
அளச்கும் கருவிகளின் தன்மைத்தாலும் நமது தேவையின் 
அடிப்படையாலும் முழு எண்களாகக் குறிக்கப்படுகின்றன . இவ் 
விடங்களில் அமைக்கப்பட்ட உள்ளடக்கிய இடைவெளிகளை 
உண்மை இடைவெளிகளாக மாற்றி அமைத்துக் கணக்கிடுவது 
நன்மை பயப்பதாகும் . தொடர்மாறியான உயரம் 5 6 " ., 6 2 " . , 

முழு எண்களாகக் குறிக்கப்படுவதால் , இதற்காக 
அமைக்கப்படும் சிக்கலில்லாத 

உள்ளடக்கிய இடைவெளிகள் 
உண்மை இடைவெளிகளாக மாற்றி அமைக்கப்படவேண்டும் . 

அளவுடைய மற்றும் சம அளவில்லாத (உள்ளடக்கிய , 
நுழைவு தவிர்க்கின்ற ) இடைவெளிகளே நடைமுறையில் பெரும் 
பாலும் கையாளப்பட்டாலும் ஒருவர்தம் தேவைக்கேற்பக் 


6 9 ., 


என 


சம 


உயிர்ப் புள்ளியியல் 


12 


கட்டுப்பாடின்றிச் செயல்படலாம் . குழந்தை இறப்பு விகிதம் 
{ Infant mortality rate ) அல்லது சிறுவர் இறப்பு விகிதம் ( child 
mortality rate ) படிக்க உள்ள இடத்தில் நமது தேவைக் கேற்பப் 
பிரிவு இடைவெளிகள் அமைத்துச் செய்திகள் தொகுக்கப்படலாம் . 


பிரிவு இடைவெளி 


இறந்தவர் 
எண்ணிக்கை 


1. முதல் 7 நாள்கள் 


8 முதல் 14 நாள்கள் 


15 முதல் 21 நாள்கள் 


... 


22 முதல் 28 நாள்கள் 


29 முதல் முதலாண்டு முடிய 


இரண்டாவ தாண்டு முதல் 


ஐந்தாம் ஆண்டு முடிய 


மொத்தம் 


பிரிவு இடைவெளியின் - தன்மையும் , எண்ணிக்கையும் - நமது 
தேவையையும் , நமக்குக் கொடுக்கப்பட்டுள்ள மாறிகளின் 
தன்மையையும் பொருத்து அமையும் . -இரு - நிகழ்வெண் பரவல் 
களை ஒப்பிடும் போதும் , நிகழ்வெண் பரவலிலிருந்து புள்ளியியல் 
அளவைகளை மதிப்பீடு செய்ய நேரிடும்போதும் முடிந்த அள 
விற்குச் சமமான இடைவெளிப் பிரிவுகள் கொண்ட நிகழ்வெண் 
பரவல்களை அமைத்தல் நலம் . மாறிகளின் தன்மைக்கேற்பவும் 
குறிப்பிட்ட இடைவெளிகளில் அதிக நிகழ்வெண்கள் அமையும் 
தன்மைத்தாய் உள்ள இடங்களிலும் சமமில்லா இடைவெளிகளை 
அமைப்பதே நன்மை பயப்பதாகும் . பொதுவாகப் பிரிவு இடை 
வெளிகளின் எண்ணிக்கை இருபதிற்குமேற் செல்லாமலும் 
பத்திற்குக் குறையாமலும் இருத்தல் நலம். 


பிரிவு இடைவெளிகளை அமைத்த பின் , கொடுக்கப்பட்ட 
தொகுப்பிலுள்ள ஒவ்வோர் அளவும் அது சார்ந்துள்ள இடை 


நிகழ்வெண் பரவல் 


13 : 


வெளியில் ஒரு சரிபார்க்கும் குறியால் ( Tally mark - 1) குறிக்கப் 
படும் . நான்கு எண்களை ஒரு இடைவெளியில் அமைத்த பின் , 
ஐந்தாவது எண்ணை , நான்கு எண்களின் சரிபார்க்கும் குறிகளின் 
மேல் குறுக்காக ( un ) அமைக்கிறோம் . அளவுகள் நிறைய 
உள்ள இடத்து , இறுதியில் நிகழ்வெண்களின் மதிப்பைக் கணக் 
கிட இக் குறியீட்டு முறை உதவியாய் உள்ளது . பட்டியலின் 
இறுதிக் கட்டத்தில் இச் சரிபார்க்கும் குறிகளின் கூட்டுத் தொகை 
யைக் குறிப்பிடவேண்டும் . ஆய்வினுக்கு எடுத்தாளப்படும் நிகழ் 
வெண் பரவல்களில் பிரிவு இடைவெளிகளும் , அதன் நிகழ் 
வெண்களுமே தரப்படும் . இச் சரிபார்க்கும் குறிகள் நிகழ்வெண் 
பரவல் அமைக்கும் இடத்தில் தான் குறிக்கப்படுகின்றன . 


காட்டு : எண்பது பேர் உயரங்கள் கொடுக்கப்பட்டுள்ள 
பட்டியலுக்கு நிகழ்வெண் பரவல் அமைக்கும் முறையைப் 
பார்ப்போம் . 


நிகழ்வெண் பரவல் அமைப்பு முறை 


64 2 


67 : 9 


68.6 


69-1 


69.5 


70 2 


71.0 


72.0 


65-8 


67.9 


68.7 


69.1 


69 : 6 


70.3 


71.0 


72 : 1 


66.3 


68.2 


687 


69.1 


69-7 


70.4 


71 1 


72.2 


66.6 


68.2 


68.8 


69 : 2 


69.8 


70.4 


71.2 


72 : 4 


66.9 


68.3 


68.8 


69.3 


69.9 


70.5 


71.4 


72.5 


67.0 


68.4 


68.9 


69.3 


69.9 


70 5 


71.4 


72.8 


67.4 


68-5 


68 : 9 


69.4 


7000 


70.6 


71.4 


73.0 


67-5 


68-5 


69.0 


69-5 


70.0 


70.6 


71.6 


73.4 


67.6 


68.6 


69.0 


69.5 


70.1 


70.9 


71-7 


67.8 


68-6 ) 


69.0 


65.5 


70 • 1 


70-9 


71.8 


74 9 


இவ் வளவுகளின் பெருமம் ( maximum) 74-9 ஆகவும் சிறுமம் 
[ minimum ) 64-2 ஆகவும் அமைந்துள்ளன . இதன் வீச்சு ( range ) 
= 10 • 7 • ( 749-64-2 ). ஒவ்வொரு இடைவெளியின் அளவும் ஓர் 


14 


உயிர்ப் புள்ளியியல் 


பிரிவு இடைவெளி 

( x-உயரம் ) 


சரிபார்க்கும் குறி 


நபர்கள் 
( நிகழ்வெண் ) 


64.0- 64.9 


1 


1 


65.0- 659 


1 


1 . 


66.0- 66.9 


111 


3 


670--67.9 


11 11 


7 


68-0-68-9 


HITli1 


15 


69-0-69 • 9 


11111111111 


19 


70.0-70.9 


111 1111 


14 


71.0-71.9 


1111 


10 


72.0-72.9 


11 


6 


73 0-73-9 


11 


2 


74.0--74 9 


11 


2 


மொத்தம் 


80 


அங்குலமாகக் கொண்டால் பதினோர் 

பதினோர் இடைவெளிகளில் நம் 
அளவுகளின் மதிப்புகள் அடங்கும் என்பதைக் காணமுடியும் . 
முதல் 

இடைவெளி சிறுமத்தை உட்கொள்வதாயும் , இறுதி 
இடைவெளி பெருமத்தை உட்கொள்வதாயும் இருக்கவேண்டும் . 
ஓர் அங்குல அளவு கொண்ட உள்ளடக்கிய பதினோர் இடை 
வெளிகளை அமைத்து ஒவ்வோர் 

அளவாகக் 

குறியிட்டால் 
நமக்குத் தேவையான நிகழ்வெண்பரவல் கிடைக்கும் . 


- 


ஒப்பீட்டு நிகழ்வெண் பரவல் ( Relative frequency distribution ) 

சில இடங்களில் , ஒவ்வொரு பிரிவு இடைவெளியிலும் 
அமையும் நிகழ்வெண்களைக் குறிப்பிடுவதைக் காட்டிலும் , இவ் 
வெண்களுக்கும் மொத்த நிகழ்வெண்ணிற்கும் உள்ள விகிதத்தைக் 
குறிப்பிடுவது அவசியமாக உள்ளது . இவ் விகிதசமங்களைக் 
கொண்டு அமைக்கப்படும் நிகழ்வெண் பரவல் ஒப்பீட்டு நிகழ் 


நிகழ்வெண் பரவல் 


15 


வெண் பரவல் ( Relative frequency distribution ) எனப்படும் . 
மொத்த நிகழ்வெண்களை ஒன்று எனக் கொள்வதைத் தவிர்த்து 
நூறு 

எனக்கொண்டு நிகழ்வெண்களின் ச த வீ தங்களைக் 
குறிப்பிடுவதும் உண்டு . இத்தகைய பரவலுக்குச் சதவீத நிகழ் 
- வெண் பரவல் ( Percentage frequency distribution ) என்று பெயர் . 
இப் பரவல்கள் இவை பெறப்பட்ட எண்களிலிருந்து சார் 
பற்ற தன்மையை அடைகின்றன . கொடுக்கப்பட்ட நிகழ்வெண் 
பரவலுக்கில்லாத ஒரு பொதுத் தன்மை இந் நிகழ்வெண் பரவல் 
--களுக்கிருப்பதை நம்மால் உணர முடிகிறது . மேலே கண்ட நிகழ் 
வெண் பரவலுக்கான ஒப்பீட்டு நிகழ்வெண் பரவல் , சதவீத 
நிகழ்வெண் பரவல்கள் அடியிற்காணும் பட்டியலில் கணக்கிடப் 
பட்டுள்ளன . 


பிரிவெண் 


நிகழ் 
வெண் 


விகிதசமம் 


சதவீதம் 


64.5 


1 


0.0125 


1.25 


65.5 


1 


0.0125 


1.25 


66.5 


3 


0.0375 


3.75 


67.5 


7 


00875 


8.75 


68.5 


15 


0 1875 


18.75 


69.5 


19 


0 • 2375 


23.75 


70.5 


14 


0.1750 


17.50 


71.5 


10 


0.1250 


12.50 


6 


0.0750 


7.50 


73-5 


2 


( 0250 


2.50 


74.5 


CO 


00250 


250 


80 


10000 


100.00 


16 


உயிர்ப் புள்ளியியன் 


வளர் நிகழ்வெண் பரவல் ( Cumulative frequency distribution) 

இன்னொரு முறையாகப் பெறப்படும் நிகழ்வெண் பரவல் 
வளர் நிகழ்வெண் பரவல் ( Cumulative frequency distribution ) 
எனப்படும் . நிகழ்வெண் பரவலில் மாறியின் இரு மதிப்புகளுக் 
கிடையில் எவ்வளவு உறுப்புகள் அமைகின்றன என்று குறிப்பிடு 
கிறோம் . ஒப்பீட்டு நிகழ்வெண் பரவலில் பிரிவு இடைவெளிகளில் 
உள்ள நிகழ்வெண்களுக்கும் மொத்த நிகழ்வெண்ணிற்கும் உள்ள 
விகிதசமத்தையோ அல்லது சதவீதத்தையோ குறிப்பிடுகிறோம் 


வளர் நிகழ்வெண் பரவல் 


மேலின 


இடைவெளிப் நிகழ் 

கீழின 
பிரிவு- வெண் 

இடைவெளிப் 
பிரிவு மேல் வளர் இடைவெளிப் 

வளர் 
நிகழ் 

பிரிவு கீழ் 
எல்லை 

நிகழ் 
எல்லை 
வெண் 

வெண் 


640-64.9 


1 


64.9 


1 


1 


64.0 


80 


65.0-65.9 


1 


65.9 


2 


65.0 


79 


66.066.9 


3 


66.9 


5 


660 


78 


67.0-67.9 


7 


67 9 


12 


67.0 


75 


68.0- 68.9 


15 


68.9 


27 


68 : 0 


68 


69 • 0-69.9 


19 


69-9 


46 


69.0 


53 


70.0-70.9 


14 


70.9 


60 


70.0 


34 


71.0-719 


10 


71.9 


70 


: 71.0 


20 


72.0--72.9 


6 


72.9 


76 


72.0 


10 


73.0--13.9 


2 


73-9 


78 


73.0 


74.0-74 9 


T4 : 9 


80 


740 


80 


தி.கழ்வெண் பரவல் 

17 
வளர் நிகழ்வெண் பரவலில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கு ( பொது 
வாக நிகழ்வெண் பரவலின் பிரிவு இடைவெளிகளின் கீழ் அல்லது 
மேல்எல்லை ) மேல் அல்லது கீழ் உள்ள நிகழ்வெண்களின் கூட்டுத் 
தொகையைக் குறிப்பிடுகிறோம் . 

நிகழ்வெண் பரவல் 
கொடுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவலின் மேலிருந்து அல்லது 
கீழிருந்து ஒவ்வொரு நிகழ்வெண்ணாகச் சேர்த்து அமைக்கப் 
படுகிறது . மேலிருந்து கூட்டுவதால் கிடைக்கும் பரவல் கீழின 
வளர் நிகழ்வெண் பரவல் ( less than cumulative frequency 
distribution ) என்றும் , கீழிருந்து கூட்டுவதால் கிடைக்கும் நிகழ் 
வெண் பரவல் மேலின வளர் நிகழ்வெண் பரவல் ( greater than 
cumulative frequency distribution ) என்றும் சொல்லப்படும் . 
80 பேர் உயரங்களுக்கான நிகழ்வெண் பரவல் முன்பக்கத்தில் 
உள்ள பட்டியலில் கீழினம் மற்றும் மேலின வளர் நிகழ்வெண் 
பரவல்களாக அமைக்கப்பட்டுள்ளது . 


நிகழ்வெண் பரவல்களின் வரைபடங்கள் ( Graphical representation 

of the frequency distribution ) 


கொடுக்கப்பட்ட அளவுகளின் பொது அமைப்பை நமக்கு . 
எளிதாகத் தெரியப்படுத்த நிகழ்வெண் பரவல்களின் வரை 
படங்கள் உபயோகப்படுகின்றன . ஒரு நிகழ்வெண் பரவலுக்கு 
அடியிற்காணும் வரைபடங்கள் அமைப்பது அதன் தன்மையைப் 
புரிந்துகொள்ள உதவியாக இருக்கும் . 


1. நிகழ்வெண் செவ்வகப்படம் ( Histogram ) . 
2. நிகழ்வெண் பலகோணம் ( Frequency Polygon ) . 
3. நிகழ்வெண் வளைகோடு ( Frequency curve) . 

வளர் நிகழ்வெண் வளைகோடு ( cumulative Frequency 
curve ) . 


நிகழ்வெண் செவ்வகப்படம் ( Histogram ) : 

உண்மை இடைவெளிகளுக்கு மேல் அவ் விடைவெளிகளில் 
அமைந்த நிகழ்வெண்களின் மதிப்பிற்கு விகிதசமமான ( Propor 
tional ) உயரங்களைக் கொண்ட செவ்வகங்களைத் தொடர்ச்சியாக 
அமைத்தால் நிகழ்வெண் செவ்வகப்படம் கிடைக்கும் . X- அச்சில் 
( x - axis ) பிரிவு இடைவெளிகளுக்கான சரியான அளவுத் திட்டத்தா 
லும் , y- அச்சில் ( y - axis ) நிகழ்வெண்களுக்கான அளவுத் திட்டத்தா 
லும் இடைவெளி யின்றி அமைக்கப்படும் செவ்வகங்கள் நிகழ் 
வெண் செவ்வகம் ( Histogram ) எனப்படும் . ஒவ்வொரு செவ்வக 


18 


உயிர்ப் புள்ளியியல் 


மும் அதன் பிரிவு இடைவெளியில் அமைந்த நிகழ்வெண்களுக்குச் 
சமமான பரப்பைக் கொண்டதாய் அமையவேண்டியது மிக 
முக்கியமானதாகும் . சம அளவு இடைவெளிகளைக் கொண்ட 
பிரிவுகள் ( class intervals of equal size ) உள்ள நிகழ்வெண் 
பரவலுக்கான நிகழ்வெண் செவ்வகப்படம் ( Histogram ) பிரிவில் 
அமைந்த நிகழ்வெண்களின் மதிப்பிற்கேற்ற உயரங்களைக் 
கொண்டதாய் இருக்கும் . சம அளவில்லாத பிரிவு இடைடவெளி 
களின் ( cass intervals of unequal size ) நிகழ்வெண் பரவலுக்கான 
நிகழ்வெண் செவ்வகப்படத்தின் செவ்வகங்கள் அப் பிரிவில் உள்ள 
நிகழ்வெண்களைப் பிரிவின் இடைவெளி அளவால் வகுத்து வரும் 
மதிப்புகளுக்குத் ( Frequency size of the class ) தக்க உயரங்களைக் 
கொண்டதாயும் இருத்தல் வேண்டும் . தனித்த மாறிகளுக்கான 
உள்ளடக்கிய இடைவெளிப் பிரிவுகளை ( Inclusive class intervals 
0-4 , 5-9 , 10-14 ...etc . , ) , உண்மை இடைவெளிப் பிரிவுகளாக 
மாற்றி ( True class intervals , 0-4-5 , 4 5-9-5 , 9-5-14 : 5 ... etc . , ) 
செவ்வகங்கள் வரைய வேண்டும் . செவ்வகங்கள் தொடர்ச்சியாக 
அமையவேண்டி இருப்பதால் உள்ளடக்கிய இடைவெளிகளை 
உண்மை இடைவெளிகளாக மாற்றியமைக்க வேண்டிய நிலை 
ஏற்படுகிறது . 


காட்டு : 

80 பேர் உயரங்களுக்காக அமைக்கப்பட்ட நிகழ்வெண் 
பரவலின் இடைவெளிப் பிரிவுகளுக்கு உண்மை இடைவெளி 
களை அமைத்து நிகழ்வெண் செவ்வகம் வரைவோம் . 


63-951 


உண்மை 
வடவெளிப் 
பிரிவு 


64-95 65.95 | 68-95 67-95 68.95 69-95 , 70-85 . 71.95 

| 
65.95 66.95 | 67-95 68-95 | 69-95 | 70-95 71-95 | 72• ) 3 

1 


64951 


நிகழ்வெண் 


1 


1 


3 


7 


15 


13 


14 


| 10 | 


6 


72.9573-95 


73 95174-95 


2 


2 


19 . 


நிகழ்வெண் பரவல் 


நிகழ்வெண் செவ்வகப் படம் 


20 


15 


நிகழ் வெண் 
பல கோணம் 


நிகழ்வெண் 


5 


458 


15659 


63.95 


65.95 


96.99 


96 29 


56:89 


69.95 


70-95 


71.95 


72.95 


73.95 


உயரம் ( அங .) 

படம் 21 
x- அச்சில் பிரிவு இடைவெளிகளையும் ( உயரம் ) , y- அச்சில் 21 
நிகழ்வெண்களையும் கொண்டு நிகழ்வெண் 

செவ்வகப்படம் 
வரைந்துள்ளோம் . 
காட்டு : 


பிரிவு இடைவெளி 


நிகழ்வெண் 


5.5--5.7 


58 


5 8-6.1 


632 


6 • 2--6 3 


241 


6.4-6.6 


64 


6-7-69 


5 


1000 


கொடுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவலின் இடைவெளிப் 
பிரிவுகள் சம அளவில்லாத உள்ளடக்கிய இடைவெளிப் பிரிவு 
களாக அமைந்துள்ளன . நிகழ்வெண் செவ்வகத்திற்குத் தேவை 
யான உண்மை இடைவெளிப் பிரிவுகளை முதற்படியாக அமைக் 


: 20 


உயிர்ப் புள்ளியியல் 


கிறோம் . உண்மை இடைவெளிப் பிரிவுகளுக்குமேல் , பிரிவு நிகழ் 
வெண்களின் மதிப்பிற்கு ஏற்றாற்போல் செவ்வகங்களின் உயரங் 
களை அமைக்காமல் , இந் நிகழ்வெண்களைப் பிரிவு இடைவெளி 
அளவுகளால் வகுத்து வரும் மதிப்பிற்கு ஏற்றாற்போல் உயரங்களை 
அமைக்கவேண்டும் . இவ்வாறு அமைக்கப்படும் நிகழ்வெண் 
செவ்வகப்படமே, பிரிவு இடைவெளிகளின் மேல் அமையும் 
செவ்வகங்கள் , அவ் விடை வெளியில் அமையும் நிகழ்வெண்களின் 
பரப்பிற்குச் சமமாக அமையும் , 


உண்மை 

இடைவெளி 
(True class interval ) 


நிகழ் 
வெண் 


நிகழ்வெண் + பிரிவு அளவு 


5.45--5.75 


58 


58 + 3 


19.33 


5.75- 6.15 


632 


632-4 


158.00 


6.15-6.35 


241 


241 + 2 


120.50 


6 35- 6 65 


64 


64 * 3 


21.33 


6.65-6.95 


5 + 3 


1 67 


நிகழ்வெண் செவ்வகப் படம் 
9 
160 


120 


80 


நிகழ்வெண் 


40 


x 


6.95 


5.45 5-75 

6.15 6:35 6.65 
பிரிவு இடைவெளி 
படம் 2.2 


+ , 


நிகழ்வெண் பரவல் 


21 


இடைவெளிப் பிரிவுகள் சமமாக இல்லாத இடங்களிலும் , 
விரைவாக மாறும் தன்மைத்தான நிகழ்வெண்களைக் கொண்ட 
மாறிக்கான நிகழ்வெண் பரவல்களின் தன்மையை நன்குணரவும் 
நிகழ்வெண் செவ்வகப்படம் உதவி செய்கிறது . 


நிகழ்வெண் பலகோணம் ( Frequency polygon ) : 

இரண்டு நிகழ்வெண் பரவல்களை ஒப்பிடும்போது - இரு 
நிகழ்வெண் செவ்வகப்படங்களை ஒரே படத்தில் வரையும் நிலை 
யாய் அமைகிறது . இத் தன்மைத்தான இடங்களில் நிகழ்வெண் 
செவ்வகப்படங்களுக்குப் ( Histogram ) பதிலாக நிகழ்வெண் பல 
கோணங்களை வரைவதால் , இரண்டு அல்லது மூன்று நிகழ் 
வெண் பரவலுக்கான நிகழ்வெண் பலகோணங்கள் ஒரே . படத் 
தில் வரையப்பட்டு ஒப்பிடும் முறை சிறந்ததாக்கப்படும் . 
இடைவெளிப் பிரிவுகளின் பிரிவெண்களை ( mid x ) x- அச்சிலும் , 
பிரிவு நிகழ்வெண்களை ( class frequency ) y- அச்சிலும் குறித்து 
நிகழ்வெண் பல கோணம் வரையப்படுகிறது . பிரிவெண்களுக்கு . 
நேராகக் குறிக்கப்பட்ட புள்ளிகளை நேர்கோடுகளால் சேர்த்து 
நிகழ்வெண் பல கோணம் அமைக்கப்படுகிறது , 


. 


நிகழ்வெண் செவ்வகப்படத்தின் செவ்வகங்களின் மையப் 
புள்ளிகளை நேர்கோடுகளால் சேர்ப்பதாலும் நிகழ்வெண் பல 
கோணம் கிடைக்கும் . 80 பேர் உயரங்களுக்காக அமைக்கப் 
பட்ட நிகழ்வெண் பரவலின் செவ்வகப்படத்தில் (---- ) குறி 
யிட்ட அமைப்பே நிகழ்வெண் செவ்வகப்படத்திலிருந்து செவ் 
வகங்களின் மையப் புள்ளியைச் சேர்ப்பதால் கிடைக்கும் நிகழ் 
வெண் பல கோணமாகும் ( படம் 2 • 1 ) . அந் நிகழ்வெண் பரவ 
லுக்கான நிகழ்வெண் பலகோணம் தனியாக வரையப் 
பட்டுள்ளதை அடுத்த பக்கத்தில் காணலாம் . 


நிகழ்வெண் வளைகோடு ( Frequeney Curve ) 


வளை 


நிகழ்வெண்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியும் பிரிவு 
இடைவெளிகளைச் சிறியதாக்கியும் செய்யும்போது நிகழ்வெண் 
செவ்வகமும் நிகழ்வெண் பலகோணமும் ஒரு சீரான 
கோடாக அமையும் . இவ் இறுதித் தன்மைத்தான வளைகோட்டின் 
அமைப்பே நிகழ்வெண் வளைகோடெனப்படும் . இதன் அமைப்பிற் 
கான ஓர் உருவைக் ( model ) காண்பதும் , அதன் குணங்களைக் 
கொண்டு நமது மாதிரி எடுக்கப்பட்ட முழுமைத் தொகுதியின் 
தன்மைகளைக் கூறுவதுமே புள்ளியியலின் முக்கிய நோக்கமாகும் . 


* 


நிகழ்வெண்பலகோணம் 

x-அச்சுஉயரம்1"=2யூனிட் y-அச்சுநிகழ்வெண்1:5யூனிய 


20 


15 


நிகழ்வெண் 

5 


உயரம் 


* 


64.45 


65.45 


66.45 


67.45 


68.45 


69.45 


70-451 


71.45 


72.45 


73.45 


74.45 


Ronnynjomh?4mo 


படம்2.3 


நிகழ்வெண் பரவல் 


23 


நிகழ்வெண் வளைகோடு 


x- அச்சு : 1" = 4 யூனிட் 
9 - அச்சு : " = 10 யூனிட் 


20 


கேழ்வென் 


is 


5 


உயரம் 


Tst 

Sr s sr9 | 
Str19 s 8, 


69.45/E 


7o.45 6. 


71.45 72.45, 7345 74.45 


படம் 2.4 
வளர் நிகழ்வெண் வளைகோடு ( Cumulative Frequency curve ) : 

நிகழ்வெண் கீழினச் சேர்க்கைக்கும் மேலினச் சேர்க்கைக்கும் 
வரையப்படும் நிகழ்வெண் வளைகோடுகளே கீழின வளர் நிகழ் 

வளர் நிகழ்வெண் வளை கோடுகள் 


80 


70 


60 


பார்நிகழ்வேன் 


so மேலின வளர் ... 

நிகழ்வென்வளை 

கோடு . 
40 

| ( GREATER THAN OGIvE )) 


கீழின வளர் நிகழ்வெண் 
வளைகோடு . 
( LESS THAN OGIVE ) 


20 


x - அச்சு : 1 " = 4 யூனிட் 
9 - அச்சு : 1 " = 10 யூனிட் 


569 0565) 


65.951 


C6950 


67-95 6895 


156.691 


7095 7195 72-95) 73.95 
7495 
75-95 


பிரிவு எல்லைகள் ( உயரம் ) 


படம் 2-5 


வெண் வளைகோடு ( less than cumulative frequency curve ) 
எனவும் மேலின வளர் நிகழ்வெண் வளைகோடு ( greater than 
cumulative frequency curve ) எனவும் சொல்லப்படும் . உண்மைப் 


24 


உயிர்ப் புள்ளியியல் 


பிரிவு எல்லைகளை x- அச்சில் அமைத்து இவற்றிற்கு நேராகக் 
கீழினம் அல்லது மேலின வளர் நிகழ்வெண்களை 

y- அச்சில் 
குறித்து முறையான புள்ளிகளைச் சேர்த்து வளர் நிகழ்வெண் 
வளைகோடுகள் வரையப்படுகின்றன . கீழின வளைகோடுகளுக்கான 
புள்ளிகள் பிரிவு எல்லைகளின் மேல் எல்லைக்கு நேராகவும் , மேலின 
வளைகோட்டிற்கான புள்ளிகள் பிரிவு எல்லைகளின் கீழ் எல்லைகட்கு 
நேராகவும் குறிக்கப்படவேண்டியது உணரத்தக்கது . இவையே 
கீழினம் மற்றும் மேலின " ஒகைவ் ( less than or greater than 
ogive ) என ஆங்கிலத்தில் கூறப்படும் . 


நிகழ்வெண் வளைகோடுகளின் சில முக்கியமான வகைகள் : 

நிகழ்வெண் பரவல்களை ( பெரும்பாலும் ) நான்கு வகையாகப் 
பிரிக்கலாம் . 


1. சமச்சீர் பரவல் ( Symmetrical Distribution ) 


2. கோட்டமுடைப் பரவல் ( Skewed Distribution ) 
3. J- வடிவப் பரவல் ( J - shaped Distribution ) 


4. U- வடிவப் பரவல் ( U - shaped Distribution ) 
வேறுவிதமாக அமையக் கூடிய 

பரவல்கள் கிடைக்கப் 
பெற்றாலும் , கணக்கியல் உதவி கொண்டு , இந் நான்கு முக்கிய 
மான வடிவங்களில் ஏதாவதொன்றைச் சார்ந்ததாகக் கொள்ள 
முடியும் . 


சமச்சீர் வளைகோடு ( Symmetrical curve ) : 


+ 


AL 


படம் 2.6 


இத் தன்மைத்தான பரவலில் , பிரிவு நிகழ்வெண்கள் மையத்தி 
லிருந்து இருபுறங்களிலும் சீராகக் குறைந்து பூச்சியத்தை 
அடையும் . உயிர்ப் புள்ளியியலில் இத் தன்மைத்தான் பரவல்கள் 
அடிமயக்கிடைப்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதன் 


நிகழ்வெண் பரவல் 


25 


வரைபடம் சரியாக மடிக்கப்பட்டால் , மையத்திலிருந்து இருபுற 
மும் சரியாக இணைவதைக் காணலாம் . இதுவே மணி (n ) போன்ற 
( bell shaped ) உருவுடைய வளைகோடெனவும் சொல்லப்படுகிறது . 


கோட்டமுடைப் ( மிதமான சமச்சீரற்ற ) பரவல்கள் , ( Skewed curves ) : 
y , 

y 


n 


| 


நேர் கோட்ட முடைய வளைகோடு 


எதிர் கோட்டமுடையவளை கோடு 


படம் 2 • 7 ( a ) 

படம் 2 • 7 ( b ) 
சமச்சீராக அமையாத பரவல்கள் கோட்டமுடைப் பரவல்கள் 
எனச் சொல்லப்படும் . நடைமுறையில் கிடைக்கக்கூடிய பெரும் 
பாலான பரவல்கள் இம்முறையில் அமையப்பெறும் . இம்மாதிரிப் 
பரவல்களில் பிரிவு நிகழ்வெண்கள் மையக் கோட்டிலிருந்து 
இருபுறமும் சமமாகப் பரவாமல் , ஒரு புறத்தைச் சார்ந்து 
இருக்கும் . இதற்கான வளைகோட்டின் உச்சத்திலிருந்து நீண்ட 
வால்புறம் வலப்புறம் அமையும்போது நேர்கோட்டமுடை 
{ positively skewed ) வளைகோடெனவும் , உச்சத்திலிருந்து நீண்ட 
வால்புறம் இடப் புறத்தில் அமையும்போது எதிர்கோட்டமுடை 
( negatively skewed ) வளைகோடெனவும் சொல்லப்படும் . 


J- வடிவப் ( J - shaped ) பரவல்கள் : 


* 


4 


வடிவ வளை கோடுகள் 


படம் 2 • 8 ( a ) 


படம் 2.8 ( b ) 


இம்மாதிரியான பரவல்களில் நிகழ்வெண்கள் மாறியின் 
இறுதி மதிப்பில் மிகுந்து அமைகின்றன . இவற்றின் இறுதி 
வடிவம் J போன்று அமைவதால் , இவை J வடிவ வளை 
கோடுகள் எனவும் சொல்லப்படுகின்றன. 


26 


உயிர்ப் புள்ளியியல் 


U -வடிவ வளைகோடுகள் ( U - shaped curves ) : 


4 


L 
U 


c 
ப வடிவ வளைகோடுகள் 

படம் 2 • 9 
மையத்தில் குறைந்த நிகழ்வெண்களும் , மாறியின் இறுதி 
மதிப்பில் ( இருபுறமும் ) அதிகமான நிகழ்வெண்களும் அமையப் 
பெற்ற பரவல்கள் U- வடிவப் பரவல் எனப்படும் . இம் மாதிரிப் 
பரவல்கள் மிகவும் அரிதாகப் பெறப்பட்டாலும் , மேற்கண்ட 
வற்றினின்றும் மாறுபட்டு ஒரு தனித் தன்மையுடன் அமைவதால் 
முக்கியத்துவம் பெறுகிறது . 

பயிற்சி : 
1. ஒரு கூடையிலிருந்து ராண்டமாக எடுக்கப்பட்ட ஆப்பிள் 
களின் எடை கிராமில் தரப்பட்டுள்ளது . 

ஆப்பிள்களின் 
எடையை ஒரு மாறியாகக் கொண்டு , ஒரு நிகழ்வெண் பரவலை 
அமை . 
106 107 76 82 109 107 115 93 187 95 123 125 

186 
92 86 70 126 ) 68 130 129 139 119 115 128 100 

78 
99 113 204 111 141 136 123 90 115 98 110 


90 107 81 131 75 84 104 110 80 118 82 111 

2. அடியிற்காணும் நிகழ்வெண் பரவலுக்கான வளர் நிகழ் 
வெண் பரவல்களை அமைத்து , வளர் நிகழ்வெண் வளைகோடுகளை 
அமை . 


பிரிவு 
இடைவெளி 


8-12 


12-16 16-20 


நிகழ்வெண் 


AL 


6 


10 


8 


A 


நிகழ்வெண் பரவல் 


27 


3. அடியிற் காணும் நிகழ்வெண் பரவலுக்கான உண்மை 
இடைவெளிப் பிரிவுகளை ( True class Intervals ) அமைத்து 
( 1 ) நிகழ்வெண் செவ்வகப்படம் ( 2 ) நிகழ்வெண் பலகோணம் 
ஆகியவற்றை வரைக . 


பிரிவு இடைவெளி 


நிகழ்வெண் 


2 


60--64 
65-69 
70-74 
75-79 
80--84 
85--891 
90-94 
95-99 
100--104 


15 
67 
162 
331 
567 


105-109 
110--114 
115-119 
120-124 
125-129 
130-134 
135--139 
140-144 
145-149 


827 
1094 
1240 
1363 
1086 
755 
598 
345 
190 
59 
31 
8 


மொத்தம் 


8740 


- 


4. கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளுக்கான நிகழ்வெண் 
பரவலை அமைத்து நிகழ்வெண் வளைகோட்டை ( Frequency curve ) 
வரை . 


45.7 


41.9 


40 • 2 


38.9 


40.0 


39.5 


45.5 


47.4 


47.1 


42.7 


510 480 


47.6 


50.0 


52.6 


50.1 


54.1 


57.0 


54.2 


58.1 


617 


60.2 


58.7 


61.0 


63.8 


63.6 


62.2 


57.2 


56.9 


54-2 


52.4 


53-6 


460 


49.8 45.4 


40.1 


47.2 


45.3 


46.2 


40.4 


49.8 


46.6 


59.7 


55.2 


59.8 


58.8 


51.5 48.8 


42.4 


49.0 44.4 


81.1 


28 


உயிர்ப் புள்ளியியல் 


5. அடியிற்காணும் வளர் . "நிகழ்வெண் பரவலுக்கான 
( cumulative frequency distribution ) நிகழ்வெண் பரவலை 
அமைத்து நிகழ்வெண் செவ்வகம் (Histogram ) வரை . 


பிரிவு 
இடைவெளியின் 
மேல் எல்லை 


வளர் 
நிகழ்வெண் 


5 


9 


15 


22 


25 


108 


30 


208 


45 


347 


55 


467 


60 


513 


65 


525 


6. கொடுக்கப்பட்டுள்ள வளர் நிகழ்வெண் பரவலுக்கான 
நிகழ்வெண் பரவலையும் , நிகழ்வெண் வளைகோட்டையும் அமை . 


மாறியின் 
கீழ் எல்லை 


0 


10 


20 


30 ) 


40 


50 | 60 | 70-80 


( நிகழ்வெண் 290 


289 


282 


254 


176 


92 


37 


9 


2 


7. மேலின மற்றும் கீழின வளர் நிகழ்வெண் பரவல் , சத 
வீத வளர் நிகழ்வெண் பரவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . இதற் 

ஒகைவுகள் ( Ogives ) வரை . நிகழ்வெண் பரவலையும் , 
சதவீத நிகழ்வெண் பரவலையும் அமை . 1 


கான 


நிகழ்வெண் பரவல் 


29 


கீழின மேலின சதவீத 

சதவீத 
இடைவெளிப் 

மேலின 
வளர் வளர். 
பிரிவு 

கீழின வளர் 

வளர் 
நிகழ்வெண் நிகழ்வெண் நிகழ்வெண் 

நிகழ்வெண் 


72.0-73.9 


7 


225 


3.1 


100.0 


74.0-75.9 


38 


218 


16.9 


96.9 


76.0-77.9 


80 


187 


35.6 


83.1 


78-0-79.9 


134 


145 


59 : 6 


64.4 


80.0-81-9 


167 


91 


74.2 


40.4 


82.0--83.9 


191 


58 


84-9 


25.8 


840-85.9 


213 


34 


947 


15.1 


86.0-87.9 


221 


12 


98 • 2 


5.3 


88.0-89.9 


225 


4 


100.0 


1.8 


1000 மாணவர்களின் உயரம் செ.மீ. கொடுக்கப்பட் 
டுள்ளது . இதற்கான உண்மை இடைவெளிப் பிரிவுகளைக் குறித்து 
நிகழ்வெண் செவ்வகம் வரை . 

உயரம் 

மாணவர்கள் 
செ.மீ. 

எண்ணிக்கை 


4 


8 


26 
53 
89 
146 
188 


155-157 
158-160 
161-163 
164-166 
167-169 
170-172 
173-175 
176-178 
179--181 
182-184 
185187 
188-190 
191-193 
194-196 
197-199 


181 
125 
92 
60 


22 
4 
1 


30 


உயிர்ப் புள்ளியியல் 


9. கொடுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவலுக்கான நிகழ்வெண் 
செவ்வகம் , நிகழ்வெண் பலகோணம் வரை . 


1 


2 


3 


4 


5 . 


6 


7 


8 


Oo 


9 


10 


11 


12 


f 


1 


7 


11 


16 


8 


5 


2 


1 


0 


0 


1 


3. நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 
( Description of a Frequency Distribution ) 


சராசரிகள் ( Averages ) : 

தொகுத்த செய்திகளை நிகழ்வெண் பரவலாகச் சுருக்கி 
அமைத்தல் , அவற்றைப் புரிந்து கொள்வதற்கான முதற்படி 
யாகும் . செய்திகளின் ஆய்வுக் கருத்துகள் நிறையிட்ட சொற் 
களால் சுருக்கமாக விளக்கப்பட்டாலன்றி அவற்றைச் செயல் 
படுத்தத் தகுதியாக்கிக் கொள்ளமுடியாது . எனவே செய்தி 
களின் முக்கியமான சிறப்பியல்புகளைக் குறிக்கும் அளவை 
களைக் ( statistic ) காணும் தேவை ஏற்படுகிறது . இத்தகைய 
அளவைகள் வருணனை அளவைகள் எனப்படும் . நிகழ்வெண் 
பரவலின் சிறப்புப் பண்புகளை வருணிப்பதே ( characterise ) இவ் 
வளவைகளின் முக்கிய நோக்கமாகும் . கொடுக்கப்பட்ட செய்தி 
களின் பொது அளவைப் புரிந்து கொள்ளும்படியான எளிதான 
மற்றும் சுருக்கமான எண்களால் செய்திகளை விவரிப்பதே 
இவற்றின் முக்கிய நோக்கமாகும் . ஒரே இனமான அளவுத் 
திரள்களின் முழுமைக்கும் ஒரு பிரதிநிதியாக விளங்குவதே 
இதன் அடிப்படைத் தத்துவமாகும் . பொதுவாக இவ்வளவைகள் 
நிகழ்வெண் பரவலின் மத்திய பாகத்தில் காணப்படுவதால் , இவ் 
வளவைகள் மைய நிலைப் போக்கைக் குறிக்கும் அளவைகள் 
( Measures of central tendency ) எனவும் சொல்லப்படும் . மைய 
நிலைப்போக்கு , மத்தியில் , பிரதிநிதித்துவம் என்ற சொற்கள் பல் 
வேறுவிதமாக விளக்கப்படும் தன்மைத்தாய் அமைந்துள்ளன . 
ஈடாக மைய நிலைப்போக்கைக் குறிக்கவும் பல்வேறு விதமான 
சராசரி அளவைகள் ( Averages ) நமக்குக் கிட்டி உள்ளன . 


சராசரி எனும் சொல் குறிக்கும் பண்புகளின் திரள் அனைத் 
தும் சமமான பொருள் தரா என்பது வெளிப்படை . 

நடை 
முறையில் சராசரி ( Average ) எனும் சொல் கூட்டுச் சராசரியை 


32 


உயிர்ப் புள்ளியியல் 


( Arithmetic mean ) மட்டும் குறிப்பதாகக் கொள்ளப்படுகிறது 
புள்ளியியலில் சராசரி எனும் சொல் சராசரி அளவைகள் அனைத் 
தையும் குறிக்கும் ஒரு பொதுப்பெயராகும் . இவ் வேறுபாட்டினை 
உணர்வது மிக இன்றியமையாததாகும் . 

தனிப்பட்ட 
சராசரியைக் குறிப்பிட்டுச் சொன்னாலன்றி , சராசரி எனும் 
சொல் ஒரு பொதுப் பெயராகவே கையாளப்படும் . உயிர்ப் 
புள்ளியியலில் பெரும்பாலும் கையாளப்படும் மூன்று சராசரிகள் 


1 , கூட்டுச் சராசரி ( Arithmetic mean ) 


2. இடை நிலை ( Median ) 

3. முகடு ( Mode) 
என்பனவாகும் . இவற்றிலும் கூட்டுச் சராசரியே மிகுதியும் 
பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது . ஆய்விற்குரிய 
செய்திகளின் தன்மைக்கேற்பவும் சிக்கலை அணுகும் முறைக் 
கேற்பவும் நம் அனுபவத்தைக்கொண்டு சரியான சராசரியைத் 
தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டும் . 


கூட்டுச் சராசரி ( Arithmetic mean ) : 
மொத்த அளவுகளின் 

அளவுகளின் கூட்டுத் தொகையை கூட்டுத் 
தொகையை ஏற்படுத்திய உறுப்புகளின் எண்ணிக்கையால் 
வகுக்கக் கிடைக்கும் மதிப்பே கூட்டுச் சராசரி எனப்படும் . மாதிரி 
யின் அளவுகளை x , x , ........ என்ற 11உறுப்புகளாகக் கொண்டால் 
மொத்தக் கூட்டுத் தொகைக்கும் உறுப்புகளின் எண்ணிக்கைக்கும் 
உள்ள ஈவை x ( x- பார் ) எனக் குறிப்பிடுகிறோம் 


n 


x1 + x , + 


i = 1 


- 


n | 


1 


1 ( Sigma ) என்பது கிரேக்க எழுத்தாகும் . மாறிகளின் 
கூட்டுத் தொகையைக் குறிக்க இக் குறியீட்டினை உபயோகப் 
படுத்துகிறோம் . ஒன்று முதல் n வரை ( i = 1 to 11 ) எனக் 
குறிக்கப்பட்டுள்ளது , மாறியின் அளவுகள் ஒன்றிலிருந்து 1 
வரை ( n- உறுப்புகளின் அளவுகள் ) கூட்டப்படவேண்டும் என் 
பதைக் குறிக்கும் . காட்டாக , 


3 
Axi = x + x , + x , என்பதையும் 
i : 1 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 

5 
z xi = x + xg + x , + x : + x ; என்பதையும் குறிக்கும் . 

i : 1 
2 - எனும் குறியீடு கணக்கியல் முறையை மிகவும் எளிதாக்குகிறது . 


n 


n 


zcxi 
1 


cΣχι 
1 


= c [ x , + x , + ...... + xn ] என்பதையும் 


n 
Σο 
1 


= c + c + ...... + con முறைகள் = n.c என்பதையும் 


11 


x 2 + x ... + ...... + x . என்பதையும் குறிக்கும் . 
i : 1 
காட்டு : 

11 நபர்களின் உயரம் அங்குலத்திற்குச் சரியாக அளக்கப் 
பட்டு 63 , 63 , 64 , 65 , 66 , 66 , 68 , 68 , 68 , 69 , 69 - என , மதிப் 
பிடப்பட்டுள்ளன . இதன் கூட்டுச் சராசரியைக் கணக்கிடும் 
முறையைப் பார்ப்போம் . 

இவ் வளவுகளை X , x , x11 எனக் கொள்வோம் . உறுப்பு 
களின் மொத்த எண்ணிக்கை ( 1 ) = 11 என அமைகிறது . 
உயரங்களுக்கான கூட்டுச் சராசரி 

X | + x , + ... + 1 


1 


11 


= 


X 


Στι 

1 
n 11 
63+ 

+69 729 
11 

11 

= 66 • 3 அங் . 
சுலபமுறை : 

எண்ணிக்கையில் அதிகமாகவும் பெரியதுமான அளவுகள் 
உள்ள இடத்துக் கூட்டுச் சராசரியைக் கணக்கிடும் போது அடியிற் 
காணும் சுலபமுறையை உபயோகப்படுத்துவது கணக்கிடும் 
முறையில் தவறுகளையும் நேரத்தையும் குறைப்பதற்கு ஏதுவாய் 
உள்ளது . இம்முறையில் கொடுக்கப்பட்ட அளவுகளின் தன்மைக் 
கேற்ப ஒரு தோராயமான எண்ணைக் (மதிப்பை ) கூட்டுச் சராசரி 
யாகக் கொண்டு , உண்மையான கூட்டுச் சராசரி கணக்கிடப் 
படுகிறது . 

Xn என்பன கொடுக்கப்பட்ட அளவுகளாக இருக் 
கட்டும் . ஒவ்வொரு அளவிலிருந்தும் A - என்ற தோராய 
மதிப்பைக் கழித்துவரும் அளவுகளின் மதிப்பை , d , ... dn எனக் 
கொள்வோம் . பெறப்பட்ட அளவுகளுக்கான (dy d , - in ) 

3 


உயிர்ப் புள்ளியியல் 


கூட்டுச் சராசரியைக் (d ) கணக்கிட்டு , கொடுக்கப்பட்ட அளவு 
களுக்கான (xx , xn ) கூட்டுச் சராசரி ( x ) மதிப்பிடப்படுகிறது . 


X1 + xg + 


+ xn 


1 : 1 


- 


1 


n 


- 


- 


di = xi - A. 
Edi 2 (xi- A ) . 
Edi 

ΣΑ 
Adi Yx 

ΣΑ 


= 


11 


n 


12 


x 


d 

A. 

A + a 
11. நபர்களின் உயரங்களுக்கான அளவுகளுக்கு 66 ஐத் 
தோராய மதிப்பாகக் கொண்டு கூட்டுச்சராசரியைக் கணக்கிடு 
வோம் . 


உயரம் 


( x; - A ) = ( x; - 66 ) 

di 


xi 


+ 


63 


3 


z di = + 3 


63 
64 
65 


3 


d 


= 0.27 


11 


2 
1 
0 
0 


A = 66 


2 


66 
66 
68 
68 
68 
69 
69 


A + a 
= 66 + 0 • 27 
= 66-27 அங் 


2 


2 


X 


3 


3 


12 


9 


+3 


கூட்டுச்சராசரி : தனித்த மாறி ( Discrete Variable ) யின் பரவ 

லுக்கானது 

தனித்த மாறிகளைப் பகுக்கும்போது , அவற்றின் மதிப் 
பிற்குத் தக்கவாறு , ஒவ்வொரு மதிப்பிற்கும் உள்ள நிகழ் 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


35 


வெண்கள் அதற்கெதிராகக் குறிக்கப்படும் . x , x , ... xn என்ற 
தனித்த மாறியின் ( discrete variable) அளவுகள் 

ffin 
முறை நிகழும்போது 

x ,x f : + x , f , + 

........ + xn fl Exifi 

f1 + f , + .......... + fn 
என அமையும் . 


சுலப் முறையில் 

கணக்கிடும்போது , ஒவ்வொரு மதிப் 
பிலிருந்தும் தோராய மதிப்பைக் ( A ) கழித்து வரும் விலக்கங்களை 
( di ) அதற்கொத்த நிகழ்வெண்களால் (fi) பெருக்கிவரும் கூட்டுத் 
தொகையை , நிகழ் வெண்களின் கூட்டுத் தொகையால் வகுக்க 
வேண்டும் . 


கூட்டுச் சராசரி : நேர்முறை 
x } f + x , fa + ...... 

.... + xn fr 
fi + f , + + fn 


Σfi 


& difi 
zfi 


- 


கூட்டுச்சராசரி : சுலபமுறை 

dy fi + d , f : + ...... + dn fn 
d ) 

f1 + f : + + fn 
di 

AAL 
xi = A + di 

A + d 


நேர் முறை 


சுலப முறை 


Xi - A 


| 


xi 


xi 


+ | 


- 


- 


* 1 


f , 


X1 


fi 


f , 


x fi 
x , f , 


X , If . 


. 


xn 


fo 


fo 


xhf . 


z f 


Exifi 


= 


: 11 


உயிர்ப் புள்ளியியல் 


இவ்வளவுகளைக் கணக்கிட உதவும் பட்டியல் 35 ஆம் பக்கத் 
தில் கொடுக்கப்பட்டுள்ளது . 
காட்டு : 56 மரத் தூறுகளின் விட்டங்கள் ( அடிகளில் ) கொடுக்கப் 
பட்டுள்ளன . இதற்கான கூட்டுச் சராசரியைக் ( நேர்முறை, 
சுலபமுறை ) கணக்கிடுவோம் . 


தேர்முறை 


சுலபமுறை 


துாறுகளின் 
விட்டம் மரங்கள் 


dix fi 


fi 


xixfi 


+ 


+ 


- 


1 


1 


1 


3 


2 


7 


14 


2 


14 


3 - 


11 


33 


1 


11 


4 


16 


64 


0 


8 


40 


1 


8 


6 


4 


24 


2 


8 


7 


35 


3 


15 


2 


16 


HA 


8 


9 


1 


9 


5 


5 


10 


0 


0 


6 


01 


11 


0 


0 


-7 


0 


12 


1 


12 


8 


8 


52 


28 


56 


248 


+ 24 


கூட்டுச் . சராசரி : நேர்முறை 

x f1 + x . f2 + 

f : +1 , + 


X 


+ info 
fn 


S xi fi 


வ 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


37 


248 
-56 


- 


4.4285 


கூட்டுச் சராசரி : சுலபமுறை 

d , f , d , f₂ + + dn fn 
à 

f1 + 1 , + ...... + fts 


S di fi 


di fi 
n 


- 


24 

= 0.4285 
56 


3 


A + d 


. 


[ A = 4 } 


1 


4 + 0.4285 


4-4285 


கூட்டுச் சராசரி : நிகழ்வெண் பரவலுக்கானது 


தாகக் 


கொடுக்கப்பட்ட அளவுகளை இடைவெளிப் பிரிவுகளில் 
சேர்த்து விட்டால் , அவற்றின் மதிப்புகளை உறுதியாகக் கணக் 
கிட முடியாத நிலையாகி விடுகிறது . இவ்விடங்களில் ஒரு இடை 
வெளிப் பிரிவில் அமைந்த நிகழ்வெண்கள் அனைத்தும் இடை 
வெளிப் பிரிவின் மையப் புள்ளியில் ( பிரிவெண்ணில்- innid paint ) 
குவிவதாகக் கொள்ளப்படும் . அதாவது இடைவெளியில் அமைந்த 
அளவுகள் அனைத்தும் இடைவெளிப் பிரிவெண்ணிற்குச் சமமான 

கொள்ளப்படும் . பிரிவு இடைவெளிகள் பெரிதாக 
இல்லாத சமச்சீரான அல்லது ஓரளவிற்குச் சமச்சீரற்ற பரவல் 
களில் இந்த ஊகத்தினால் நிகழும் பிழை குறைந்ததாகவோ 
அல்லது ஒரு குறிப்பிட்ட குறியை ( sign ) உடையதாகவோ 
இருக்கும் . மிகவும் சீரற்ற மற்றும் J வடிவப் பரவல்களில் 
இவ் வூகத்தினால் தவறு நேர்வதோடு , நிகழ்வெண்கள் யாவும் 
இடைவெளிப் பிரிவின் ஓர் எல்லையில் குவிவதால் , தவறுகள் 
ஒரு குறிப்பிட்ட குறியை உடையனவாயும் இருக்கும் . இம் மாதிரி 
இடங்களில் பிரிவு இடைவெளிகளை மிகவும் சிறியதாக்கியபின் 
கணக்கிடப்படும் கூட்டுச் சராசரியின் மதிப்புத் தவறின்றி 

. 
அமையும் . இவ் வூக அமைப்பிற்குப்பின் தொடர்மாறிகளுக்கும் 
( continuus variable ) , தனித்த மாறிகளுக்கும் (discrete variable ) 
கணக்கிடும் . முறையில் மாற்றமேதுமில்லை . 


இடைவெளிப் பிரிவெண்களை ( mid - x ) X ] - x2 , 11 எனக் 
கொண்டு , அவற்றுக்குச் சரியான நிகழ்வெண்களை f , f . ... ft 
எனக் கொள்ளும்போது , ஒரு நிகழ்வெண் பரவலுக்கான கூட்டுச் 
சராசரி 


38 


உயிர்ப் புள்ளியியல் 


Yxif 


xxi fi 


* <xy f / + xs f , + ...... + xn fn 

f1 + f , + ...... + fa 
என வரையறுக்கப்படும் . 


1 


காட்டு : 


ஈராயிரத்து முன்னூற்றி முப்பத்து மூன்று நபர்களின் வயதிற் 
கான கீழ்க்கண்ட நிகழ்வெண் பரவலின் கூட்டுச் சராசரியைக் 
கணக்கிடுவோம் . 


| கட் 


நபர்கள் 


பிரிவெண் 
பிரிவு இடை ( நிகழ்வெண் ) ( mid - x) 
வெளி - வயது 

Xi 


xi X fi 


25--26 


1 


25.5 


25.5 


27-28 


4 


27.5 


110.0 


29-30 


165 


29.5 


4867.5 


31--32 


357 


31 5 


11245.5 


33-34 


169 


33.5 


5661.5 


35-36 


682 


35.5 


24 211.0 


37--38 


196 


37.5 


7350.0 


39-40 


381 


15049.5 


41-42 


80 


41.5 


3320.0 


43-44 


48 


2088.0 


45-46 


162 


45-5 


7371-0 


47-48 


57 


47.5 


3562-5 


49-50 


13 


49.5 


643 5 


2333 


85505.5 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


89 


கூட்டுச் சராசரி வயது : x = 


85505.5 
2333 


: 36-65 


சம அளவு இடைவெளிப் பிரிவுகளைக் கொண்ட நிகழ்வெண் 
பரவல்களில் , கணக்கியல் முறையில் மிக்க சுருக்கத்தைக் கையாள . 
முடியும் . x , x , ... xn எனும் இடைவெளிப் பிரிவெண்களிலிருந்து 
தோராய மதிப்பைக் கழித்து வரும் விலக்கங்களை ( d , d , ... da ) 
இடைவெளிப் பிரிவு அளவால் ( size of the class interval : c ) 


xi - A 


பிரிவெண் 
( mid - x ) 


நிகழ் 
வெண் 
fi 


+ 


41 | 


ufi 


* 


f , 


2 


u , f , 


fn 


வகுத்து வரும் மதிப்புகளை 4 , 4 , ... 4 , எனக் குறிப்பிடலாம் . 
41 42 Un ஆகியவற்றை அவற்றிற்கொத்த நிகழ்வெண் 
களால் பெருக்கி வரும் மதிப்புகளின் கூட்டுத்தொகையை , நிகழ் 
வெண்களின் கூட்டுத் தொகையால் வகுத்து 4 மாறிக்கான 
கூட்டுச் சராசரியைக் கணக்கிடுகிறோம் . 


40 


உயிர்ப் புள்ளியியல் 


zut fi 


16 


2 f . + 4 , f , + ...... + il , f . 

f : + f : + + fa 


zuifi 
X ft 


1 


பிரிவெண் நிகழ்வெண் 


i 


uri fi 


xi - 37.5 


2 


+ 


25.5 


1 


- 6 


6 


27 : 5 


4 


20 


29.5 . 


165 


- 


4 


660 


31-5 


357 


1071 


33.5 


169 


3.38 


35.5 


682 


1 


682 


375 


196 


0 


- 


39.5 


381 


1 


381 


415 


80 


2 


160 


43-5 


48 


3 


144 


45.5 


162 


4 


648 


47.5 


75 


375 


49.5 


13 


6 


78 


1786 


2777 


2333 


- 


991 


xi - A 


ui = 


C 


Xi = A + cui 
z xi = = A + c ui 


x = A + ce 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


41 


& ui fi 


- 


- 


*1 


-991 

1333 
0.42477 . 
A + cut • { A = 37-5 , c : 2 ) . 
37-5 + 2 x ( -0 * 42477 ) 
37 5 0.8495 

36.65 
கூட்டுச் சராசரியின் அடியிற்காணும் கணக்கியல் பண்புகள் 
புள்ளியியலில் மிகவும் உபயோகமாக அமைந்துள்ளன . 

( a ) தனிப்பட்ட அளவுகளிலிருந்து கூட்டுச் சராசரியைக் 
கழித்து அமைக்கும் விலக்கங்களின் கூட்டுத்தொகை பூச்சியத்திற் 
குச் சமமாகும் . 

X ] + x , + 


+ xn 


...... 


X 


: 


t 


இருபக்கமும் கூட்டுச் சராசரியைக் x ) கழித்தால் 

1 + x , - + 


+ xn 


X 


X 


il 


X , + 12 -- 


+ xn 


0 


X 


12 


= 


- 


0 x ] + x , + + Xn 
nx- ஐ எல்லா உறுப்புகளுக்கும் பரப்பும்போது 

( x ) x ) + ( x , - x ) + ( rn - 1 ) = 0 
தனிப்பட்ட அளவுகளிலிருந்து கூட்டுச் சராசரியைக் கழித்து 
வரும் விலக்கங்களின் கூட்டுத் தொகை பூச்சியத்திற்குச் 
மாகிறது . 
காட்டு : 


சம 


உயரம் 


-- 


Xi - 66 


59 


-7 


- 


3 


61 
63 
65 
67 


- 


1 


69 


+1 
+3 
+5 


71 


73 


+7 


528 


0 


-42 


உயிர்ப் புள்ளியியல் 


( b ) 3 கூட்டுச் சராசரி உள்ள 1 உறுப்புகளும் , , கூட்டுச் 
சராசரி உள்ள 1 , உறுப்புகளும் உள்ள இரு மாதிரிகளைச் 
சேர்த்தால் கிடைக்கும் n ( n , + n , ) உறுப்புகளின் கூட்டுச் 
-சராசரி 


my x ] +1, + x , 

h1 + 12 
என்ற வாய்பாட்டின் மூலம் கிடைக்கும் . 

11 அளவுகளின் கூட்டுத்தொகை 

11 
ஃ n . அளவுகளின் கூட்டுத்தொகை : n x1 * 
இதேபோல் th , அளவுகளின் கூட்டுத்தொகை : 1 , x , 
அமையும் . 


1 


என 


( 1 +1, ) அளவுகளின் கூட்டுத்தொகை : 11 x + n , x2 
எனவே 

11 , 11 , அளவுகளைச் சேர்ப்பதால் கிடைக்கும் அளவு 
களுக்கான கூட்டுச் சராசரி . 


+ M ? x2 


X1 
fhy + 1 , 


மேற்கண்ட முறைப்படி 1y , n ,, 119 ......... nk அளவுகளின் 
கூட்டுச் சராசரிகளாக 

x , x2 

xk எனக் கொடுக்கப்பட்ட 
இடத்து ( ni + n , + ... + #k) அளவுகளின் கூட்டுச் சராசரி 


+ tlk xk ) 


( 1, x : +1, x2 + 

11 +1 , + ... 
என அமையும் . 


+ 1k 


காட்டு : 


2333 (n , ) நபர்களின் கூட்டுச் சராசரி வயது 86.65 எனவும் 
1078 ( 1 , ) நபர்களின் கூட்டுச் சராசரி வயது 36-24 எனவும் 
கொடுக்கப்பட்டுள்ளன . இவ் விரு மாதிரிகளையும் சேர்க்கும்போது 
கிடைக்கும் கூட்டுச் சராசரியின் மதிப்பைக் கணக்கிடுவோம் . 
கொடுக்கப்பட்ட அளவுகள் : 
11 : 2333 . 

31 : 36.65 

x , 
n , : 1078 . 

x , : 36-24 
11 x + n , x , 

n1 + 11 , 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


43 


( 36-65 X 2333 ) + ( 1078 X 36-24 ) 

2333 + 1078 


124571-17 

3411 


= 36.52 


சமமான 


இடைநிலை ( median ) 

தொகுக்கப்பட்ட விவரங்களை அவற்றின் மதிப்பிற்குத் 
தக்கவாறு ஏறு அல்லது இறங்கு வரிசையில் அமைத்த பின் 
கிடைக்கும் வரிசையின் ( array ) மத்தியில் அமைத்து அதற்கு 
மேலும் கீழும் 

உறுப்புகளைக் கொள்ளும் மதிப்பு 
இடைநிலை ( median ) எனப்படும் . 

தொடர்வரிசையின் 
மத்தியில் அமைந்து இருபுறங்களிலும் சமஎண்ணிக்கை உறுப்பு 
களைக் கொண்டதாக இருக்கும் . 

இடைநிலை மதிப்பு மையத்தில் அமைவதால் , வரிசைப் 
--படுத்தப்பட்ட n உறுப்புகளில் 

1 -வது உறுப்பு இடைநிலை 


மதிப்பாக அமையும் . 


ஒற்றைப் படை எண்ணாக இருப்பின் , (" + ) 


உறுப்புகளின் மொத்த எண்ணிக்கை 

-வது உறுப்பு வரிசை 


: 


(" ) 


-யில் அமைந்திருப்பதை எளிதாக உணரமுடியும் . x , x ,, ........ 
xen +1 என்பன அமைக்கப்பட்ட வரிசையில் 

உள்ள உறுப்பு 
( 2n + 1 ) +1 2n + 2 
களாயின் 

: ( +1 ) வது உறுப்பு , அதா 
2 

2 
வது X 

n + 1 என்ற உறுப்பு இடைநிலை மதிப்பாக அமையும் . 
1+ 

என்ற அளவு இடைநிலை மதிப்பைக் குறிப்பிடாமல் , 
2 
இடைநிலை மதிப்பிற்கான உறுப்பைக் கொடுக்கும் வாய்பாடாக 

+ 
உள்ளதை மனதில் கொள்ளுதல் நலம் . அதாவது 
சமமான . உறுப்பினை வரிசையிலிருந்து எடுத்து இடைநிலை 
மதிப்பைக் குறிப்பிட வேண்டும் 


( ) க்குச் 


காட்டு : 


5 7 9 12 10 


கொடுக்கப்பட்ட அளவுகள் : 

( raw data ) 


8 7 15 21 


வரிசைப் படுத்தப்பட்டவை : 

( array ) 


5 7 7 8 ( 9 ) 10 12 15 21 


44 


உயிர்ப் புள்ளியியல் 


மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை : 9. ( ஒற்றைப்படை எண் ) . 

n + 1 9 + 1 
இடைநிலை வாய்பாடு : 

= 5 வது உறுப்பு 
2 

2 
இடைநிலை : x; = 9 
இடைநிலை மதிப்பான ஒன்பதிற்கு மேலும் கீழும் சமமான 
உறுப்புகள் அமைந்திருப்பதைக் காணலாம் . 


கொடுக்கப்பட்ட அளவுகளின் மொத்த எண்ணிக்கை 
இரட்டைப்படை எண்ணாக அமையும் போது , இடைநிலை மதிப்பு 
கொடுக்கப்பட்ட ஓர் உறுப்பாக அமையாமல் , இரு உறுப்பு 
களுக்கு மத்தியில் அமையும் ஒரு மதிப்பீடாகக் கொள்ளப்படும் . 
ஏறு அல்லது இறங்கு வரிசையில் உறுப்புகள் x , x , ...... x n என 
அமையும்போது , இடைநிலை 

மற்றும் + 

2 


il 


T 


[ ( ] ] 


ஆகிய இரு உறுப்புகளின் மத்தியில் அமை 


2 


2 


கிறது . 

இவ்விரு உறுப்புகளின் கூட்டுச் சராசரியே இடை 
நிலை மதிப்பெனக் கொள்கிறோம் . 


இடைநிலை : 


211 


2 


( 1 ) 


-வது உறுப்பின் மதிப்பு + 


+ ( 


+1 


2 


1 ) -வது உறுப்பின் மதிப்பு 


2 


-- 


xn + xn + 

2 


காட்டு : 


கொடுக்கப்பட்ட அளவுகள் : 45 25 29 28 33 40 . 
• ( raw data ) 

30 . 38 32 35 34 

42 
வரிசைப் படுத்தப்பட்டவை : 25 28 29 30 32 ( 33 ) 
( array ) 

( 34 ) 35 38 

42 45 . 
மொத்த உறுப்புகள் 

12. இரட்டைப்படை எண் . ( 21F 
இடைநிலை வாய்ப்பாடு : 
211) 

வது உறுப்பு மதிப்பு + 
2 

து உறுப்பு மதிப்பு 
2 


40 


241 


+ 1 ) -வது 


2 
6.வது உறுப்பு + 7 வது உறுப்பு 

2 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


இடைநிலை 


33 + 34 

= 33.5 
2 


இடைநிலைக்கு இருபுறமும் சம எண்ணிக்கை உறுப்புகள் 
அமைந்திருப்பதைக் காணலாம் . 


இடைநிலை : தனித்த மாறிக்கானது ( Median : Descrete variable ) 


தனித்த மாறிகளுக்கு இடைநிலை மதிப்பைக் கணக்கிடுவது 
அவற்றின் அமைப்பு முறையில் மிக எளிதாக உள்ளது . 


குடும்பத்திலுள்ள 

குடும்பத்திலுள்ள 
குடும்பங்களின் 

குடும்பங் 
குழந்தைகளின் எண்ணிக்கை 

குழந்தைகளின் களின் எண் 
எண்ணிக்கை 

எண்ணிக்கை 


ணிக்கை 


0 


96 


7 


20 


1 


108 


8 


11 


2 


154 


9 


6 


126 


10 


4 


95 


11 


5 


62 


12 


1 


6 


13 


1 


735 . 


குடும்பத்திலுள்ள குழந்தைகளின் எண்ணிக்கைக்குத் தக்கபடி 
இத் தனித்த மாறியின் அளவுகள் ஏறுவரிசையில் ( acending order ) 
அமைந்திருப்பதைக் காண்கிறோம் . குழந்தைகளே இல்லாத 
குடும்பம் 96 எனவும் ஒரு குழந்தை உள்ள குடும்பங்கள் 108 
எனவும் ........ பதின்மூன்று குழந்தைகள் உள்ள குடும்பம் 1 எனவும் 
குறிக்கப்பட்டுள்ளது . இடைநிலை 

மதிப்பானது 

இருபுறமும் 
சமமான குடும்பங்கள் அமையப்பெற்ற குடும்பத்தில் உள்ள 
குழந்தைகளின் எண்ணிக்கையைக் குறிக்கும் . 


46 


உயிர்ப் புள்ளியியல் 


குழந்தை வளர் 

களின் நிகழ் 
எண்ணிக்கை வெண் 

< x 


குழந்தை 
களின் 

வளர் . 
எண்ணிக்கை 

நிகழ்வெண் 


0 


96 


X ] x2 ....... X96 


7 


706 


1 


204 


Xps ..... X204 


8 


717 


2 


358 


x205 ... x358 


723 


3 


484 x300..x363 x484 


10 


728 


4 


579 


x , 85 ....... X579 


11 


733 


641 


etc 


12 


734 


6 


686 


13 


735 


வரிசைப்படி அமைக்கும்போது 368 ஆவது குடும்பத்திலுள்ள 
735 + 1 

: 368 குழந்தைகளின் எண்ணிக்கையே 
2 
மதிப்பாகும் . வரிசைப்படுத்தி அமைக்கும் நிலை இங்கு வளர் 
நிகழ்வெண்பரவலைச் (cumulative frequency distribution ) சுட்டும் . 
வளர் நிகழ்வெண் பரவலில் 368 வது குடும்பம் 3 குழந்தைகள் 
உள்ள குடும்பத்தைச் சுட்டுகிறது . 


மொத்தக் குடும்பங்களின் எண்ணிக்கை : 735 . 


735 + 1 
இடைநிலை மதிப்பிற்கான குடும்பம் : 

2 


: 368. 


: X368 


இடைநிலை மதிப்பு : 3 , 


இடைநிலை மதிப்பு : நிகழ்வெண் பரவலுக்கானது ( Median : Fre 
quency distribution ) . 


தொடர் . மாறியில் , உறுப்புகளின் மதிப்புகள் தெரியாத 
நிலையாய் உள்ளதால் , இடைநிலை மதிப்புச் சார்ந்துள்ள இடை 
வெளியைக் கணக்கிட்டு , அடியிற்காணும் வாய்பாட்டின் உதவி 
யால் இடைநிலை மதிப்பைக் கணக்கிடுகிறோம் . 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


47 


: 


( 11- " ) 


இடைநிலை : m : Q , 1+ 

C. 

of 
1 : இடைநிலை இடைவெளிப்பிரிவின் கீழ் எல்லை மதிப்பு 
m : இடைநிலை இடைவெளிப்பிரிவின் கீழ் எல்லை வரை 

அமையும் கீழின வளர் நிகழ்வெண்களின் மதிப்பு . 
f : இடைநிலை இடைவெளிப் பிரிவின் நிகழ்வெண் . 
c : இடைநிலை இடைவெளிப் பிரிவின் அளவு . 

கொடுக்கப்பட்ட மதிப்புகள் x , xg . .... Xts எனக் கொள்ளும் 
போது xn / 2 உறுப்பினைக் கொண்டுள்ள 

கொண்டுள்ள இடைவெளிப்பிரிவு 
இடைநிலை இடைவெளிப் பிரிவாகும் ( Medianal class ) . தனித்த 
மாறிகளுக்காக அமைக்கப்பட்ட உள்ளடக்கிய இடைவெளிப் 
பிரிவுகளின் உண்மை இடைவெளிப் பிரிவுகளை அமைத்து இடை 
நிலை மதிப்பைக் கணக்கிடவேண்டும் . 
காட்டு : 


டைவெளிப் நிகழ்வெண் 

கீழின வளர் 
பிரிவு 

நிகழ்வெண் 


உண்மை இடை 

வெளி 


26- 21 


1 


1 


19-5-21.5 


22--23 


13 


14 


21.5- 23-5 


24 - 25 


433 


447 


23.5- 25.5 


26 -- 27 


496 


943 . 


25.5-27.5 


28-29 


398 


1341 


27-5-29-5 


10 . 


- 


31 


665 


2006 


29.5-31.5 


32-33 


162 


2168 


31-5- 33.5 


34 - 35 


103 


2271 


33.5-35.5 


/ 


36 - 37 . 


45 


2316 


35.5- 37.5 


38 - 39 


11 


2327 


37.5- 39.5 


40-41 


6 


2333 


39-5- 41.5 


2333 


உயிர்ப் புள்ளியியல் 


2 


2333 

: 1166 • 5 , x 1167- வது உறுப்பு அமையும் இடை 
2 
வெளி, இடைநிலை இடைவெளி எனப்படும் . கீழின வளர் நிகழ் 
வெண்ணை நோக்குங்கால் x , -வது உறுப்பு அமையும் இடைவெளி 
-( 28 - 29 ) இடைநிலை இடைவெளியாகும் . 

1 : 27-5 (உண்மை இடைவெளிப் பிரிவின் கீழ் எல்லை ) 


m : 943 


f : 398 


C 


: 2 


N 

: 1166-5 
2 


இடைநிலை : m : Q , 1 + 


G 


Q.1 + (N / " ) 

34 ) 


- 


. : 27.5 + 


1166.5 

398 


- 2 


: 27.5 + 1.123 

: 28-623 
கணக்கியல் குறியீடாக இடைநிலை மதிப்பு M அல்லது 
Q , எனக் குறிக்கப்படும் . 
வரைபட மூலம் இடைநிலை மதிப்பைக் கணக்கிடுதல் : 
( location of median by Grahpical method ) 

கீழினம் அல்லது மேலின வளர் நிகழ்வெண்களின் வளை 
கோட்டினை உபயோகப்படுத்தி , இடைநிலையைக் கணக்கிடலாம் . 

N 
y- அச்சில் 

-க்குச் 
2 

சமமாக , x அச்சிற்கு இணைகோடொன்று 
வரைந்து , இவ் விணைகோடு வளை கோட்டைத் தொடும் இடத்தி 
லிருந்து , x அச்சுக்கு வரையப்படும் செங்குத்துக்கோடு X- அச்சைத் 
தொடும் இடத்திற்கான x- மாறியின் மதிப்பே இடைநிலையின் 
மதிப்பாகும் . கீழினம் மற்றும் மேலின வளர் நிகழ்வெண் பரவல் 
களுக்கான வளைகோடுகள் வரையும்போது இவ்விரு வளைகோடு 
களும் ஒன்றையொன்று வெட்டுமிடத்திலிருந்து X- அச்சுக்கு 
வரையப்படும் செங்குத்துக்கோடு X- அச்சைத்தொடும் இடத்திற் 
கான x- மாறியின் மதிப்பும் இடைநிலை மதிப்பிற்குச் 
அமைவதைக் காணலாம் . 


+ 


சமமாக 


காட்டு : 

மேலே குறிப்பிட்ட வயதிற்கான நிகழ்வெண் பரவலின் 
இடைநிலை மதிப்பை வரைபட மூலம் மதிப்பிடுவோம் . 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


49 


4 
2500 


2000 


1500 


வளர்கேழ்வெண் 


N / 2 / 


1167 


1000 


500 


21-5 


23.5 


25.5 


27-5 


29.5 


31.5 


33.5 


35.5 


37.5 


395 


41.5 


வயது 
படம் 3.1 

டைநிலை : M : 286 
முகடு ( Mode ) : 

கொடுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் வளைகோட்டின் உச்ச 
மதிப்பே முகடாகும் . அடிக்கடி நிகழும் அல்லது பெரும்பாலாக 
அமையும் அளவினையே இது பிரதிபலிக்கவேண்டும் . அளவுகளின் 
உயர் மதிப்பை ஏற்பதோடு , இவ் வுயர்மதிப்பைச் சுற்றி நிகழ 
வெண்களின் அடர்த்தியும் அமையப்பெற்றதாய் இருக்க 
வேண்டும் . முகட்டின் முன்னும் பின்னும் அமைந்துள்ள நிகழ் 
வெண்களின் குவிவு வேறெந்த மதிப்பிற்குமில்லாதபடி அதிக 
அளவில் குவிந்திருக்க வேண்டும் . நிகழ்வெண்களின் குவிவு 
( concentration ) இல்லாத உச்ச மதிப்பைக் காட்டிலும் , சற்றுக் 
குறைந்த மதிப்புடைய ஆனால் நிகழ்வெண்களின் குவிவு உள்ள 
மதிப்பே முகடாகக் கொள்ளப்படும் . 

நிகழ்வெண் பரவலில் அதிக நிகழ்வெண் உள்ள இடைவெளிப் 
பிரிவை முகட்டிடை வெளிப்பிரிவாகக் ( model class ) கொண்டு , 
அடியிற்காணும் வாய்பாட்டின் மூலம் முகட்டின் மதிப்புக் கணக் 
கிடப்படுகிறது . 

f - fi 
முகடு : Z : 1+ 

2f - f. - f ) 


C. 


50 


உயிர்ப் புள்ளியியல் 


1 : முகட்டிடை வெளிப் பிரிவின் கீழ் எல்லை மதிப்பு 
f : முகட்டிடை வெளிப் பிரிவு நிகழ்வெண் 
f1 : முகட்டிடை வெளிக்கு முந்திய இடைவெளிப் பிரிவு நிகழ் 

வெண் 
f , : முகட்டிடை வெளிக்குப் பிந்திய இடைவெளிப் பிரிவு 

நிகழ்வெண் 
c : பிரிவு இடைவெளி அளவு 


அதிக நிகழ்வெண் உள்ள இடைவெளியே பொதுவாக 
முகட்டிடை வெளியாகக் கொள்ளப்படும் . முகட்டின் இரண்டா 
வது பண்பாகிய இருபுறமும் அதிக அடர்த்தி இருக்க வேண்டு 
மென்ற பண்பின் அடிப்படையில் , முகட்டிடை வெளியைக் கணக் 
கிடச் சிறு மாற்றுமுறைகளைக் கையாளுவதும் உண்டு , நமது 
தேவைக்கு அதிக நிகழ்வெண் 

இடைவெளிப்பிரிவே 
முகட்டிடை வெளியாகக் கொள்ளப்படுவது போதுமானதாகும் . 
காட்டு : 


உள்ள 


இடைவெளிப் 
பிரிவு 

நிகழ்வெண் 


72-74 


7 


74-76 


31 


. 


76-78 


42 


78- 80 


54 | 


முகட்டிடைவெளி 
( Model class ) 


80-82 


33 


82 - 84 


24 


84 - 86 


22 


86-88 


8 . 


88-90 


4 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


51 


முகட்டிடை வெளி : 78-80 . 

1 : 78 
f : 54. , f . : 42 , f . : 33 . 
C : 2 . 

f - f , 
Z : 1 + 

C 
2f - f - 1. ) 

54 42 
= 78 + 
108 42 

33 


( - ) 
( 1 


x 2 


= 78 + 


12 X 

33 


78 + 0-727 
78.73 


கூட்டுச் சராசரி ( x ) , இடைநிலை ( M ) , முகடு ( z ) ஆகியவற்றின் 
பொதுப் பண்புகளைக் கொண்டு முகட்டினை மதிப்பிடுவது சில 
இடங்களில் 

கையாளப்படுகிறது . சமச்சீரான பரவல்களில் 
கூட்டுச் சராசரி , இடைநிலை , முகடு ஆகிய மூன்று சராசரி அளவு 
களும் ஒரே மதிப்பைப் பெற்றிருக்கும் ; ஓரளவு சமச்சீரற்ற 
( moderately asymmetrical ) பரவல்களில் இம் மூன்று அளவைகளும் 
அடியிற்காணும் முறைப்படி அமைவதை அனுபவத்தை அடிப் 
படையாகக் கொண்டு கணக்கிடப் பட்டுள்ளது . 


இடைநிலை 


முகடு - 


சராசரி 


படம் 3.2 


இம் மூன்று சராசரி அளவைகளுக்குள்ள தொடர்பை இணைக் 
கும் வாய்பாட்டின் உதவியாலும் முகட்டின் மதிப்பைக் கணக் 
கிட்டுக் கொள்ளலாம் , கூட்டுச் சராசரிக்கும் முகட்டிற்கும் 
உள்ள வித்தியாசம் , கூட்டுச் சராசரிக்கும் இடைநிலைக்கும் உள்ள 
வித்தியாசத்தைப் போல் மூன்று பங்காக அமையும் . நிகழ்வெண் 
பரவல் சம அளவு இல்லாத இடைவெளிகளைப் ( unequal class 
intervals ) பெற்றும் , பரவலின் தன்மை ஓரளவிற்கு மட்டும் 
சமச்சீரற்ற நிலையில் உள்ள போதும் , முகட்டின் மதிப்பை இம் 
முறைப்படி கணக்கிடுவது நடைமுறையில் உள்ளது . 


52 


உயிர்ப் புள்ளியியல் 


- 


( கூட்டுச் சராசரி முகடு ) 3 (கூட்டுச் சராசரி இடைநிலை ) 

( x - z ) = 3 ( x - m ) 
காட்டு : 

அடியிற்காணும் நிகழ்வெண் பரவலுக்கான முகட்டினை 
( mode ) வரையறுக்கப்பட்ட வாய்பாட்டிலிருந்தும் , மேலே 
கொடுக்கப்பட்ட வாய்பாட்டிலிருந்தும் ( கூட்டுச் சராசரி , இடை 
நிலை மதிப்புகளிலிருந்து கணக்கிடுவது) கணக்கிடுவோம் . 


70 


80 


90 


100 


1101 


120 


130 


140 


இடை 
வெளிப் 
பிரிவு 


80 


90 


100 


110 


120 


130 


140 


150 


நிசழ் 
வெண் 


12 


18 


:5 


42 


50 


45 


20 


8 


இடைவெளிப் 

நிகழ் 
பிரிவு வெண் 


வெண் 


கீழின 

வளர் 
நிகழ்வெண் 


70-80 


12 


75 


- 48 


12 


80-90 


18 


85 


-3 


- 54 


30 


90-100 


35 


95 


-70 


65 


100-110 


42 


105 


-1 


- 42 


107 


- 214 


110-120 


50 


115 


0 


157 


45 


120-130 


45 


125 


1 


202 


40 


130--140 


20 


135 


2 


222 


24 


140-150 


co 


145 


3 


230 


+109 


230 ) 


- 105 


( 


M * 


- 


= 110 + 


( 


3) 


- 


2 ! - 11 -1, 
நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 

53 
105 
= 115 + 10 

230 
= 115 

4565 
= 110-435 
1 + 

C. 
f 

115 117 ) 
= 110 + - 

10 
50 

8 
= 110 + = 111-6 

5 
Z = 1 + 

C 
50 - 42 

10 
100 42 45 ) 
110 + 6.156 = 116.155 
முகடு = ( கூட்டுச் சராசரி - முகடு ) = 3 ( கூட்டுச் சராசரி 

இடைநிலை ) 
முகடு 

= 110 • 435 3 ( 110-435 111-6 ) 

110.435 + 3-495 

= 113-930 
கூட்டுச் சராசரி எளிதாகக் கணக்கிடப்படுவதாலும் , எல்லாச் 
சமயங்களிலும் ஒரே- மாதிரியான அளவாய் அமைவதாலும் , 
எல்லா உறுப்புகளையும் கொண்டு மதிப்பிடப்படுவதாலும் மாதிரி 
களின் ஏற்றத் தாழ்வுகளினால் : Sampling fluctuations ) அதிகம் 
பாதிக்கப்படாததாலும் , கணக்கியல் முறைக்கு இலக்காக இருப்ப 
தாலும் , புள்ளியியலில் மற்றச் சராசரி அளவைகளைக் காட்டிலும் 
இதன் உபயோகம் அதிகமாக அமைந்துள்ளது . மாதிரியின் 
ஏற்றத் தாழ்வுகளினால் பாதிக்கப்படுவ தாய் , எல்லா உறுப்புகளையும் 
உட்படுத்தாமல் கணக்கிடப்படுவதாய் , சில சமயங்களில் சரியாகக் 
கூற முடியாத தன்மைத்தான இடைநிலை { Median ) , கூட்டுச் 
சராசரியை மிகவும் பாதிக்கும் எல்லை உறுப்புகள் இருக்குமிடத்து 
ஒரு சிறந்த சராசரி அளவையாக அமைகிறது . சில மாறிகளின் 
தன்மையை விவரிக்கும்போது கூட்டுச் சராசரி அளவையில் 
சொல்லாமல் இடைநிலை அளவையில் குறிப்பிடுவது மரபாக 
உள்ளது . சராசரி அறிவுள்ள மாணவன் அல்லது சராசரி 
அழகுள்ள பெண் எனக் குறிப்பிடுவதைக் காட்டிலும் இடைநிலை 
அறிவு , இடைநிலை அழகு எனக் குறிப்பிடுவது பொருளுடையதாய் 
அமைகிறது . முகட்டின் ( m ? de ) நிலையிலாத் தன்மை அதனை 
அதிக அளவில் உபயோகப்படுத்துவதைத் தடுத்தாலும் , மாறி 


54 


உயிர்ப் புள்ளியியல் 


களின் தன்மைக்கேற்பச் சில இடங்களில் சராசரி அளவு முகட்டால் 
குறிக்கப்படும் . குடும்பங்களின் குழந்தைகளுக்கான கூட்டுச் 
சராசரி அளவு இவ்வளவு என்பதைக் காட்டிலும் , பெரும்பாலான 
குடும்பங்களின் ( அடிக்கடி நிகழும் தன்மைத்தான ) குழந்தைகளின் 
எண்ணிக்கையைக் ( முகடு ) குறிப்பிடுவது சிறந்ததாகும் . கொடுக் 
கப்பட்ட மாறியின் தன்மைக்கேற்ற சராசரி அளவைகளைத் 
தேர்ந்தெடுப்பது அனுபவத்தால் உணரக் கூடிய ஒன்றாகும் . 


சிதறல் அளவைகள் ( Measures of dispersion ) 

சராசரிகளின் உதவியால் இரு பரவல்களை ஒப்பிடும்போது 
தவறான முடிவுகளுக்கு வருவதைத் தவிர்க்க முடியாதவர்களாக 
இருக்கிறோம் . மூல அளவுகள் குறிப்பிடப்படாமல் சராசரி 
அளவைகள் மட்டும் குறிப்பிடும் இடங்களில் இதன் விளைவு 
மிகவும் அதிகமாக்கப்படும் . ஒரு மாறியின் அளவு 40 , 50 , 60 , 
* 70 , 80 எனவும் 58 , 55 , 65 , 60 , 62 எனவும் உள்ள இரு இடங் 
களிலும் 60 என்ற கூட்டுச் சராசரியையே கொடுக்கின்றன . 
சராசரிகளின் மதிப்புகள் ஒன்றாக இருப்பினும் மாறிகளின் தனிப் 
பட்ட அளவுகள் இச் சராசரியைச் சுற்றி அமைந்துள்ள முறையில் 
மாற்றம் இருப்பதை உணர்கிறோம் . 


y . 


படம் 3.3 
மாறியின் அளவுகளைப் படிக்கும்போது , அவற்றின் 
பிரதிநிதித்துவ மதிப்பாகச் சராசரிகளைப் படிப்பதோடு , அச் 
சராசரியைச் சுற்றிலும் மாறியின் அளவுகள் கூட்டமாக அமைந் 
துள்ளனவா ( clusiering around ) அல்லது சராசரியினின்றும் சிதறி 
உள்ளனவா ( scattered away ) என்பதைக் காணுவதும் இன்றியமை 
யாததாகும் . இத் தன்மையைக் குறிக்கும் அளவைகளே சிதறல் 
அளவைகள் ( measures of dispersion ) எனப்படும் . இவ் வளவை 
களே சிதறல் , விலகல் , வேறுபாடு , மாறுபாட்டளவைகள் எனப் 
பல பெயரால் கூறப்படுகின்றன . 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


55 


S ! 


Vsfi(xi - *) 


திட்ட விலக்கம் ( Standard deviation ) 

மாறியின் அளவுகளிலிருந்து கூட்டுச் சராசரியினைக் கழித்து 
வரும் விலக்க வர்க்கங்களின் கூட்டுத் தொகையை , மாறியின் 
மொத்த எண்ணிக்கையால் வகுத்து வரும் மதிப்பின் வர்க்க 
மூலமே ( Square root ) திட்ட விலக்கம் எனப்படும் . மாதிரியின் 
( sample) திட்ட விலக்கத்தை s எனவும் , முழுமைத் தொகுதி 
யின் ( population ) திட்ட விலக்கத்தை ர எனவும் குறிப் 
பிடுவது பழக்கத்தில் உள்ளது . முழுமைத் தொகுதியின் மற்றும் 
மாதிரியின் மாறுபட்டவை ( Variance ) கணக்கிடப்பட்டு , 
அவற்றின் வர்க்க மூலமாகத் திட்ட விலக்க மதிப்புகள் குறிக் 
கப்படும் . 

2 
விலக்கங்களின் வர்க்கத்தைக் 

வர்க்கத்தைக் காணுவது செயற்கையாகப் 
பட்டாலும் , மாறியின் அளவுகளிலிருந்து கூட்டுச்சராசரியைக் 
கழித்து அமைக்கப்படும் விலக்கங்களின் கூட்டுத்தொகை பூச்சி 
யமாக முடிவதால் , இது ஒரு சிறந்த முறையாகவே அமைந் 
துள்ளது . கூட்டுச்சராசரியினின்றும் எடுக்கப்படும் விலக்கங்களில் 
சில கூட்டெண்ணாகவும் ( positive number ) சில குறையெண்ணா 
கவும் ( negative number ) இருப்பதால் இவற்றின் கூட்டுத் 
தொகை பூச்சியமாக அமைகிறது . இவற்றை ஒரே குறி ( Sign ) 
உடையதாக்குவதற்கு , இவற்றின் 

வர்க்கங்களைக் காணுவது 
சிறப்பாக அமைந்துள்ளது . 

கொடுக்கப்பட்ட அளவுகளை x , x , ... Xa எனவும் கூட்டுச் 
சராசரியை x எனவும் குறிப்பிட்டு ( x - x ) , ( x, -x)......(x ..- x ) 
ஆகிய விலக்கங்களை அமைத்துத் திட்டவிலக்கம் கணக்கிடப் 
படுகிறது. 


( xi - K ) 


( xi - x ) 


x1 


( x - x ) 


X 
xy - x 


( xn - x ) 


( xn - x) 


( xi - x ) 


56 


உயிர்ப் புள்ளியியல் 


. 


2 ( xi 


S : 


V 


1 


காட்டு : மாறியின் அளவுகள் 145 , 148 , 150 , 154 , 155 , 155 . 
156 , 159 , 162 என அமைந்த இடத்துக் கிடைக்கும் திட்ட 
விலக்கத்தைக் ( s : Standard deviation S.D. ) கணக்கிடுவோம் . 


( xi- 3 ) 


(si - x) 


145 


-9 


81 


148 


-6 


30 


150 


16 


154 


0 


0 


155 


1 


1 


155 


1 


1 


156 


2 


156 ) 


2 


4 


159 


5 


25 


162 


8 


64 


1540 


232 


1540 
10 


= 154.) 


S.D : s : V 

1 ( x - x2 

n 


232 ) 

123-2 ) 
10 
S - D = 4-817 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


57 


விலக்கங்களை அமைக்காமலேயே திட்ட விலக்கத்தைக் 
காண்பதற்கு ஓர் எளிய முறை உள்ளது . 

பின்னமாக உள்ள 
விலக்கங்களை வர்க்கமாக்கும்போது ஏற்படும் சிரமம் , காலதாமதம் 
ஆகியவற்றைத் தவிர்க்க இது உபயோகப்படுகிறது . 


? 


1 

z ( xi - x ) 2 


1 


1 


z ( xi " - 2 xix + x ) 


11 


1 


> xi ? 


2x + zx + 


11 


H 


1 

Ex2 
n 


2x + x2 


1 


Sx2 -- 2 


n 


மேற்கண்ட கணக்கிற்கான திட்ட விலக்கம் இம் முறைப்படி 
கணக்கிடப்படும்போது 


s2 


1 ( x , : + x , + 


+ xn ) - * 


1 


[ 1452 + 1482 + ..... + 162 ] - ( 154 ) ? 


10 


= 23.2 


S 


- 


123.2 


- 


4 817 


திட்டவிலக்கம் : தனித்த மாறிக்கானது 
( Standard Deviation : Discrete variable) 


மாறியின் அளவுகள் ஒரு முறைக்குமேல் நிகழும் இடங்களில் 
நிகழ்வெண் பரவலை அமைத்து , x , என்ற அளவு f ; முறை நிகழ் 
வதாகவும் , x , என்ற அளவு f , முறை நிகழ்வதாகவும் ..... 
xn என்ற அளவு fn முறை நிகழ்வதாகவும் கொண்டு திட்ட 
விலக்கம் கணக்கிடப்படுகிறது . 


58 


உயிர்ப் புள்ளியியல் 


Xifi 


fi 


x fi 


xf1 


X2 


f 


x2 f , 


x , f , 


xa 


fa 


xnfo 


zx | f 


z x; f ; - x2 


n 


- 1 xx:#f;- ( * ) 
s : VA zw°f - ( MI) 


காட்டு : 


உயரம் 
அங் . 


நபர்கள் 

fi 


63 


2 


126 


7938 


64 


1 


64 


4096 


65 


65 


4225 


66 


2 


132 


8712 


68 


3 


204 


13872 


69 


2 


138 


9522 


11 


729 


48365 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


59 


1 


s : - z x ; f - (1 ) 

(111 ) 


48365 

11 


- 


= 4 7473 
s = 1/ 4-7473 


= 2.179 


திட்டவிலக்கம் : நிகழ்வெண் பரவலுக்கானது 
( Standard Deviation : Frequency distribution ) 

நிகழ்வெண் பரவலுக்கான திட்டவிலக்கம் காணும்போது 
பிரிவெண்களை ( mid - x ) x x , ...... K. எனக் கொண்டு மேற் 
சொன்ன முறைப்படியோ அல்லது , X | x , ....... xn எனும் 
மாறியை 1 மாறியாக மாற்றிச் சுலபமான முறையிலோ கணக் 
கிடலாம் . 
காட்டு : நேர்முறை . 


இடைவெளிப் 

பிரிவு 


நிகழ் 

பிரிவெண் 
வெண் 


xif . 


25-28 


8 


26-5 


212.0 


5618.00 


29-32 


259 


30.5 


7899-5 


240934-75 


32-36 


367 


34-5 


12661-5 


436821-75 


37-40 


258 


38-5 


9933.0 


382420.50 


41-44 


72 


42-5 


3060.0 


130050.00 


45--48 


114 


46.5 


5301.0 


246496.50 


1078 


39067.0 


1442341-50 


: 


= 36 • 24 ) 


39067 
1078 
1 


+ z x } f; - x 


n 


1442341-50 

( 36 • 24 ) 
1078 
1337-9791 - 1313-3376 


உயிர்ப் புள்ளியியல் 


= 24 64 

124-64 


Sx = 


- 


4 964 


திட்டவிலக்கம் : சுலப முறை 

xi - A 
Ai = 


C 


xi = A + cuis 


= A + cu . 


sx = ! zf ( x ; - x) 


1 


1 


a fi ( A + cui - A - 
= + z f + ( c 14 – Cu ) 

zfi • c ( u ; - % ) 


1 


1 


z fi( ui | - 


! ) ? • c3 


Sx ? 
Sx 


= c2 • Seau 
= c2 • Seu . 
= c • Su 


இடை வெளிப் நிகழ் 
பிரிவு 

வெண் வெண் 


Ji 
xt - 34.5 

4 


un fi 


uy fi 


25- 28 


8 


26.5 


-16 


29-32 


259 


30-5 


-1 


- 259 


259 


32-36 


367 


34.5 


0 


+ 0 


37-40 


258 


38.5 


1 


+258 


258 


41-44 


72 


42-5 


2 


+144 


288 


45-48 


114 


+342 


1026 


1078 


+469 


1863 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


61 . 


469 

= 0 • 435 . 
1078 


ம 


Su2 


1863 
1078 


( 0-435 ) 


: ( 1.7282 - 0 • 189225 ) 

: 1.539 . 
Su : 11 :539 : 1-241 . 


sx : c su = 4 X 1 • 241 

: 4 964 . 


சிதறலை அளப்பதற்குள்ள அளவைகளில் திட்டவிலக்கமே 
மிகவும் சிறந்ததாக அமைந்துள்ளது . சராசரிகளில் கூட்டுச் 
சராசரியின் உபயோகத்திற்கொப்பச் சிதறல் அளவைகளில் திட்ட 
விலக்கம் அமைந்துள்ளது . திட்டவிலக்கத்தின் வாய்பாடு கணக் 
கியல் முறைக்கு இயைபாக அமைந்து மாறிகளின் ஏற்ற இறக் 
கங்களினால் பாதிக்கப்படாததினால் இதன் உபயோகம் மேலும் 
வலியுறுத்தும்படி அமைந்துவிட்டது . 


ஓர் ஒழுங்கு நிகழ்வெண் பரவலாக அமைந்த மாறியின் 
திட்டவிலக்கம் அடியிற்காணும் வாய்பாடுகளால் சரிபார்க்கப் 
படுவது மிகவும் உபயோகமாக உள்ளது . இத் தன்மை உயிர்ப் 
புள்ளியியல் அளவுகளுக்கு மிகவும் பொருந்தும் . 


IN 


-30 -25 -10 


10 20 30 


படம் 3.4 
* + 7 = 68 % 
x + 20 = 95 % 

= 99 % 


* + 3ர 


-62 


உயிர்ப் புள்ளியியல் 


மாறியின் கூட்டுச் சராசரிக்கு இருபுறமும் திட்டவிலக்கத் 
தூரம் கணக்கிடும்போது , மாறியின் 

மொத்த 

அளவுகளில் 
68-27 சத அளவுகள் அமைவதாயும் , இருபுறமும் இருதிட்ட 
விலக்கத் தூரம் 95 * 54 சத அளவுகளைக் கொள்வதாயும் , இரு 
புறமும் மூன்று திட்டவிலக்கத் தூரம் 99.73 சத அளவுகளைக் 
கொள்வதாயும் அமைவதை உணர்வது அவசியமானதாகும் . 
இத் தன்மை - திட்டவிலக்கத்திற்கு ஒரு நிலையான பொருளைத் 
தருவதோடு , பெரும்பாலான இடங்களில் ஏற்படும் தவறுகளைச் 
சரிபார்க்கச் சாதகமாகவும் அமைந்துள்ளது . 


திட்டவிலக்கத்தை மற்ற விலக்க அளவைகளைக் காட்டிலும் 
இலகுவாகக் கணக்கிடமுடிவதில்லை ; மற்றும் எளிதாகப் புரிய 
வைக்க முடிவதில்லை என்பதை யன்றி வேறு குறிப்பிடத்தக்க 
- குறைபாடுகள் இந்த அளவையில் இருப்பதாகக் கூறமுடியவில்லை . 
மற்ற விலக்க அளவைகளைக் கணக்கிடுவதற்கான தக்க காரணங் 
கள் இருந்தாலன்றித் திட்டவிலக்கத்தை விலக்க அளவையாகக் 
கொள்வதைத் தவிர்க்கக் கூடாது . 


கால்மான விலக்கம் ( Quartile Deviation ) 

இடைநிலையின் தன்மையை ஒத்து அமைந்துள்ள வேறு இரு 
அளவுகள் கீழ்க் கால்மானம் ( lower Quartile ) அல்லது முதல் 
கால்மானம் ( First Quartile) என்றும் , மேல் கால்மானம் ( Upper 
Quartile ) அல்லது மூன்றாவது கால்மானம் ( Third Quartile ) 
என்றும் கொள்ளப்படும் . இடைநிலையை ( Median ) இரண்டாவது 
கால்மானமாகக் கொண்டு சீரான அல்லது ஓரளவு சமச்சீரற்ற 
நிகழ்வெண் பரவலைப் பிரித்தால் நான்கு சம பாகங்கள் கிடைப் 
பதை உணரலாம் . 


251. 25 % 


25 % 


25 % 
a . 

az 83 
படம் 3-5 ) 


இடைநிலை , இருபுறமும் சம உறுப்புகளைக் கொண்டதாயும் , 
முதல் கால்மானத்திற்கு இடப்புறம் 25 சத உறுப்புகளும் , வலப் 
புறம் 75 சத உறுப்புகளும் , மூன்றாவது கால்மானத்திற்குக் கீழ் 
75 சத உறுப்புகளும் , மேல் 75 சத - உறுப்புகளும் அமையும் . 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


63 


முதல் கால்மானத்திற்கும் மூன்றாவது 

கால்மானத்திற்கும் 
இடையில் 50 சத உறுப்புகள் அமைகின்றன . இவ்விரு கால் 
மானங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ( Qs - Q . ) இடைக் கால் 
மான வீச்சு ( inter quart:le range ) எனக் கூறுகிறோம் . இதன் 

Q. 
சரிபாதி அளவையே 

கால்மான விலக்கம் ( Quartile 

2 
Deviation : Q. D. ) அல்லது அரை இடைக் கால்மான வீச்சு 
( Semi - inter quartile range ) எனக் கொள்ளப்படும் . 


31 


- Q1 


Q.D : Q , 


2 


முதற் கால்மானமும் , மூன்றாவது கால்மானமும் இடை 
நிலையைக் கணக்கிடும் யுக்தியைப் பயன்படுத்தியே கணக்கிடப் 
படுகின்றன. நிகழ்வெண் பரவலின் வளர் நிகழ்வெண்களை 
அமைத்து , முதல் , மூன்றாவது கால்மானப் பிரிவு இடை வெளி 
களைக் கணித்து , இவற்றின் மதிப்புகள் வரையறுக்கப்படுகின்றன. 
N 

வது உறுப்பு அமையும் இடைவெளி முதல் கால்மானப் பிரிவு 
4 
இடைவெளி எனவும் , 3/4 N- வது உறுப்பு அமையும் இடைவெளி 
மூன்றாவது கால்மானப் பிரிவு இடைவெளி எனவும் கொள்ளப் 
படும் . 


= 


முதல் கால்மான மதிப்பிற்கான வாய்பாடு : 

N 

in 
QI 1 + 

f 
1 : முதல் கால்மானப் பிரிவு இடை வெளியின் கீழ் எல்லை மதிப்பு 
m : முதல் கால்மான இடைவெளிப் பிரிவு வரை அமைந்த 

வளர் நிகழ்வெண்களின் மதிப்பு . 
f : முதல் கால்மான இடைவெளிப் பிரிவின் நிகழ்வெண் 

c : முதல் கால்மான இடைவெளிப் பிரிவின் அளவு . 
மூன்றாவது கால்மான மதிப்பிற்கான வாய்பாடு 


Q : 1 + (t - ") 


1 : மூன்றாவது கால்மான பிரிவு இடைவெளியின் கீழ் எல்லை 
மதிப்பு . 


64 


உயிர்ப் புள்ளியியல் 


m : மூன்றாவது கால்மான இடைவெளிப் பிரிவு வரை அமைந்த 

வளர் நிகழ்வெண்களின் மதிப்பு . 
f : மூன்றாவது கால்மான இடைவெளிப் பிரிவின் நிகழ்வெண் , 
c : மூன்றாவது கால்மான இடைவெளிப் பிரிவின் அளவு . 


காட்டு : 


* 


f 


< cu fr . உண்மை இடைவெளி 


20-21 


2 


2 


19-5--21-5 


22-23 


14 


16 


21.5-23.5 


24-25 


229 


245 


23.5-25.5 


26-27 


155 


400 


25.5-27.5 ... 


QQ 


28--29 


167 


567 


27-5-29.5 


30-31 


339 


906 


29-5-31-5 , 


Q3. 


32-33 


76 


982 


31 5-33-5 


34-35 


62 


1044 


33.5-35-5 


36-37 


13 


1057 


35.5--37-5 


38-39 


14 


1071 


37 • 5-39-5 


40-41 


6 


1077 


39-5-41-5 


42-43 


1 


1078 


41-5-435 


44-45 


2 


1080 


43-5-45 5 


1080 


N 
4 | 


= 270 


N = 810 


. 


x , 70- வது உறுப்பு , x 10 - வது உறுப்பு அமையும் இடைவெளி 
களே முதல் , மூன்றாவது கால்மான இடைவெளிப் பிரிவுகள் எனக் 
கொள்ளப்படும் : 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


65 


முதல் கால்மானம் : Q. 


1 : 25-5 , m = 245 


f = 155 , c = 2 

N 

4 
Q = 1 + ( 4 

f 


" ) . 
( 134 ) - 


- . 25.5 + 


270 245 

155 


25.5 + 0.322 
= 25.822 


மூன்றாவது கால்மானம் : Q , 
1 = 29 • 5 , 

m = 567 
f : 339 , 

NN 
Qs = ! + 

f 


. 


AN " ) 
( 10 587 ) 


29-5 + 


810 5679 

339 


2 


- 


29.5 + 1.434 


- 


30.394 


கால்மான விலக்கம் : 

Q3 - QI 
Q.D 

2 
30.394 25.822 5.112 
2 

2 
2.556 


சமமாக 


இடைநிலை ( median ) மதிப்பைக் காண வரைபடத்தை உப 
யோகப்படுத்தியது போலவே , மேலினம் அல்லது கீழின வளர் 
நிகழ்வெண் வளைகோடுகளை வரைந்து முதல் கால்மானம் , மூன் 
றாவது கால்மானத்திற்கான மதிப்புகளைத் தெரிந்து கொள்ளலாம் . 

N 3 
y- அச்சில் 

N- அளவுகளுக்குச் 
4 4 

x- அச்சிற்கு. 
இணைகோடுகள் வரைய வேண்டும் . இவ் விணைகோடுகள் வளை 
கோட்டினைத் தொடுமிடத்தில் , x- அச்சிற்குச் செங்குத்துக் கோடு 
கள் வரைய வேண்டும் . இச் செங்குத்துக் கோடுகள் x- அச்சைத் 
தொடும் இடத்திற்கான மதிப்புகளே முதல் , மூன்றாவது 

கால் 
மானங்களுக்கான மதிப்புகளாகும் . 

5 


66 


உயிர்ப் புள்ளியியல் 


கால்மான விலக்கம் (Q.D ) சுலபமாகக் கணக்கிடப்படுவதோடு 
புரிந்து கொள்வதற்கு எளிதாயும் அமைந்துள்ளது . நிகழ்வெண் 
பரவலில் நிகழ்வெண் நெருக்கம் பரவலின் மத்தியில் அமையும் 
போதுதான் இதன் உபயோகம் வலியுறுத்தப்பட வேண்டும் . 
சீரற்ற தன்மைத்தான இடைவெளிப் பிரிவுகள் உள்ளபோதும் , 
திட்டவிலக்கத்தைக் கணக்கிடக் கடினமாக உள்ளபோதும் , பிரிவு 
இடைவெளிகளின் முதல் , முடிவு ( First and last class intervals ) 
எல்லைகளை அறுதியிட்டுக் கூற முடியாத சூழலிலும் இதன் உப 
யோகம் இன்றியமையாததாய் உள்ளது . மத்திய புள்ளியிலிருந்து 
இருபுறமும் மூன்று கால்மான விலக்கத் தூரம் 75 சத உறுப்பு 
களைப் பெற்றதாய் அமையும் . சமச்சீரான அல்லது ஓரளவு சமச் 
சீரற்ற பரவல்களில் கால் மானமும் , 

விலக்கமும் 
Q.D = 2 / 3s.D என்ற முறைப்படி அமைவதைக் காணலாம் . 


சிதறல் கெழுக்கள் 

மாறியின் மதிப்புகள் எந்த அலகுகளால் அளக்கப்படு 
கின்றனவோ , அந்த அலகுகளினாலேயே சராசரி மற்றும் சிதறல் 
அளவைகள் குறிக்கப்படும் .. உயரத்தைக் குறிக்கும் சராசரி 
அளவை x- செ.மீ. எனவும் , எடையைக் குறிக்கும் சிதறல் அளவை 
y கிலோ எனவும் குறிக்கப்படும் . வேறுபட்ட அலகுகளைக் கொண்ட 
மாறிகளின் மாறுபாட்டை ( Variation ) ஒப்பிட , அளவைகளை 
மாறிகளுக்கான அலகுகளினின்றும் விடுபடச் செய்யவேண்டும் . 
அலகுகளினின்றும் விடுபட்ட அளவைகளையே இங்குக் காண 
உள்ளோம் . 


மாறுபாட்டுக்கெழு ( Co - eficient of Variation ) 

ஒரு மாறியின் திட்ட விலக்கத்திற்கும் , கூட்டுச் சராசரிக்கும் 
உள்ள விகித சமத்தைச் சதவிகிதத்தில் குறிப்பிடும் மதிப்பே 
மாறுபாட்டுக்கெழு எனச் சொல்லப்படுகிறது , ஒப்பிடும் தன்மைக் 
குப் பெரும்பாலும் உபயோகப்படுத்துவது இக் கெழுவினையே 
ஆகும் . 


மாறுபாட்டுக்கெழு : 

திட்டவிலக்கம் 
கூட்டுச்சராசரி 

X 100 
S.D 
C : V 

X 100 

Tx 
A.M 

X 100 


மாறுபாட்டுக் கெழுவின் பகுதியில் திட்ட விலக்கம் அமைந் 
துள்ளதால் , திட்ட விலக்கத்தின் அளவு அதிகப்பட அதிகப்பட 
மாறுபாட்டுக்கெழுவின் மதிப்பும் பெரிதாக அமையும் , 


மாறு 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


67 


பாட்டுக்கெழு குறைவாக இருக்கும் போது , மாறியின் அளவுகள் 
கூட்டுச் சராசரியைச் 

சராசரியைச் சுற்றி நெருக்கமாக அமைந்திருக்கும் . 
கூட்டுச் சராசரியின் மதிப்புப் பூச்சியத்திற்கு அருகில் அமையும் 
தன்மையில் , இக் கெழு நம்பமுடியாத தன்மையை அடைந்து விடு 
வதைக் கவனத்தில் கொள்வது அவசியமாகும் . இரு நிகழ்வெண் 
பரவல்களை ஒப்பிடும்போது குறைந்த அளவு மாறுபாட்டுக்கெழு 
உள்ள நிகழ்வெண் பரவல் அதிக அளவு மாறுபாட்டுக்கெழு 
உள்ள நிகழ்வெண் பரவலைக் காட்டிலும் நெருக்கமாகவும் சீராக 
வும் பரவி உள்ளதாகக் கொள்ளப்படும் . 


காட்டு : 


கூட்டுச் சராசரி 36-24 எனவும் , திட்ட விலக்கம் 4-964 
எனவும் அமைந்த முன்பு கண்ட நிகழ்வெண் பரவலுக்கான மாறு 
பாட்டுக் கெழுவைக் கணக்கிடுவோம் . 


கொடுக்கப்பட்டவை - x = 36 • 24 , S.D = 4 964 

திட்ட விலக்கம் 
மாறுபாட்டுக்கெழு 

கூட்டுச் சராசரி 

X 100 
S.D 
C.V : 

X 100 


4 964 

X 100 = 13-7 

36-24 
கோட்டம் ( Skewness ) 

சராசரிகளின் தன்மையால் மாறிகளின் மையப் போக்கினை 
யும் , சிதறல் அளவைகளால் , சராசரியைச் சுற்றி மாறியின் 
அளவுகள் எவ்வாறு பரவி உள்ளள என்பதையும் அறிய முடி 
கிறது . நிகழ்வெண் பரவலின் குறிப்பிடத்தக்க மற்றொரு பண்பு 
கோட்டமாகும் . சமச்சீரான நிகழ்வெண் 

நிகழ்வெண் பரவலில் , வளை 
கோட்டின் மையப் புள்ளியிலிருந்து இருபுறமும் ஒரே அமைப்பைக் 
காண முடியும் . சீராக அமையாத பரவலை , கோட்ட முடைப் 
பரவல் எனக் கொள்கிறோம் . நடைமுறையில் காணப்படும் 
பெரும்பாலான பரவல்கள் கோட்டமுடைப் பரவல்களாக அமை 
வதால் , இதனை ஓர் அளவையால் குறிப்பிடும் தேவை ஏற்படு 
கிறது . 

சமச்சீரான பரவலின் கோட்ட அளவைப் பூச்சியம் எனக் 
கொண்டு , கோட்ட அளவைகளின் தன்மை விளக்கப்படுகிறது . 
வளைகோட்டின் நீண்ட வால்புறம் வலப் புறம் நீண்டிருக்கும் 
தன்மையை நேர்கோட்ட முடைப் பரவல் ( Positively skewed ) 


68 - 


உயிர்ப் புள்ளியியல் 


எனவும் , நீண்ட வால்புறம் இடப்புறம் நீண்டிருக்கும் தன்மையை 
எதிர்கோட்ட முடைப் பரவல் ( negetively skewed ) எனவும் குறிப் 
பிடுகிறோம் . 
பியர்சனின் கோட்டக்கெழு ( Karl Pearson s Co - efficiency of 
Skewness ) . 

கூட்டுச் சராசரி-- முகடு 
கோட்டக்கெழு 

திட்ட விலக்கம் 


முகட்டினைச் சரியாகக் கணக்கிடமுடியாத இடத்தில் ( கூட்டுச் 
சராசரி -- முகடு ) என்பதற்கு ஈடாக 3 ( கூட்டுச் சராசரி - இடை 
நிலை ) என்ற மதிப்பை உபயோகப்படுத்திக் கோட்டக் கெழுவினைக் 
கணக்கிட்டுக்கொள்ளலாம் . 

3 ( கூட்டுச் சராசரி - இடைநிலை ) 
கோட்டக்கெழு 

திட்ட விலக்கம் 
காட்டு : 


உண்மை 


இடைவெளிப் 

பிரிவு 


நிகழ் 
வெண் 


கீழின 
வளர் நிகழ் 
வெண் 


இடைவெளி 


25-28 


8 


8 


245-28.5 


29-32 


259 


267 


28-5-32.5 


33-36 


367 


634 


32.5-36 5 


QQ 


37-40 


258 


892 


36.5-- 40-5 


41-44 


72 


964 


40-5-44-5 


45-48 


114 


1078 


44 5-48-5 


1078 


இந் நிகழ்வெண் பரவலுக்கான கூட்டுச் சராசரியையும் திட்ட 
விலக்கமும் முன்பே கணக்கிடப்பட்டுள்ளதை அறிவோம் . 

x : 36 • 240 , rx : 4 964 : 
இடைநிலை : 

N 

mm 

2 
M = 1 + 

f 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


69 


: 32 + 5 + 


( * 


539- 267 

367 


: 32 5 + 2 • 964 


: 35-464 


+ ( ) . 


f - f 
முகடு : Z = 1 + 

2 f - f1 - f , 

( 367 -- 259 ) 
32.5 + 

( 2 x 367 259 


X4 
258 ) 


- 


32.5 + 1.99 


34 • 49 
கோட்டக்கெழு : Sk : 

கூட்டுச் சராசரி முகடு 

திட்ட விலக்கம் 


Tx 


36 • 24 - 34-49 

4 • 964 


1.749 
• 964 


: 


0.3523 


கோட்டுக்கெழு : 

3 ( கூட்டுச் சராசரி இடைநிலை ) 
: Sk : 

திட்ட விலக்கம் 
3 ( x - M ) 


OX 


3 ( 36 • 24 35.464 ) 

4 : 964 


: 


3 X 0.776 

4 • 964 


2 • 328 
4.964 


: 


0.469 


ATSULDITOOT GLLÅ054 ( Quantile Co - efficient of Skewness ) 


சமச்சீரான பரவல்களில் முதல் , இடை , மூன்றாவது கால் 
மானங்கள் சமதூரத்தில் அமையும் என்பதைச் சுட்டினோம் . 


Q , - Q , = Qs - Q. 
Qs + Q1 = 2Q , 
Qs + Q1 - 2Q , : 0 


70 


உயிர்ப் புள்ளியியல் 


- 


நிகழ்வெண் வளைகோடு சீராக அமையாவிட்டால் ( Q , QI ) 
> ( Qs - Q, ) அல்லது ( Q , - Qs ) < (Qs - Q , ) என அமையும் . 
சீரான பரவலின் கோட்டம் பூச்சியமானதால் QI + Q , - 2 Q , 
என்பதைக் கால்மானக் கோட்ட அளவையாகக் கொள்ளலாம் . 


கால்மானக் கோட்டக்கெழு : B1 

Qs + Q , 2Q . 
Q. 

Q. 
Bi 

= 0 கோட்டமற்ற பரவல் 


Bi > 0 நேர்கோட்டமுடைப் பரவல் 


B. < 0 எதிர் கோட்டமுடைப் பரவல் 


காட்டு : 


Q. 25 • 822 , Q9 = 29-177 , Q, = 30 • 934 என அமையும் 
நிகழ்வெண் பரவலுக்கான கோட்டக்கெழுவைக் கணக்கிடுவோம் . 


B. 


Qs + Qi - 2Q , 

Qs - Q. 
30-934 + 25-822 - 2 ( 29-177 ) 

30.934 25-822 


1-598 
5.112 ) 


0.3126 . 


கோட்டக் கெழுக்களின் மதிப்பிற்கான எல்லைகளைக் குறிப் 
பிடுவது கடினமானதாயினும் , ஓரளவு சமச்சீரற்ற பரவல்களுக் 
கான கோட்டக்கெழுக்கள் மிக அதிகமான மதிப்பைப் பெறாத 
தன்மைத்தாய் உள்ளது . பெரும்பாலான இடங்களில் பியர் 
சனின் கோட்டக்கெழு - 3 - லிருந்து + 3 வரையும் , கால்மானக் 
கோட்டக்கெழு - 1 - லிருந்து + வரையும் அமைவதைக் காணலாம் . 
கோட்டக் கெழுவின் மதிப்பிற்கேற்பக் கோட்டத்தன்மை விளக் 
கப்படும் . 


காட்டு : 


அடியிற்காணும் நிகழ்வெண் பரவலுக்கான பியர்சனின் 
கோட்டக்கெழு , கால்மானக்கோட்டக் - கெழுக்களைக் கணக்கிடு 
வோம் , 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


71 


இடைவெளிப் 

நிகழ் 

பிரி 
வெண் வெண் 


பிரிவு 


bi 


lift | adi fi 


வளர் 
நிகழ்வெண் 


35-39 


14 


37 


- 
3 


-3 - 42 


126 


14 


40-44 


60 


42 


-2 | -120 240 


74 


45-49 


105 


47 


1 


-105 105 


179 


50-54 


138 


52 


0 


- 267 


317 


55-59 


129 


57 


1 


129 


129 


446 


60-64 


85 


62 


2 


170340 


531 


65--69 


28 


67 


3 


84 | 252 


559 


70-74 


15 


72 


64 


240 


57.4 


443 


574 


+176 961 


176 


கூட்டுச்சராசரி : x = 52 + 5 


574 


= 52 + 5 ( 0-307 ) 


= 53.535 


இடைநிலை 


: M 


= 49.5 + 


( 337 33 " ); 


287 179 

138 


= 49.5 + 3.913 
Q , = 53.413 - 

138 105 
= 49.5 + 
276 105 

129 


முகடு : Z 


- 


= 49.50 + 3.93 


= 53.43 


திட்டவிலக்கம் 


5 


961 
574 


( 307 ) 


72 


உயிர்ப் புள்ளியியல் 


* 


= 5 X 1 • 549 

= 7-745 
பியர்சனின் கோட்டக்கெழு 

கூட்டுச்சராசரி - முகடு 

திட்டவிலக்கம் 
53-535 

= 53.4 

7.745 
Sk 

= 001 
பியர்சனின் கோட்டக்கெழு 

3 ( கூட்டுச்சராசரி இடை நிலை ) 

திட்டவிலக்கம் 
3 ( 53-535 53-413 ) 

7 • 745 


Sk 

= 0 047 
143-5 74 

= 54-5 + 
105 


= 44-5 + 


5 Qs 


430-5 

129 


= 44+ 5 + 3.3095 

= 54-5 + 4.4 
= 47 81 

58.9 
கால்மானக் கோட்டக்கெழு : 

Qs + Qi - 20 , 

Q3 - Q1 
58.90 + 47.81 2 (5341 ) 

58.9 47 81 

01 
பயிற்சி 


- 


- 


விளைபலன் 


பாத்திகள் 


2 • 7-2.9 


4 


2 • 9-31 


15 


3 : 1-3.3 


20 


3 : 3-3-5 


47 


3-5-3-7 


63 


3-7-3.9 


78 


3 9-4 1 


88 


4 1-4-3 


69 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


73 


1 , 1/500 ஏக்கர்ப் பரப்புள்ள பாத்திகளின் விளைபலனைத் 
தரும் 

மேற்கண்ட நிகழ்வெண்பரவலுக்கான இடைநிலை , 
முதல் , மூன்றாவது கால்மான அளவுகளைக் காண் . வரைபடம் 
மூலம் கிடைக்கும் அளவினுக்குள்ள வித்தியாசத்தைக் குறிப்பிடு 


2. 12 பகடைகளை 4096 தடவை வீசி 4,5,6 கிடைப்பதை 
வெற்றிகளின் எண்ணிக்கையாகக் கொண்ட முடிவுகள் தரப் 
பட்டுள்ளன . கூட்டுச்சராசரி , திட்டவிலக்கம் ஆகியவற்றைக் 
கணக்கிடு . 


வெற்றி 


0 


1 


2 


3 


5 


6 


நிகழ்வெண் 


60 


1 


430 


731 


948 


வெற்றி 


7 


8 


91 


10 


11 


12 | மொத்தம் 


நிகழ்வெண் 847 


536 ( 257 


71 


11 


4096 


3. x , y எனும் இருமாறிகளுக்கான மதிப்புகள் தரப் 
பட்டுள்ளன . இவ் விருமாறிகளுக்கான மாறுபாட்டுக் கெழுக்களைக் 
கணக்கிட்டு , அவற்றின் வேறுபாட்டின் தன்மையை விளக்கு . 


891 


86 


74 


65 


63 


66 


771 65 


72 | 79 


82 


91 


84 


75 


73 


72 


70 


75 


78 | 84 


4. கொடுக்கப்பட்டுள்ள பரவலுக்கான திட்டவிலக்கத்தைக் 
கணக்கிடு . 


74 


உயிர்ப் புள்ளியியல் 


இடைவெளிப் 
பிரிவு மேல் 
எல்லை 


கீழின் வளர் 
நிகழ்வெண் 


10 


25 


20 


40 


30 


60 


40 


75 


50 


95 


60 


125 


70 


190 


80 


240 


அடியிற்காணும் நிகழ்வெண்பரவலுக்கு 

இடைநிலை , 
கீழ்க்கால்மானம் , மேல்கால்மான அளவுகளைக் கணக்கிடு . 


மதிப்பெண் 


மாணவர்கள் 


10 


4-8 


12 


8-12 


18 


12-14 


7 


14-18 


18--20 


8 


20-25 


4 


15 க்கு மேல் 


6 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


6 . 100 மாணவர்களின் அறிவுக் குறியீட்டெண்களுக் 
கான ( Intelligence auotient ) நிகழ்வெண்பரவல் கொடுக்கப் 
பட்டுள்ளது . இதற்கான இடைநிலை மதிப்பைக் கணக்கிடு . 


55-64 


65-74 


75-84 


85-94 


95-104 


1 


9 


33 


105--114 115-114 | 125-134 135-144 


8 


7 . நூறு குழந்தைகளின் உயரம் ( அங் ) கொடுக்கப்பட் 
டுள்ளன . மாறுபாட்டுக் கெழுவைக் கணக்கிடு . 


உயரம் 


60 


61 


61 


63 


64 


65166 


67 


68 


நிகழ்வெண் 


0 


1529 


25 


12 


10 


4 


3 


25 மாணவர்கள் உயிர்ப் புள்ளியியல் , உயிரியல் ஆகிய 
இரு தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
இதற்கான , இடைநிலை மதிப்பைக் கணக்கிட்டு , எந்தப் பாடத்தில் 
மாணவர்தம் திறன் அதிகமாக உள்ளது என்பதைக் காரணத் 
துடன் விளக்கு . 


76 


உயிர்ப் புள்ளியியல் 


1 


மாணவர் 


2 


3 


4 


A. 


7 


8 


9 


உயிர்ப் 
புள்ளியியல் 


29 


65 


33 


45 


51 


72 


48 


33 


உயிரியல் 


36 


30 


38 


39 


64 


50 


46 


15 


42 


மாணவர் 


10 " 


12 


13 


14 


15 


16 


17 


உயிர்ப் 
புள்ளியியல் 


25 


28 


35 


46 


47 


60 


30 


32 


உயிரியல் 


10 


72 


33 


80 


44 


85 


20 


32 


மாணவர் 


18 


19 


20 


21 


22 


23 


24 


25 


உயிர்ப் 
புள்ளியியல் 


52 


54 


56 


58 


491 


38 


40 


46 


உயிரியல் 


25 


55 


28 


53 


35 


40 


62 


58 


9. உயிர்ப் புள்ளியியல் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் 
நிகழ்வெண்பரவலாகக் கொடுக்கப்பட்டுள்ளன . இதற்கான 
கூட்டுச்சராசரி , சிதறல் கெழுவினைக் கணக்கிடு . 


மதிப்பெண் 


மாணவர்கள் 


மதிப்பெண் 


மாணவர்கள் 


10-20 


1 


60-70 


12 


20-30 


2 


70-80 


16 


30-40 


3 


80-90 


10 


40-50 


5 


90-100 


50-60 


7 


மொத்தம் 


60 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 

77 
10 . 1941 மக்கட் . கணக்குப்படி பரோடா மாநிலத்தின் 
மணமான பெண்களின் நிகழ்வெண்பரவல் தரப்பட்டுள்ளது . 
இதற்கான இடைநிலை , கால்மான விலக்கத்தைக் கணக்கிடு . 
இடைவெளிப் 
பிரிவு நிகழ்வெண் 

இடைவெளிப் 
பிரிவு 

நிகழ் வெண் 


0-5 


3 


40-45 


963 


5-10 


31 


45-50 


72 


10-15 


410 


50-55 


531 


15-20 


1809 


55-60 


317 


20-25 


2446 


60--65 


156 


25-30 


2223 


65-70 


59 


30-35 


1723 


70-75 


37 


35-40 


1292 


75-801 


38 


11. எலும்பு வளர்ச்சிக்காக , ஒவ்வொரு ஜோடிப் பன்றிக்கும் 
சுண்ணாம்புச்சத்து , எலும்புச்சத்துக் கலந்த இருவகை உணவுகள் 
கொடுக்கப்பட்டு அடியிற்காணும் முடிவுகள் குறிக்கப்பட்டுள்ளன . 
மாறுபாட்டுக்கெழுவினைக் ( Co - efficient of variation ) கணக்கிட்டு 
உணவுகளின் தன்மையை விவரி . 


ஜோடி 


சுண்ணாம்புச்சத்து 


எலும்புச்சத்து 


எண் 


1 


49 • 2 


515 


53.3 


54 : 9 


50.6 


52-2 


52.0 


53-3 


5 


46.8 


51-6 


6 


50 5 


54.1 


7 


52.1 


54-2 


8 


53.0 


53 3 


18 


உயிர்ப் புள்ளியியல் 


12. பின்வரும் நிகழ்வெண்பரவலின் இடைநிலை , கால்மான 
விலக்கத்தைக் கணக்கிடு . 


இடை 
வெளிப் 30-39 40-49 / 50-59 | 60-69 ] 70-79 180-89 | 90-99 
பிரிவு 


மொத்தம் 


நிகழ் 
வெண் 


2 . 


3 


11 


20 


32 ) 


25 


7 


1001 


13. அடியிற்காணும் நிகழ்வெண்பரவலுக்கான கால்மான 
விலக்கத்தைக் கணக்கிடு . 


x; 


f 


55-64 


Co 


65-74 


21 


75-84 


78 


85-94 


182 


95-104 


305 


105--114 


209 


115-124 


81 


125-134 


21 


135-140 


5 


14. ஒரு தேர்வில் 1000 மாணவர்களின் உயிர்ப் புள்ளியியலில் , 
புள்ளியியலில் பெற்ற மதிப்பெண்கள் தரப்பட்டுள்ளன . 


நிகழ்வெண் பரவல் வருணனைகள் 


79 


மதிப்பெண்கள் 


0-9 10-19/ 20-29| 30-39 40-49/ 50-59 


உயிர்ப் 
புள்ளியியல் 


1 


3 


19 


131 


146 


340 


புள்ளியியல் 


20 


41 


98 


149 


192 


197 


மொத் 
மதிப்பெண்கள் 160-69/70-79| 80-89 / 90-99 

தம் 


உயிர்ப் 
புள்ளியியல் 


134 


20 


4 


1000 


புள்ளியியல் 


152 


97 


94 


10 


1000 


உயிர்ப் புள்ளியியல் , புள்ளியியல் தேர்வுகளுக்கான மாறு 
பாட்டுக் கெழுக்களைக் கணக்கிடு . 


4. நிகழ்திறன் 

( Probability ) 


முரண் 


முழுமைத் 


நிகழ்ச்சிகள் நிகழ்வதைப் பொது அறிவுக்கு 
படாமல் அளவிட்டுக் கூறுவதே நிகழ்திறனாகும் . புள்ளியியல் 
தன்மைப்படி நிகழ்திறனானது கொடுக்கப்பட்ட 
தொகுதியின் ஒரு குறிப்பிட்ட செயல் நிகழ்வதற்கான வாய்ப் 
பினைக் குறிக்கும் . இது ஒரு பண்பாக இருக்கலாம் , தனிப்பட்டவர் 
களின் பாலினைக் குறிக்கலாம் . பேருந்து வண்டியின் ஒரு பாகத் 
தையோ அல்லது செய்து முடிக்கப்பட்ட பேருந்து வண்டியின் 
பொருட்கூட்டிலுள்ள பழுதுபட்ட பொருள்களையோ குறிக்கலாம் . 
மனிதனின் ஓர் உறுப்பின் பண்பைக் குறிக்கலாம் அல்லது ஒரு 
குடும்பத்திலுள்ள நபர்களின் எண்ணிக்கையையோ அல்லது அதன் 
வருமானத்தின் ஓர் இடைவெளியையோ குறிக்கலாம் . 


நிகழ்திறனைக் குறிப்பிட்ட சில வார்த்தைகளால் அறுதியிட்டுக் 
கூறுவது கடினம் . அதன் தன்மையை அனுபவத்தாலும் , நிகழ்ச்சி 
கள் நிகழ்வனவற்றைக் கவனிப்பதாலும் , அகக் காட்சியால் உணர் 
வதாலும் சரிபார்க்க முடியும் . அதன் அடிப்படைக் கருத்துகள் 
பொது அறிவின் சக்தியால் அமைக்கப்பட்டவை . 

இன்று மாலை 
மழை பெய்யலாம் , நாளை விடுமுறையாக இருக்கலாம் என்ற 
கருத்துகள் சாதாரணமாகப் பரிமாறப்படுவதைக் காண்கிறோம் . 
இதன்பால் நமக்கேற்படும் நம்பிக்கை சொல்பவர் தம் நோக்கத் 
தாலும் , அவர்தம் தன்மையாலும் அமையப் பெறுகிறது . இப் 
பேச்சு வழக்கில் பெறப்படும் கருத்துகள் முடிவான தன்மை 
பெறாதனவாகவோ , ஊகத்திற்கு இடம் வைப்பனவாகவோ அமை 
முடிவான தன்மையும் , 

அளவையும் நாம் 
சொல்லும் கருத்துகட்கோ அல்லது நம்பும் கருத்துகட்கோ நாம் 
கொடுக்கும் நம்பிக்கையின் அளவைக் குறிக்கும் . ஊகத்திற்கு 
இடம் கொடுக்கும் தன்மைத்தான இடங்களில் நிகழ்திறனை உப 
யோகப்படுத்துகிறோம் . எண்களால் குறிக்க முடியும் , சந்தேகத் 


கின்றன . 


ஊக 


நிகழ்திறன் 


81 


திற்கிடமான சூழலிலேயே நிகழ்திறன் பயன்படுகிறது . நிகழ் 
திறனை அனுமானிக்க முடியும் இடங்களில் வாயால் சொல்லப் 
படும் ஊக அளவைகளால் நின்றுவிடுவது , அறிவியலுக்கு ஏற் 
காத ஒன்றாவதை நன்கறிவோம் . எண்களால் குறிக்கப்படும் யூக 
அளவை , செய்திகளை நம்பும் தன்மை , ஒப்பிடும் முறை , உணரப் 
படும் வழி ஆகியவற்றைச் செம்மைப்படுத்தவோ அல்லது வலுப் 
படுத்தவோ செய்கிறது . 


ஒரு பகடையை உருட்டும்போது அதன் ஆறு பக்கங்களில் 
ஏதேனும் ஒன்று மேற்புறமாக விழும் . பழுதில்லாத ஒருபுறச் 
சார்பற்ற சிறந்த பகடையில் எந்தப் பக்கம் வரும் என்பதை 
நிகழ்ச்சி நிகழ்வதற்கு முன்பே கூற முடியாது . பகடை உருட்டு 
வதை ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்பிட்டு, நிகழ்ச்சிகளுக்கான சில அடிப் 
படைக் குணங்களைப் பார்ப்போம் . 


நிகழ்ச்சிகள் தனித்தனியே நிகழ்வதற்கான வாய்ப்பு , சமமாக 
இருக்கும் நிகழ்ச்சிகளைச் சமவாய்ப்புடை ( equally likely ) நிகழ்ச்சி 
கள் எனக் கொள்கிறோம் . சமவாய்ப்புடைய நிகழ்ச்சிகளில் ஒரு 
நிகழ்ச்சியைக் காட்டிலும் இன்னொரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான 
காரணம் நம்மால் ஊகிக்க முடியாதபடி இருக்கும் . நன்றாகக் 
கலக்கப்பட்ட ஒரு சீட்டுக் கட்டிலிருந்து எடுக்கப்படும் ஒரு சீட்டு 
அதிலுள்ள 52 சீட்டுகளில் ஏதேனும் ஒன்றாக இருக்கும் . சீட்டு ! 
எடுப்பதை ஒரு நிகழ்ச்சியாகக் கொண்டால் 52 சீட்டுகளும் சம 
வாய்ப்பைப் பெற்று , ஒரு சீட்டைக் காட்டிலும் மற்றொரு சீட்டு 
வருவதற்கான காரணமின்றிச் சமவாய்ப்புடை நிகழ்ச்சிகளாக 
அமைந்துள்ளதைக் காணலாம் . 


இரு நிகழ்ச்சிகளில் ஏதாவதொன்று நிகழும்போது மற்றொரு 
நிகழ்ச்சி நிகழ முடியாத தன்மைத்தாயின் , அவ்விரு நிகழ்ச்சிகளும் 
ஒன்றையொன்று விலக்கும் தன்மைத்தான ( mutually exclusive ) 
நிகழ்ச்சிகள் எனக் கொள்கிறோம் . பகடையை உருட்டும்போது 
ஆறு எண்களில் ( பக்கங்களில் ) ஏதேனும் ஒன்று விழுவது மற்ற 
எண்கள் வருவதைத் தடுப்பதால் அவை ஒன்றையொன்று 
விலக்கும் தன்மைத்தான நிகழ்ச்சிகளாக அமைகின்றன. 


நிகழ்ச்சிகள் நிகழும் எல்லா வழிகளையும் ஆராய்ந்து அதன் 
முழுமைத் தொகையையும் சேர்க்கும் நிகழ்ச்சிகள் 

பூரண 
தன்மைத்தான நிகழ்ச்சிகள் ( exhaustive events ) எனப்படும் . 

ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதை உறுதிப்படுத்தும் நிகழ்ச்சிகளையே , 
அந் நிகழ்ச்சியின் சாதக நிகழ்ச்சிகள் ( favarable events ) எனச் 


6 


உயிர்ப் புள்ளியியல் 


கொள்கிறோம் . புதிதாகப் பிறந்த 10 குழந்தைகளில் 4 பெண்ணா 
கவும் “ 6 ஆணாகவும் இருந்தால் , ஆண் குழந்தை பிறந்ததற்கான 
சாதக நிகழ்ச்சிகள் 6 எனக் கொள்கிறோம் . 


1 - ஒரு நிகழ்ச்சி ஏற்படுவது மற்றொரு நிகழ்ச்சி ஏற்படுவதைப் 
பாதிக்காமலிருக்குமானால் , அந் நிகழ்ச்சிகள் சார்பிலா நிகழ்ச்சிகள் 
( independent events ) எனப்படும் . 


நிகழ்திறனை ( probability ) இரு வழிகளில் கணக்கிடும் முறை 
பழக்கத்தில் உள்ளது . ( a ) கணக்கியல் நிகழ்திறன் ! நிகழ்ச்சி 
நிகழ்வதற்கு முன்னமே 

அனுமானிக்கப்படும் நிகழ்திறன் ) ; 
( b ) புள்ளியியல் நிகழ்திறன் ( நிகழ்ச்சி நிகழ்ந்தபின் கணக்கிடப் 
படும் நிகழ்திறன் ) . 


கணக்கியல் நிகழ்திறன் ( Mathematical Probability ) 

பூரணத்தன்மைத்தான , சமவாய்ப்புடைய , ஒன்றையொன்று 
விலக்கும் n நிகழ்ச்சிகளில் , A என்ற நிகழ்ச்சிக்கு m முறைகள் 
சாதகமாக இருக்குமாயின் , A என்ற நிகழ்ச்சி நிகழ்வதற்கான 
வாய்ப்பினை p ( A ) எனக் குறிப்பிட்டு m / n என்ற பின்னத்தால் அள 
விடுகிறோம் . 


A- என்ற நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்திறன் 
A என்ற நிகழ்ச்சிக்குச் சாதகமான நிகழ்ச்சிகள் 

மொத்த நிகழ்ச்சிகள் 


* ( A ) 


m 


1 ) 


p- ன் 


சாதகமான நிகழ்ச்சிகளை ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான 
வெற்றிகளாகவும் , மற்றவற்றைத் தோல்விகளாகவும் கருதுவது 
மரபு . 

மதிப்பு ஒன்றுக்கு மேற்படாமல் நேரெண்ணாக 
அமைவதைக் காணமுடியும் . 11 வழிகளில் வெற்றிபெறும் A 
எனும் நிகழ்ச்சி ( n - m ) வழிகளில் தோல்வியடைகிறது . தோல்ல 
கான நிகழ்திறனை q எனக் குறிப்பிடுவோமாயின் , 


11 - m 


m 


q = 


= 1 - p 


11 


q = 1 - 


p + q = 1 


நிகழ்திறன் 


83 : 


இங்கே வெற்றி , தோல்வி ( வெற்றியல்லாதது ) என்ற 
சொற்கள் பொது நிலையில் உபயோகப்படுத்தப்படுகின்றன . இத 
னையே ஒரு குறிப்பிட்ட பண்பு அமையப்பெற்றவற்றை வெற்றி 
களாகவும் , மற்றவற்றைத் தோல்விகளாகவும் கொள்ளலாம் . 
. ஒரு கிலோ விதையில் பழுதானவற்றை வெற்றிகளாகவும் , நல்ல 
விதைகளைத் தோல்விகளாகவும் கணக்கிடலாம் . இவ்விடத்தில் 
ஒரு கிலோ விதையில் உள்ள பழுதான விதைகளையே நாம் 
கணக்கிட எண்ணுவதால் , பழுதானவற்றை ( பழுதானது என்ற 
பண்பினைப் பெற்றவற்றை ) வெற்றிகளாகக் கொள்கிறோம் . 


காட்டு : 

கொடுக்கப்பட்டுள்ள பிறப்பு இறப்புப் பதிலிருந்து ஆண் 
மகவு பிறப்பதற்கான நிகழ்திறனைக் கணக்கிடுவோம் . 


ஓர் ஆண்டில் பதிவான மொத்த ஆண் குழந்தைகள் : 7,05,593 . 
அதே ஆண்டில் பதிவான மொத்தக் குழந்தைகள் : 13,73,438 , 


குழந்தை பிறப்பதை ஒரு நிகழ்ச்சியாகக் ( event ) கொள் 
வோம் . ஆண் குழந்தைகளைச் சாதக நிகழ்ச்சிகளாகவும் , ( favarable 
events ) மொத்தக் குழந்தைகளை மொத்த நிகழ்ச்சிகளாகவும் 
(1) கொண்டு நிகழ்திறனைக் கணக்கிடலாம் . 


m 


p . (A) 


705593 

= 0.5137 
1373438 


12 


ஆண் மகவு பிறப்பதற்கான நிகழ்திறன் = 0 5137 
காட்டு : 

மூன்று கோடி மணத் தம்பதிகள் கூட்டொன்றில் ஒவ்வொரு 
சோடியிலிருந்தும் ஒருவரை ராண்டமாக எடுத்தால் , எடுக்கப் 
பட்ட மூவருமே ஒரே பாலினைச் ( sex ) சேர்ந்தவர்களாக 
இருப்பதற்கான நிகழ்திறனைக் காண்போம் . 

மூன்று சோடி மணத் தம்பதிகளையும் 

M , M , M , 

FF F , F , 
எனக்கொள்வோம் . 


எடுக்கப்பட்ட மூவரும் ஒரே பாலினைச் சேர்ந்தவர்களாக 
இருக்க மூவரும் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்க 
வேண்டும் . இதற்கான நிகழ்ச்சிகளே நிகழ்ச்சி நிகழ்வதற்கான 
சாதக நிகழ்ச்சிகளாகும் . 


84 


உயிர்ப் புள்ளியியல் 


சாதக நிகழ்ச்சிகளாக ( M , M , M3 மற்றும் ( F , F , F , ) என்ற 
இரண்டு நிகழ்ச்சிகள் கிடைக்கின்றன . 


நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான மொத்த வாய்ப்புகள் : 


MA 


Mi 


( 


F2 


4 


/\/\/\/\ 


M3 
F3 
M3 
F3 
M3 
F3 
M3 
F 


M1 M2 M3 
M1 M ? Fy 
M1 Fz M , 
M1 Fz f3 
FI M2 M3 
F M2 F3 
F , Fz M , 
F ; F , Fy 


M2 


FI 


( " 


Fa 


4 


2 • 2 • 2 = 23 = 8 என அமைகின்றன . 


எடுக்கப்பட்ட மூவரும் ஒரே பாலினைச் சேர்ந்த 


1 


வர்களாக இருப்பதற்கான நிகழ்திறன் 


collo 


4 


கணக்கியல் அல்லது நிகழ்ச்சி நிகழ்வதற்குமுன் கணக்கிடப் 
படும் நிகழ்திற நியதியில் சில தவிர்க்கமுடியாத குறைபாடுகள் 
உள . நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான மொத்த வாய்ப்புகள் எண்ணிலி 
யாயின் ( infinite ) கணக்கியல் நிகழ்திற அளவை மாற்றம் செய்யும் 
நிலைமைத்தாய் முடிகிறது . நேரெண்களின் கூட்டிலிருந்து 
இரட்டைப்படை எண்களை எடுப்பதற்கான நிகழ்திறன் 1. இம் 
முடிவு போலியாக உள்ளதை விளக்குவோம் . முதல் 20 அல்லது 
200 எண்கள் நிகழ்திற மதிப்பை , என்ற நிலையைச் செய்யும் . 
எண்கள் இருக்கும் முறை 1 , 3 , 2 ; 5 , 7 , 6 ; 9 , 11 , 10 . , ... என்ற 
தன்மைத்தாயின் , முதல்சோடி ஒற்றைப்படை பின்பு இரட்டைப் 
படை எண் அடுத்த ஒரு சோடி ஒற்றைப்படை பின்பு ஓர் 
இரட்டைப்படை எண் , அடுத்த ஒரு சோடி ஒற்றைப்படை 
எண்களை அடுத்து ஓர் இரட்டைப்படை எண் ..... என இம்முறை 
தொடர்ந்தால் , நேரெண்களின் கூட்டிலிருந்து இரட்டைப்படை 
எண் எடுக்கும் வாய்ப்பு + என அமைகிறது . எண்களை அடுக்கும் 

m 
முறை , = p ஐ ஒரு முடிவான உருவைப் பெற்று நிகழ்திற 
அளவைக் குறிப்பிடும் முறையில் நிலையற்ற தன்மையை உண் 
டாக்குகிறது . 


நிகழ்திறன் 


85 


நிகழ்ச்சிகள் சமவாய்ப்பினை உடைத்தாக அமையாவிட்டால் , 
கணக்கியல்முறை நிகழ்திறன் இன்னும் சிக்கலான நிலையை 
அடைகிறது . ஒருசார்புடைய ( தலைப்பக்கம் கனமான ) நாண 
யத்தைச் சுண்டுவதால் தலை விழுவதற்குச் சாதகமான நிகழ்ச்சிகள் 
அதிகப்படுவதை உணர முடிகிறது . இதுபோன்ற நிகழ்ச்சிகளே 
நடைமுறையில் அதிகம் காணப்படுவதைத் தெரிய வருகிறோம் . 
இவ்விடங்களில் அமையும் நிகழ்திற அளவையை நம்மால் 
கணக்கிட முடியாவிட்டாலும் , அதற்கென்று ஓர் அளவு இருப்பதை 
மறுக்க முடியாது . இந் நிலையில் கணக்கியல் நிகழ்திறன் , 
வாய்ப்பை அளந்துகூறும் நிலையில் நிலையற்ற தன்மையை அடை 
கிறது . நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு முன்பே இதனைக் கணக்கிட 
முடியாத நிலையில் உள்ளோம் . நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தபின் 
முடிவுக்கு வரும் புள்ளியியல் நிகழ்திறன் இதற்குத் துணையாக 
அமைகிறது . 
புள்ளியியல் நிகழ்திறன் ( Statistical or Empirical definition of 

probability )) 

நிலையான சூழலில் ஒரு நிகழ்ச்சியைத் திரும்பத் திரும்பச் செய் 
வதால் கிடைக்கும் சாதக நிகழ்ச்சிகளுக்கும் மொத்த நிகழ்ச்சி 
களுக்குமான பின்னம் புள்ளியியல் நிகழ்திறனாகும் . 

மொத்த 
நிகழ்ச்சிகளை அதிகப்படுத்த அதிகப்படுத்த இது ஒரு நிலையான 
எண்ணாக அமையும் . இங்கு நிகழ்திறனானது நிகழ்ச்சிகள் நிகழ்ந்த 
பின் கணக்கிடப்படுகிறது . 

ஒரு தொடர்ச்சியான 1 நிகழ்ச்சிகளில் A என்ற நிகழ்ச்சி 
m வழிகளில் நிகழ்ந்திருந்தால் , இந் நிகழ்ச்சிக்கான புள்ளியியல் 
நிகழ்திறன் ( Statistical probability ) 

Limit 
P ( A ) = p = 

1- > an 


கணக்கியல் முறையைப் பெற்றறி முறையாகவும் ( method of 
deduction ) , புள்ளியியல் முறையைப் பட்டறி முறையாகவும் 
( method of induction ) கொள்ளலாம் . நிகழ்ச்சிகள் நிகழ்வதை 
முன்னமே தீர்மானிக்க முடியாத நிலையில் , சோதனை மூலம் 
உண்மையாக ஏற்படும் முடிவுகளைக்கொண்டு புள்ளியியல் நிகழ் 
திறன் கணக்கிடப்படுகிறது . புள்ளியியல் நிகழ்திறனின் இறுதி 
மதிப்பே கணக்கியல் நிகழ்திற மதிப்பின் லட்சிய எண்ணாகும் . 


A ,, A. , A , ...... A. என்பனவற்றை n நிகழ்ச்சிகளாகக் 
கொண்டு , சில குறியீடுகளை அமைப்பது புள்ளியியல் நியதியை 
விளக்குவதற்குச் சாதகமாக உள்ளது . 


-86 


உயிர்ப் புள்ளியியல் 


P ( A ) 


P ( Ai ) - A என்ற நிகழ்ச்சி நிகழ்வதற்கான வாய்ப்பினைக் 
குறிக்கும் . 

Ai என்ற நிகழ்ச்சி நிகழாமைக்குரிய 
வாய்ப்பைக் குறிக்கும் . A ; என்ற நிகழ்ச்சி Ai என்ற நிகழ்ச்சிக்கு 
எதிரானதாக அமைகிறது . இவ்விரு நிகழ்ச்சிகளும் பூரணத்துவம் 
கொண்ட ஒன்றை ஒன்று விலக்கும் தன்மைத்தாய் அமைந்து 


P ( A + A ; ) = 1 என அமையும் . 


P ( Ai + Aj ) - Ai , Aj ஆகிய இரண்டு நிகழ்ச்சிகளில் ஏதேனும் 

ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்திறனைக் குறிக்கும் . 


P ( A ) + Ag ..... + Ax ) - A1 A , ...... A , ஆகிய n நிகழ்ச்கல்சிளி 

ஏதேனும் ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்திறனைக் 
குறிக்கும் . 


P ( Ai Aj) ....... Ai , Aj ஆகிய இரு நிகழ்ச்சிகளும் சேர்ந்து நிகழ் 

வதற்கான நிகழ்திறனைக் குறிக்கும் . 


P ( Ai/ Aj ) 


..... 


Ai நிகழ்ந்தபின் A நிகழ்வதற்கான நிகழ்திறனைக் 
குறிக்கும் . 





P ( AilAj Ak ) 

Aj , Ax ஆகிய இரு நிகழ்ச்சிகளும் நிகழ்ந்தபின் 

Ai நிகழ்வதற்கான நிகழ்திறனைக் குறிக்கும் 
P( Ai / Aj) மற்றும் P ( Ai /AjA ) , நிபந்தனை நிகழ்திறன்களாகும் 
( conditional probabilities ) . ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்தபின் மற்றொரு 
நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்திறனைக் கணக்கிடுவது நிபந்தனை 
நிகழ்திறனாகும் . Aj Ak ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்வைத் தெரிந்து 
Ai- ன் நிகழ்திறன் கணக்கிடுவதை P ( Ai / Aj Ak ) குறிக்கும் . 


நிகழ்திற நியதிகள் 

நியதி 1 : ஒன்றையொன்று விலக்கும் தன்மைத்தான A ) , A , 
என்ற இரு நிகழ்ச்சிகளில் ஏதாவதொன்று நிகழ்வதற்கான நிகழ் 
திறன் , நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியே நிகழ்வதற்கான 
நிகழ்திறன்களின் கூட்டுத் தொகைக்குச் சமமாகும் . 

P ( A1 + A , ) = P ( A , ) + P ( A2 ) . 


காட்டு : 

இரு பகடைகளை உருட்டும்போது ஏழு அல்லது எட்டுக் 
கிடைப்பதற்கான நிகழ்திறனைக் கணக்கிடுவோம் . 


நிகழ்திறன் 

87. 
இரு பகடைகளை உருட்டுவதால் ஏற்படும் மொத்த நிகழ்ச்சி 
கள் 36 ஆகும் . முதல் பகடையில் விழும் ஒன்று , இரண்டாவது 
பகடையின் ஏதாவதோர் ( 1,2,3,4,5,6 ) எண்ணுடனும் ..... முதல் 
பகடையில் விழும் ஆறு , இரண்டாவது பகடையின் ஏதாவதோர் 
எண்ணுடனும் சேர்ந்து மொத்த நிகழ்ச்சிகள் 36 என அமை 


கின்றன . 


1 


2 


4 


1 2 3 4 5 6 


5 


6 
ஏழு கிடைப்பதற்கான சாதக நிகழ்ச்சிகள் , முதல் பகடையின் 
ஒன்றும் இரண்டாவது பகடையின் ஆறும் , முதல் பகடையின் 
இரண்டும் இரண்டாவது பகடையின் ஐந்தும் முதல் பகடை 
யின் ஆறும் இரண்டாவது பகடையின் ஒன்றுமாக ஆறு வழிகளில் 
நிகழ்கின்றன , 

முதல் பகடை இரண்டாவது பகடை 
1 

6 
2 

5 
3 
4 

2 
6 

1 
எட்டுக் கிடைப்பதற்கான சாதக நிகழ்ச்சிகள் முதல் பகடை 
யின் இரண்டும் இரண்டாவது பகடையின் ஆறும் முதல் 
பகடையின் ஆறும் இரண்டாவது பகடையின் இரண்டுமாக ஐந்து 
உள. 
முதல் பகடை 

2 3 4 ) 
இரண்டாவது பகடை : 6 5 

2 
ஏழு அல்லது 8 கிடைப்பதற்கான நிகழ்திறன் : 

சாதக நிகழ்ச்சிகள் 

மொத்த நிகழ்ச்சிகள் 
P ( A / + A , ) = P ( A ) + P ( A , ) 

6 5 11 
36 36 


36 


88 


உயிர்ப் புள்ளியியல் 


நியதி 2 : A , A , என்ற இரு சார்பிலா நிகழ்ச்சிகள் சேர்த் 
தாற்போல் நிகழ்வதற்கான நிகழ்திறன் இவ்விரு நிகழ்ச்சிகளும் 
தனித்தனியே நிகழ்வதற்கான நிகழ்திறன்களின் பெருக்குத் 
தொகைக்குச் சமமாகும் . 


P ( A , • A , ) = P ( A , ) . P ( A , ) 

A 


காட்டு : 

பை ஒன்றுக்கு 6 சிவப்பு , 4 கறுப்புக் குண்டுகள் உள்ள இரு 
பைகளிலிருந்து எடுக்கப்படும் இரண்டு குண்டுகளும் சிவப்பாக 
இருப்பதற்கான வாய்ப்பினைக் காண்போம் . 


முதல் பையிலிருந்து தடுக்கப்படும் தண்டு } 


6 | 
10 


இரண்டாவது பையிலிருந்து எடுக்கப்படும் 
குண்டு சிவப்பாக இருப்பதற்கான நிகழ்திறன் 


} 


6 
10 


எடுக்கப்பட்ட இரு குண்டுகளும் சிவப்பாக 

இருப்பதற்கான நிகழ்திறன் 


} 


6 6 

X 
10 10 


36 
10 ) 


9 
P = 

25 


நியதி 3 : A , A , என்ற இரு சார்புடை நிகழ்ச்சிகள் 
சேர்ந்து நிகழ்வதற்கான நிகழ்திறன் , A , என்ற நிகழ்ச்சி நிகழ் 
வதற்கான நிகழ்திறனையும் , A , என்ற நிகழ்ச்சி நிகழ்வதற்கான 
நிபந்தனை நிகழ்திறனையும் ( A1 நிகழ்ந்தபின் A9 நிகழ்வதற்கான 
நிகழ்திறன் ) பெருக்கிவரும் மதிப்பிற்குச் சமமாகும் . இதுவே 
A , என்ற நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்திறனையும் , A , என்ற 
நிகழ்ச்சியின் நிபந்தனை நிகழ்திறனையும் ( A , நிகழ்ந்தபின் A1 
நிகழ்வதற்கான நிகழ்திறன் ) பெருக்கிவரும் மதிப்பிற்குச் சம 
மாகவும் கொள்ளலாம் . 


P ( A , A , ) 


P ( A , ) . P ( A ,JAY ) 


P ( A , A , ) = P ( A , ) P ( A ,TA , ) 


நிகழ்திறன் 


89 


AL , A , இரண்டும் சார்பிலா (independent ) நிகழ்ச்சிகளாயின் , 

P ( A , IA , ) = P ( A ), P ( A , / A , ) = P ( A2 ) என அமைந்து , 
P ( AL A , ) = P ( A1 ) . P ( A , )- க்குச் சமமாகிவிடும் . 


காட்டு : 


ஆறு சிவப்புப் பந்துகளும் நான்கு கறுப்புப் பந்துகளும் உள்ள 
பையிலிருந்து அடுத்தடுத்து எடுக்கப்படும் இரு பந்துகளும் 
( முதலில் எடுத்த பந்தைப் பையில் போடாமல் இரண்டாவது 
பந்தை எடுக்கும்போது ) சிவப்பாக இருப்பதற்கான நிகழ்திறனைக் 
கணக்கிடுவோம் . 


முதல் பந்து சிவப்பாக அமைவதற்கான நிகழ்திறன் 


6 
10 


5 


முதல் பந்து சிவப்பாக அமைந்து , எடுத்த பந்தைப் 
பையில் போடாமல் இருக்கும்போது இரண்டா 
வது பந்து சிவப்பாக அமைவதற்கான நிகழ்திறன் 


9 


அடுத்தடுத்து நடுத்தப்படும் இருபத்துகள் ) 


- 


6 
10 


x 


= 


38 
90 


10 


= 


- 


காட்டு : 

பத்துச் சிவப்பு , இருபது வெள்ளைப் பந்துகள் உள்ள பெட்டியி 
லிருந்து எடுக்கப்படும் முதல் பந்து சிவப்பாகவும் , இரண்டாவது 
பந்து வெள்ளையாகவும் அமைவதற்கான ( முதல் பந்தைப் பெட்டி 
யில் போடாமல் இருக்கும் போது ) நிகழ்திறனைக் காண்போம் . 

1 
சிவப்புப் பந்து எடுப்பதற்கான நிகழ்திறன் 

= p ( A ) 

30 3 
சிவப்புப் பந்து எடுத்தபின் அதைப் பெட்டியில் 

20 
போடாமல் இருக்கும்போது வெள்ளைப் பந்து = p ( A ,| Aj } 

29 
எடுப்பதற்கான நிகழ்திறன் 
அடுத்தடுத்து எடுக்கப்படும் இரு பந்துகளும் 
முறையே சிவப்பாகவும் வெள்ளையாகவும் = p ( A ) P ( A , IA , ) 
அமைவதற்கான நிகழ்திறன் 

1 20 20 
X 
29 78 


- 


3 


காட்டு : 

இரண்டு கறுப்பு , மூன்று வெள்ளை , நான்கு சிவப்புப் பந்துகள் 
உள்ள பையிலிருந்து அடுத்தடுத்து எடுக்கப்படும் இரண்டு பந்து 
களில் முறையே முதல் பந்து சிவப்பாகவும் ( முதல் பந்தைப் 
பையில் போடாமல் இருக்கும்போது ) இரண்டாவது பந்து 
வெள்ளையாகவும் இருப்பதற்கான நிகழ்திறனைக் கணக்கிடுவோம் . 


90 


உயிர்ப் புள்ளியியல் 


இக் கூட்டு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான முறையை இரண்டு வழி 
களில் முறைப்படுத்தலாம் . முதல் பந்தின் நிறம் - இரண்டாவது 
பந்தின் நிறம் . இதன் துணைகொண்டு அடியிற்காணும் பட்டியலை 
அமைக்கமுடியும் . 


B , B. 

B , 
A , 2 6 8 
A , 6 6 12 
A , - 8 

12 12 
AL , A ,, A , என்ற நிகழ்ச்சிகள் முதல் பந்தானது முறையே 
கறுப்பு , வெள்ளை , மற்றும் சிவப்பாக இருப்பதைக் குறிக்கட்டும் . 
B ,, B ,, B , என்பன அம் முறைப்படி அமைந்த இரண்டாவது 
பந்தின் நிறத்தைக் குறிக்கும் . 
நிகழ்ச்சி நிகழ்வதற்கான மொத்த எண்ணிக்கை = 9 X 8 = 72 
முதல் பந்து சிவப்பாகவும் இரண்டாவது பந்து 
வெள்ளையாகவும் நிகழ்வதற்கான சாதக = 12. A , B , 
நிகழ்ச்சிகள் 

12 1 
2 

72 


6 


நியதி 4 : Ay / A , என்ற ஒன்றையொன்று விலக்கும் தன்மை 
பெறாத இரு நிகழ்ச்சிகளில் ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ் 
திறன் , ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தனித்தனியே நிகழ்வதற்கான 
நிகழ்திறன்களின் கூட்டுத் தொகையிலிருந்து , இரு நிகழ்ச்சிகளும் 
சேர்ந்து நிகழ்வதற்கான நிகழ்திறனைக் கழித்துவரும் மதிப்பிற்குச் 
சமமாகும் . 

p ( A , + A , ) = p ( A ) + p ( A , ) - ( A , As ) 

இந் நியதியை ஒரு தளத்தில் குறிக்கப்படும் நிகழ்திறப் புள்ளி 
களால் எளிதில் உணரலாம் . 


A : AA ) A2 


படம் 4.1 


நிகழ்திறன் 


91 


A ) என்ற வட்டத்தில் உள்ள புள்ளிகள் , A என்ற நிகழ்ச் 
சிக்குச் சாதகமானவையாகவும் , A , என்ற நிகழ்ச்சிக்குச் சாதக 
மான நிகழ்ச்சிகள் A , என்ற வட்டத்தில் உள்ள புள்ளிகளாகவும் 
--கொண்டால் , A , மற்றும் A , ஆகிய இரண்டில் ஏதாவதொன்று 
நிகழ்வதற்குச் சாதகமான புள்ளிகள் A ,, A , ஆகிய இரு வட்டங் 
களிலும் உள்ள மொத்தப் புள்ளிகளுக்கும் சமமாகும் .. இரு . 
வட்டங்களிலும் உள்ள புள்ளிகளைக் கூட்டும்போது ( A ) A , ) எனும் 
அடைப்பில் உள்ள புள்ளிகள் இருமுறை கூட்டப்படுவதைத் 
--தெரிய வருகிறோம் . எனவே , A , A , ஆகிய இரண்டில் ஏதாவ 
--தொன்று நிகழ்வதற்கான சாதக நிகழ்ச்சிகள் 

( A ) + ( A , - ( A1 A , ) என அமைகிறது . 


எனவே , A , A , எனும் ஒன்றையொன்று விலக்கும் தன்மை பெறாத 
இரு நிகழ்ச்சிகளில் ஏதாவதொன்று நிகழ்வதற்கான நிகழ்திறன் 

p ( A1 + A , ) = p { A ) + P ( A , ) - 2 ( A ) A , ) 


காட்டு : 


இரு பைகளில் பை ஒன்றுக்கு 6 சிவப்பு , 4 கறுப்புப் பந்துகள் 
உள்ளன . ஒவ்வொரு பையிலிருந்தும் ஒரு பந்து எடுக்கப்படும் 
போது எடுக்கப்பட்ட இரு பந்துகளில் ஒன்று சிவப்பாக இருப்ப 
தற்கான நிகழ்திறனைக் கணக்கிடுவோம் . 


6 


முதல் பையிலிருந்து சிவப்புப் பந்து 
எடுப்பதற்கான நிகழ்திறன் 

} 


= ? ( A , ) = 21 


10 


} 


- 


இரண்டாவது பையிலிருந்து சிவப்புப் | 

6 
எடுப்பதற்கான நிகழ்திறன் 

= 2 ( A , ) = 2 , 

10 
இரண்டு பைகளிலிருந்தும் சேர்ந்தாற்போல் 6 6 

36 

} 
சிவப்புப் பந்து எடுப்பதற்கான நிகழ்திறன் 10 10 100 
ஒன்றையொன்று விலக்கும் தன்மையல்லாத இரு 
நிகழ்ச்சிகளில் ஏதாவதொன்று நிகழ்வதற்கான 

நிகழ்திறன் 
p ( A1 + A , ) = 2 ( A ) + p { A , ) -- P ( A , A , ) 
6 6 6 

21 
+ 

10 10 10 10 52 
-காட்டு : 

இரு பகடைகளை உருட்டுவதால் குறைந்தது 6 என்ற தொகை 
கிடைப்பதற்கான நிகழ்திறனைக் கணக்கிடுவோம் . 


6 


92 


உயிர்ப் புள்ளியியல் 


இரு பகடைகளை உருட்டுவதால் குறைந்தது 6 என்ற தொகை 
ஆறு , ஏழு , எட்டு , ஒன்பது , பத்து , பதினொன்று , பன்னிரண்டு 
ஆகிய தொகை கிடைப்பதற்கான நிகழ்திறன்களின் கூட்டுத் 
தொகைக்குச் சமமாகும் . 


} 


இருபகடைகளைச் சேர்ந்தாற்போல் உருட்டுவதால் 
ஏற்படும் மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 

= 6X6 = 36 . 
இரு பகடைகளைச் சேர்ந்தாற்போல் உருட்டுவதால் குறைந் . 
தது ஆறு என்ற தொகை கிடைப்பதற்கான சாதக நிகழ்ச்சிகள் . 


ஆறு விழுவதற்கான சாதக நிகழ்ச்சிகள் : 
முதற் பகடை : 1 2 3 
இரண்டாம் பகடை : 5 4 3 2 1 


ஏழு விழுவதற்கான சாதக நிகழ்ச்சிகள் : 
முதற் பகடை 

1 2 3 
இரண்டாம் பகடை : 6 


. 


6 


2 


1 


எட்டு விழுவதற்கான சாதக நிகழ்ச்சிகள் : 
முதற் பகடை 

2 3 4 5 6 
இரண்டாவது பகடை : 6 5 4 3 2 


: 


ஒன்பது விழுவதற்கான சாதக நிகழ்ச்சிகள் : 
முதற் பகடை 

3 4 5 6 
இரண்டாம் பகடை : 6 5 4 3 


: 


: 


பத்து விழுவதற்கான சாதக நிகழ்ச்சிகள் : 
முதற் பகடை 

4 5 6 
இரண்டாம் பகடை : 6 5 4 
பதினொன்று விழுவதற்கான சாதக நிகழ்ச்சிகள் ! 

முதற் பகடை : 5 6 
இரண்டாம் பகடை : 6 5 

2: 
பன்னிரண்டு விழுவதற்கான சாதக நிகழ்ச்சிகள் : 
முதற் பகடை 

6 
இரண்டாம் பகடை : 6 
குறைந்தது ஆறு கிடைப்பதற்கான 
சாதக நிகழ்ச்சிகள் 

= 5 + 6 + 5 + 4 + 3 + 2 + 1 
= 26 


. 


} 


நிகழ்திறன் 


93 


இரண்டு பகடைகளை உருட்டும்போது 

குறைந்தது ஆறு கிடைப்பதற் 
நிகழ்திறன் 


சாதக நிகழ்ச்சிகள் 
மொத்த நிகழ்ச்சிகள் 


m 


26 


p 


- 


13 
18 


36 


நிகழ்முன் நிகழ்திறன் மதிப்பிடும்போது , நிகழ்ச்சி நிகழக் 
கூடிய எல்லா வழிகளையும் கணக்கிட வேண்டியவர்களாக உள் 
ளோம் . இக் கணக்கீட்டு முறையைச் சேர்மானம் ( combination ) , 
வரிசைமாற்றம் ( permutation ) , ஈருறுப்புத் தேற்ற விரிவு 
( binomial expansion ) ஆகியவற்றின் உதவியால் மிகவும் எளி 
தாக்கிக் கொள்ள முடியும் . புள்ளியியல் முழுதும் நிகழ்திறனைச் 
சார்ந்துள்ளதால் , ஒருவர் எந்த அளவிற்கு நிகழ்திறன்பற்றிச் சரி 
யாகப் புரிந்துகொள்ள முடிகிறதோ அந்த அளவிற்குப் புள்ளி 
யியல் நியதிகளையும் சரிவர உணர்ந்து கொள்ள முடியும் , நிகழ் 
திற நியதிகளைப் புரிந்துகொள்வதற்கும் கணக்குகளை எளிதாகச் 
செய்வதற்கும் அடியிற்காணும் நியதிகள் மிக முக்கியமானவையாக 
உள்ளன . 


A என்ற நிகழ்ச்சி 0 - வழிகளிலும் , B என்ற நிகழ்ச்சி 1 - வழி 
-களிலும் நிகழ்வதாகக் கொண்டால் A , A சேர்ந்து நிகழா திருக் 
கும்போது A அல்லது A , ‘ m + n வழிகளில் நிகழும் . 


m வழிகளில் நிகழும் A என்ற நிகழ்ச்சியும் , ம வழிகளில் 
நிகழும் B என்ற நிகழ்ச்சியும் சேர்ந்து நிகழ்வதற்கான மொத்த 
வழிகள் m X 1 ஆகும் . 


A என்ற நிகழ்ச்சியைச் சீட்டுக் கட்டிலிருந்து எடுக்கப்படும் 
-ஸ்பேட்டினுக்கும் ( Spade ) , B என்ற நிகழ்ச்சியைச் சீட்டுக் கட்டி 
லிருந்து எடுக்கப்படும் டைமனுக்கும் ( Diamond ) ஒப்பிட்டால் , 
இந் நிகழ்ச்சி ஒவ்வொன்றும் பதின்மூன்று வழிகளில் நடைபெறு 
வதைத் தெரியவருகிறோம் . ஸ்பேடு அல்லது டைமன் கிடைக்கக் 
கூடிய மொத்த வழிகள் 13 + 13 = 26 , அடுத்தடுத்து எடுக்கப் 
படும் இரண்டு சீட்டுகள் டைமன் மற்றும் ஸ்பேடாக இருக்க , 
முதலில் எடுக்கப்படும் டைமன் ( பதின்மூன்று டைமன் சீட்டு 
-களில் ஏதாவதொரு டைமன் ) இரண்டாவது எடுக்கப்படும் 
ஸ்பேட்டுடன் ( பதின் மூன்று ஸ்பேடுகளில் ஏதாவதொன்று ) சேரக் 
கூடுமாதலால் , இவ் விரு நிகழ்ச்சிகளும் சேர்ந்து நிகழ்வதற்கான 
மொத்த வழிகள் 13 x 13 = 169 என அமைகின்றன . 


94 


உயிர்ப் புள்ளியியல் 


மேற்கண்ட இரு கோட்பாடுகளும் நிகழ்ச்சிகளின் எண்ணிக் 
கையை அதிகப்படுத்தினாலும் , அதே முறையில் அமைந்து பொது 
விதியாகக் கொள்வதற்கு வழி செய்கிறது . A , A , ...... A , என்ற 
நிகழ்ச்சிகள் mpm,, ...... mn வழிகளில் நிகழ்வதாகக் கொண்டால் , 
A , அல்லது A , அல்லது ..... A ; ஆகியவற்றில் - ஏதாவதொன்று 
நிகழ்வதற்கான மொத்த வழிகள் 1m1 + 105 , + ..... + ma எனவும் , 
A , A , ..... A , ஆகியவை சேர்ந்து நிகழ்வதற்கான மொத்த 
வழிகள் m , x m , ... 112 எனவும் அமைகின்றன . 


வரிசைமாற்றம் ( Permutaticn ) 

வேறுபாடுடைய n பொருள்களை எடுத்துக்கொள்வோம் . 
அவை n வேறுபட்ட எண்களாகவோ அல்லது வேறுபட்ட 
நிறங்களைக்கொண்ட பொருள்களாகவோ அல்லது n வேறு 
பட்ட எழுத்துகளாகவோ இருக்கட்டும் . இக் கூட்டி லிருந்து 
பொருள்களை எடுத்து வரிசையாக அமைப்போம் . இரு பொருள் 
கள் இருக்குமிடம் மாற்றப்படும்பொழுது வேறுவிதமான வரிசை 
மாற்றம் கிடைப்பதாகக் கொள்வோம் . பொருள்களிலிருந்து 
r பொருள்களை எடுத்தடுக்குவதால் கிடைக்கக்கூடிய மொத்த 
வரிசை மாற்றங்களை அடியிற்காணும் முறைப்படி கணக்கிடலாம் . 
வரிசையின் முதலிடம் கொடுக்கப்பட்ட n பொருள்களில் 
ஏதாவதொன்றாக இருக்கலாம் . எனவே , வரிசையின் முதலிடம் 
1 முறைகளில் அமைகின்றன . முதலிடம் அமைக்கப்பட்டபின் 
வரிசையின் இரண்டாவது இடம் மீதமுள்ள (3-1 ) பொருள் 
களில் ஏதாவதொன்றாக இருக்கலாம். எனவே , இரண்டாவது 
இடம் ( n - 1 ) முறைகளில் அமைகின்றன . வரிசையின் முதல் , 
இரண்டாவது இடங்கள் 1 ( n - 1 ) முறைகளில் அமையும் . 

இம் 
முறைப்படி தொடர்ந்தால் இறுதியாக உள்ள இடத்திற்கு 
மீதமுள்ள ( n - 1 + 1 ) பொருள்களில் ஏதாவதொன்று அமை 
யும் . -வது இடம் ( n -r + 1 ) முறைகளில் அமையும் . 
எனவே 7 இடங்களும் 1 - 1 ) {n - 2 ) ...... { n - r + 1 ) முறை 
களில் அமையும் . n பொருள்களிலிருந்து r பொருள்களை 
எடுத்து அமைக்கும் முறையே வரிசைமாற்றம் எனப்படும் . 
இதுவே கணக்கியல் குறியீடாக 1Pr ( என் பி ஆர் ) எனக் குறிக்கப் 
படுகிறது . 


+ Pr = n ( 1 - 1 ) ......... (n - r + 1 ) . 
காட்டு : 

a, b, c , d என்ற நான்கெழுத்துக் கூட்டிலிருந்து இரண் 
டெழுத்து எடுத்தடுக்குவதால் கிடைக்கக்கூடிய மொத்த வரிசை 
மாற்றங்கள் 4P , = 4 ( 4-1 ) = 12 . 


நிகழ்திறன் 


95 


இவற்றை முறையே , 

abba 


Ca 


ad da 


bc cb bi db cd dc 


எனக் குறிப்பிடலாம் . எழுத்துகளின் இருப்பிடத்திற்கு முக்கியத் 
துவம் தந்திருப்பது உணரத்தக்கது . ad , ba மற்றும் cd , de 
ஆகியவை மாறுபட்ட வரிசைமாற்றங்களாகக் குறிக்கப்பட் 
டுள்ளமை இத் தன்மையைக் குறிக்கும் . 

/ = n எனக் கொள்ளுமிடத்துக் கிடைக்கக்கூடிய வரிசை 
மாற்றங்கள் n P1 எனக் குறிக்கப்படும் . 

11 Pn = 11 (11- 1 ) ..........3.2.1 . 

இதுவே 1 பொருள்களிலிருந்து எடுக்கப்பட்ட 1 பொருள் 
களையும் 11 இடத்தில் அமைக்கும் வரிசைமாற்றங்களாகும் . 
முதலிடம் n முறைகளிலும் , இரண்டாவது இடம் ( 1-1 ) முறை 
களிலும் ...... இறுதியாக உள்ள இடம் ஒரு வழியிலும் நிகழ்வதால் , 
இதன் மொத்த வரிசைமாற்றங்கள் 11 (11-1 ) (n- 2) ......3.2.1 
என அமைகின்றன . அடுத்தடுத்த முதல் ஈ இயற்கை எண்ணின் 
( natural numbers ) பெருக்கற்பலனை இது குறிக்கும் . இப் பெருக்குத் 
தொகை காரணீயப் பெருக்கம் (factorial ) எனச் சொல்லப்படும் . 
இது ( 11 , n ! என்ற குறியீடுகளால் குறிக்கப்பட்டு , ஃபேக்டோ 
ரியல் m எனச் சுட்டப்படுகிறது . 
1 % Pn = n ( n - 1 ) ( 1 - 2 ) ...... 3.2.1 = 3 ! 

2 ! 1 x 2 2 
3 ! 1 x 2 x 3 6 


9 ! = 1X2X3X4X5x6X7X8 X 9 = 362880 
என்ற மதிப்புகளைத் தரும் . 

n பூச்சியமாக அமையும்போது காரணீயப் பெருக்கத்தின் 
முறைகளை அமைப்பதற்காக 0 ! = 1 எனக் கொள்கிறோம் . 


சேர்மானம் ( Combination ) 

எடுக்கப்பட்ட பொருள்களின் இருப்பிடத்திற்கு முக்கியத் 
துவம் தராமல் அமைக்கப்படும் வரிசைகள் சேர்மானம் எனப் 
படும் . a , b , c , d என்ற கூட்டிலிருந்து எடுத்தமைக்கப்படும் ab 
என்ற சேர்மானம் ba என்ற சேர்மானத்திற்குச் சமமானதாகவும் , 
ca என்ற சேர்மானத்திற்கு மாறுபட்டதாகவும் கொள்ளப்படும் .. 


-96 


உயிர்ப் புள்ளியியல் 


( 7 ) 


+ n பொருள்களிலிருந்து பொருள்களை எடுத்தமைக்கப்படும் 
மொத்தச் சேர்மானங்கள் எனக் குறிக்கப்படும் . இதுவே nC 
( என்சிஆர் ) எனவும் குறிக்கப்படலாம் . குறியீடுகள் 

nC n பொருள்களிலிருந்து பொருள்களை எடுத் 
தமைப்பதால் கிடைக்கும் மொத்தச் சேர்மானங்களைக் குறிக்கும் 


மொத்த வரிசைமாற்றங்களையும் , சேர்மானங்களையும் ஒப் 
பிட்டுச் சேர்மானங்களின் மதிப்பைக் கணக்கிடலாம் . வரிசை 
மாற்றத்தில் 7 பொருள்கள் எடுக்கப்பட்டுப் பொருள்களின் இருப் 
பிடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வரிசையாக அமைக்கப்படு 
கின்றன . ab என்ற வரிசைமாற்றமும் ba என்ற வரிசைமாற்றமும் 
மாறுபட்டதெனக் கொள்ளப்படும் . முதல் வரிசைமாற்றத்தில் 
a முதலிடத்திலும் , இரண்டாவது வரிசைமாற்றத்தில் b முத 
லிடத்திலும் அமைந்துள்ளன . சேர்மானத்தில் பொருள்கள் 
இருக்கும் இடங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாததால் பொருள் 
களிலிருந்து பொருள்களை எடுக்கும் முறைகளை மட்டும் கணக் 
--கிடுகிறோம் . இந்த r பொருள்கள் தம்முள் எப்படி அமைந் 
தாலும் ஒரே சேர்மானத்தைச் சேர்ந்ததாகக் கொள்ளப்படும் . 
--எனவே , வரிசைமாற்றம் என்பது சேர்மானத்தின் மதிப்பைச் 
சேர்மானத்தில் உள்ள பொருள்கள் தங்கட்குள் ஏற்படுத்திக் 
கொள்ளும் மாறுபட்ட அமைப்புகளின் முறையால் பெருக்கிவரும் 
தொகைக்குச் சமமாகிறது . ( t , b , c என்ற மூன்று பொருள் 
களிலிருந்து இரண்டு பொருள்கள் எடுப்பதற்கான வரிசைமாற் 
றத்தைக் காண்போம் . 


= 


3P2 3 . 2 = 6 

ab , ba , bc , cb , ac , ca 
a b , b a என்ற இரு வரிசைமாற்றங்களும் ஒரே சேர்மான 
பாகக் கொள்ளப்படும் . இதேபோல் (bc , cb ) ( ac , ca ) ஆகியவை 
-யும் ஒரே சேர்மானத்தைக் குறிப்பனவாகக் கொள்ளப்படும் . 
எடுக்கப்பட்ட ஒவ்வொரு சோடி உறுப்பும் தம்முள் இரு 
வேறுபட்ட வரிசைமாற்றங்களையும் , ஒரு சேர்மானத்தையும் 
கொடுக்கின்றன . 
வரிசைமாற்றம் ( சேர்மானம் ) x ( சேர்மான உறுப்புகளின் 

வேறுபட்ட அமைப்பு முறைக்கான வழிகள் ) 


3P2 = 


(8) 


2 !. 


நிகழ்திறன் 


97 


(! ) - * - ; - : 


மூன்று பொருள்களிலிருந்து இரண்டு பொருள்களை எடுப் 
பதற்கான சேர்மானத்தின் மதிப்பு மூன்றாகும் . இதுவே , பொது 
மைப் படுத்தும்போது 11 பொருள்களிலிருந்து r பொருள்களை 
எடுப்பதை எனவும் , r பொருள்களை தங்கட்குள் வரிசைப் 
படுத்தும் முறைகளை r ! எனவும் கொள்கிறோம் . 

n Pr == 

ncr ! 

nCr 11 ( n - 1 ) (1-2) ...... {n - r + 1 } 
nCr 

1. 2 3 ....... 


= 


. 


வலப் புறத்தில் அமைந்த மதிப்பை ( n - r ) ( n - r + 1 ) ..... 3 . 2. 1 
ஆல் பெருக்கியும் , வகுத்தும் அதன் மதிப்பை மாறாமல் செய்யும் 


போது 


n ( n - 1 ) ....... (1-1 + 1 ) 

X 
1. 2 . 3 .......... " 


( 11-- ) ( n - r - 1 ) ... 3 . 2 . 1 
( 11-1 ) ( n - 1-1) ...3 . 2 1 


r ! (1 - r ) ! 


காட்டு : 

abcd என்ற நான்கெழுத்துச் சேர்க்கையிலிருந்து இரண்டு 
எழுத்துகள் கொண்ட சேர்மானங்களைக் கணக்கிடு . 

4-3 12 

= -6 . 

1.2 
இவை முறையே ab , ac , ad , bc , bd , cd என அமைகின்றன . 


(4) 


2 


காட்டு : 

40 நகரங்கள் உள்ள பட்டியலிலிருந்து 5 நகரங்கள் உள்ள 
ராண்டம் மாதிரிகள் ( Random samples ) எவ்வளவு கிடைக்கும் 
என்பதைக் கணக்கிடு . 

40 நகரங்களிலிருந்து 5 நகரங்கள் கொண்ட கூறுகளின் 
எண்ணிக்கை , 40 பொருள்களிலிருந்து 5 பொருள்களை எடுக்கும் 
சேர்மானங்களின் எண்ணிக்கைக்குச் சமமாகும் . ஒவ்வொரு 
கூறிலும் அமையும் நகரங்கள் மாறுபட்டதாகவும் , அவற்றின் 
அமையும் இடத்திற்கு முக்கியத்துவம் இல்லாததாலும் , இவை 
சேர்மானங்களின் எண்ணிக்கைக்குச் சமமானதாக அமைகின்றன . 

7 


98 


உயிர்ப் புள்ளியியல் 


40 நகரங்களிலிருந்து 5 நகரங்கள் 
கொண்ட கூறுகளின் எண்ணிக்கை 


} = ( 13 ) 


40 X 39 X 38 X 37 X 36 

1.2.3.4.5 

= 658008 . 
காட்டு : 

சீட்டுக் கட்டொன்றிலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டு சீட்டு 
களில் ஒன்று ஸ்பேடாகவும் ( spade ) , மற்றது கிளப்பாகவும் ( club ) 
இருப்பதற்கான நிகழ்திறன் யாது ? 


நிகழ்ச்சிகள் நிகழும் மொத்த எண்ணிக்கை , 52 சீட்டு 
களிலிருந்து இரண்டு சீட்டுகள் எடுப்பதற்கான சேர்மானங்களைக் 
குறிக்கும். நிகழ்ச்சிகள் நிகழும் வரிசைக்கு முக்கியத்துவம் 
தராததால் இது சேர்மான வகையைக் குறிக்கும் . 


- 


52-51 
மொத்த வழிகள் : 

1326 . 
2 

1 • 2 
நிகழ்ச்சிக்குச் சாதகமானவை , எடுக்கப்படும் சீட்டு 
ஸ்பேடாகவோ கிளப்பாகவோ 

அமைவதற்கான வழிகளின் 
பெருக்குத் தொகைக்குச் சமமாகும் . 


எடுக்கப்படும் சீட்டு ஸ்பேடாக இருப்பதற்கான சாதக 

நிகழ்ச்சி = 13 . 
எடுக்கப்படும் சீட்டு கிளப்பாக இருப்பதற்கான சாதக 

நிகழ்ச்சி = 13 . 
எடுக்கப்பட்ட இரு சீட்டுகளும் ஸ்பேடு , கிளப் 

பாக இருப்பதற்கான சாதக நிகழ்ச்சிகள் 


} = 13x13 = 169 


எடுக்கப்படும் இரண்டு சீட்டுகளில் ஒன்று 

ஸ்பேடாகவும் மற்றது கிளப்பாகவும் 
இருப்பதற்கான நிகழ்திறன் . 


169 
1326 


13 
102 


காட்டு : 10 , 15 நகரங்களாகப் பகுத்துள்ள 25 நகரங்களின் 
பட்டியலிலிருந்து 5 நகரங்களடங்கிய கூறினை எடுக்க வேண்டியவர் 
களாக உள்ளோம் . பகுத்துள்ள முதல் கூறிலிருந்து இரண்டும் , 
இரண்டாவது கூறிலிருந்து மூன்றுமாக எடுத்தால் கிடைக்கக் 
கூடிய மொத்தக் கூறுகளையும் , பட்டியல் இரு பகுதிகளாகப் 
பிரிக்கப்படாமல் இருக்கும்போது கிடைக்கக் கூடிய மொத்தக் 
கூறுகளையும் கணக்கிடு . 


நிகழ்திறன் 


99 


பகுக்கப்படர்மல் இருக்கும் 25 நகரங்களடங்கிய பட்டியலி 
லிருந்து 5 நகரங்கள் கொண்ட கூறுகள் எடுப்பது 25 பொருள் 
களிலிருந்து 5 பொருள்கள் கொண்ட சேர்மானங்களை அமைப் 
பதற்குச் சமமாகும் . 


25 ) 


( 3) 


25 ! 
51-20 ! 


= 53130 . 


25 நகரங்கள் கொண்ட பட்டியலிலிருந்து 5 நகரங்கள் கொண்ட 
கூறு 53130 வழிகளில் எடுக்கலாம் . 


10 , 15 நகரங்களாகப் பிரிக்கப்பட்ட இரு பகுதிகளிலிருந்து 
முறையே 2 , 3 நகரங்கள் எடுத்து 5 நகரங்கள் கொண்ட கூறுகள் 
எவ்வளவு அமையும் என்பதைக் கணக்கிடுவோம் . 

10 நகரங்களிலிருந்து 2 நகரங்கள் எடுப்பது 10 பொருள் 
களிலிருந்து 2 பொருள்கள் எடுத்தமைக்கப்படும் சேர்மானங் 
களுக்குச் சமமாகும் . 


90 


( 12 ) 


10.9 
1-2 


= 45 . 


15 நகரங்களிலிருந்து 3 நகரங்கள் எடுப்பது 15 பொருள் 
களிலிருந்து 3 பொருள்களை எடுத்தமைக்கப்படும் சேர்மானங் 
களுக்குச் சமமாகும் . 


( 13 ) 


15.14.13 

1.2.3 


= 455 . 


முதல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 45 கூறுகளும் இரண் 
டாவது பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 455 கூறுகளுள் ஏதாவ 
தொன்றுடன் சேர்த்து ஒவ்வொரு கூறின் உறுப்புகளும் 5 என 
அமையச் செய்யும் . எனவே , 10 நகரங்களிலிருந்து 2 நகரங்கள் 
எடுத்த முறைகளை 15 நகரங்களிலிருந்து 3 நகரங்கள் எடுத்த 
முறைகளால் பெருக்குவதால் 10 , 15 என இரு பகுதிகளாகப் 
பிரிக்கப்பட்ட 25 நகரங்களில் முறையே 2 , 3 நகரங்கள் எடுத் 
தமைத்த 5 . 

நகரங்கள் கொண்ட கூறுகளின் எண்ணிக்கை 
கிடைக்கும் . 


10 , 15 என்ற இரு பகுதிகளில் 2 , 3 நகரங்கள் 

எடுக்கும்போது 5 நகரங்கள் கொண்ட 
கூறுகளின் எண்ணிக்கை 


= 45 X 455 


= 20475 . 


100 


உயிர்ப் புள்ளியியல் 


காட்டு : 

சீட்டுக் கட்டொன்றிலிருந்து எடுக்கப்பட்ட 5 சீட்டுகளில் 
எண் 3 பொறிக்கப்பட்டுள்ள இரு சீட்டுகள் இருப்பதற்கான 
நிகழ்திறனைக் காண்போம் . 


சீட்டுக் கட்டிலுள்ள 4 மூன்றுகளையும் A , என்றும் , மற்றச் 
சீட்டுகளை A , எனவும் கொள்வோம் . நிபந்தனை நிகழ்திறனைக் 
கணக்கிடும்போது ஐந்து சீட்டுகளையும் ஒவ்வொன்றாக எடுப்ப 
தாகவும் அவை ஒரு குறிப்பிட்ட முறையில் உதாரணமாக A , A , 
A , A , A , என நிகழ்வதாகவும் கொள்வோம் . 
P ( A , A , ...... An ) = P ( A ) P ( A ,JA , P ( A , / A , A , ) ...... P.An/A , 

A , Aar ) . 
P( A ) A , A , A , A , ) = P { A ) PA// A , ) P [ A , 1A , A ) P { A ,JAA, 

A , ) X P ( Az/A , A ; A , A , ) . 

4 | 
P ( AL ) - ஒரு மூன்று எடுப்பதற்கான நிகழ்திறன் . 

52 
P ( A , JA , ) = 

3 ஒரு மூன்றெடுத்த பின் இரண்டாவது மூன்று 
51 எடுப்பதற்கான நிகழ்திறன் . 

48 இரண்டு மூன்றுகள் எடுத்தபின் மற்ற 
P ( A , JALA ) 

50 ஒரு சீட்டு எடுப்பதற்கான நிகழ்திறன் . 

47 
P ( A , |A , A , A , ) = 

49 

46 
P ( A , / A , A , A , A , ) = 

48 


1 


= 


4 


P (A , A1 A , A , A , ) 


3 
51 


48 
50 


47 
49 


46 

= 0.00399 
48 


. 


52 


இது ஒரு குறிப்பிட்ட முறையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான 
நிகழ்திறனாகும் . நிகழ்ச்சி நிகழக்கூடிய எல்லா வழிகளையும் 
கணக்கிடவேண்டி உள்ளது . எடுக்கப்பட்ட 5 சீட்டுகளில் 2 
சீட்டுகள் ஓர் இனத்தைச் சேர்ந்தனவாகவும் மற்ற மூன்று சீட்டு 
மற்றோர் இனத்தைச் சேர்ந்தனவாகவும் கொள்கிறோம் . 
இவை செயல்படும் மொத்த வழிகள் : = 10 . 

3 ! 2 ! 
எடுக்கப்பட்ட 5 சீட்டுகளில் இரண்டு மூன்றுகள் } = 10x0-00399 

= 0.0399 . ) 
காட்டு : 

8 கோப்பைத் தேநீரிலிருந்து , ஒரு குறிப்பிட்ட முறைப்படி 
தயார் செய்யப்பட்ட 4 தேநீர்க் கோப்பைகளைக் குறிப்பிடுவது . 


நிகழ்திறன் 

101 
நமது ஆய்வாக இருக்கட்டும் . இதற்கான நிகழ்திறனைக் கணக் 
கிடுவோம் . 

இந் நிகழ்ச்சி நிகழ்வதற்கான மொத்த வழிகள் 8 கோப்பை 
களிலிருந்து 4 கோப்பைகள் எடுப்பதற்கான சேர்மானங்களின் 
எண்ணிக்கைக்குச் சமமாகும் . 


( 8 ) 


= 


70 


4 ! .4 ! 


இந் நிகழ்ச்சிக்குச் சாதகமான நிகழ்ச்சி ஒன்றுதான் உள்ளது . 
70 சேர்மானங்களில் ஓர் அமைப்பு மட்டும் குறிப்பிட்ட முறைப் 
படி தயார் செய்யப்பட்ட 4 தேநீர்க் கோப்பைகளைப் பெற்றி 
ருக்கும் . 

1 
நிகழ்திறன் : 

சாதக நிகழ்ச்சிகள் 

மொத்த நிகழ்ச்சிகள் 70 
ஈருறுப்புத் தேற்ற விரிவு (Binomial Expansion ) 


(*) 


என்ற சேர்மானத்தில் , n = 1 , 2 , 3 , 4 , r = 0 , 1 , 2 , 3 , 4 
என்ற மதிப்புகளைப் பெறும்போது கிடைக்கக்கூடிய சேர்மானங் 
களை அடியிற்காணும் அட்டவணையில் அமைக்கலாம் . 


n 


1 


2 


3 


0 


1 


1 


1 


1 


1 


1 


2 


3 


2 


1 


3 


6 


3 


1 


1 


2 


4 


8 


16 


102 


உயிர்ப் புள்ளியியல் 


இவ் வட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள சேர்மான எண் 
ணிக்கைகள் n அடுக்கு ஈருறுப்புத் தேற்ற விரிவு உறுப்புகளின் 
கணகங்களாக அமைகின்றன . ( a + b ) " என்ற 1 அடுக்கு 
ஈகுறுப்புத் தேற்ற விரிவு , n = 1 , 2 , 3 , 4 என அமையும்போது 
அடியிற்காணும் உறுப்புகளைப் பெறும் . 


குணகங்களின் கூட்டுத்தொகை 
( a + b ) = 1 a + 1.5 

2 
( 4 + bjs = la + 2ab + 1 • b ? 
( a + b3 = la + 3a b + 3ab2 + 153 

8 
( a + b ) * = la + + 3a3.5 + 3a b ? + 4ab3 + 1 • b * 16 
ஈருறுப்புத் தேற்ற விரிவின் உறுப்புகளின் குணகமும், சேர்மான 
எண்ணிக்கைகளும் சமமாக இருப்பதைக் காணலாம் . 1- ன் மற்ற 
மதிப்புகளுக்கும் இது பொருந்தும் . 

ஒரு சோடி நாணயங்கள் ‘ n முறையில் சுண்டப்படுகின்றன . 
இச் சோதனையில் x முறைகளில் இரு தலைகள் கிடைக்கக்கூடிய 
நிகழ்திறனைக் கணக்கிடுவோம் . 

நமக்குத் தேவையான நிகழ்திறன் ஒரு குறிப்பிட்ட முறையில் 
நிகழ்வதாகக் கொள்வோம் . 


3 


... 


S.S. ... s fff . 

F 

S என்பது இரு தலைகள் சேர்ந்து 
விழுவதையும் ( வெற்றியையும் ) , F , இரு தலைகள் சேர்ந்து விழாமை 
யையும் குறிக்கும் . F- பூ விழுந்து தோல்வியைக் குறிக்கும் . 
சார்பற்ற தன்மைத்தான நிகழ்ச்சிகளுள் இந் நிகழ்ச்சி நிகழ்வதற் 
கான நிகழ்திறன் tr q " -1 . p என்பது இரு தலைகள் சேர்ந்து 
விழுவதற்கான நிகழ்திறனையும் , ( இரு தலைகள் சேர்ந்து விழாமைக் 
கான நிகழ்திறனையும் குறிக்கட்டும் . இந் நிகழ்ச்சி நிகழ்வதற்கான 
மொத்த முறைகள் ம நிகழ்ச்சிகளிலிருந்து X நிகழ்ச்சிகளை எடுத் 
தமைக்கும் சேர்மானங்களுக்குச் சமமாகும் . Pg 
பெருக்கும்போது 11 நிகழ்ச்சிகளில் X வெற்றிகள் கிடைப்பதற்கான 
நிகழ்திறன் கிடைக்கும் . 


ஐ (2) 


ஆல் 


1 


( p x ) = 


p 


q" 


X 


காட்டு : ஒரு சோடி நாணயங்களை 200 முறை சுண்டுவதால் 
60 முறை இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்திறனைக் கணக்கிடு : 


நிகழ்திறன் 


103: 


ஒரு சோடி நாணயத்தைச் சுண்டுவதால் கிடைக்கக்கூடிய 
மொத்த நிகழ்ச்சிகளின் தன்மை 


H H 
H T 
Τ Η 
T T 


என 4 வழிகளில் அமையும் . இதில் H H என அமையும் ஒரு முறை 
தான் நமக்குச் சாதகமானதாகும் . 


ஒரு சோடி நாணயத்தைச் சுண்டுவதால் இரு தலைகள் கிடைப் 
பதற்கான நிகழ்திறன் 1 = p . 


q = 1 - p = 1 - 1 = ; . 
ஒரு சோடி நாணயங்கள் 200 முறை சுண்டப்படுகின்றன . 
இதில் 60 முறை இரு தலைகள் விழுவதற்கான வழிகள் , 200 பொருள் 
களிலிருந்து 60 பொருள்களை எடுக்கும் சேர்மானத்திற்குச் சம 


2001 
60 


நிகழ்திறன் 


(23 ") ( ) " (t) | 


200 ! 

( 25 / 6 ° ( 75 ) 140 

60 ! 140 ! 
பயிற்சி : 

குழந்தைகளின் மூன்று தொகுப்புகள் முறையே மூன்று 
பெண்கள் , ஒரு பையன் ; இரண்டு பெண்கள் , இரண்டு பையன்கள் ; 
ஒரு பெண் , மூன்று பையன்கள் 

உள்ளன . ஒவ்வொரு 
தொகுப்பிலிருந்தும் ஒருவரை எடுத்தமைக்கப்பட்ட கூட்ட 
மொன்றில் உள்ள மூவரில் ஒரு பெண் இரு பையன்கள் இருப்பதற் 
கான நிகழ்திறனைக் கணக்கிடு . 


என 


2. ராண்டமாக எடுக்கப்பட்ட ஒரு லீப் வருடத்தில் 58 
ஞாயிற்றுக் கிழமைகள் அமைவதற்கான நிகழ்திறனைக் கணக்கிடு . 


3. ஆண் குழந்தை பிறப்பதற்கான நிகழ்திறனை எனக் 
கொண்டு ஆறு குழந்தைகள் உள்ள குடும்பத்தில் அடியிற்காணும் 
நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான நிகழ்திறனைக் கணக்கிடு . 


104 


உயிர்ப் புள்ளியியல் 


( a ) எல்லோரும் ஒரே பாலினைச் சேர்ந்திருப்பது . 
( b ) நான்கு மூத்த குழந்தைகள் ஆண் , இறுதி இரண்டு 

குழந்தைகளும் பெண் . 
( c ) 3 குழந்தைகள் ஆண் . 


40 நல்ல நிலையிலும் , 10 பழுதானவையுமான விதைகள் 
உள்ள கூட்டமொன்றிலிருந்து எடுக்கப்பட்ட 10 விதைகளில் , 
எல்லாம் பழுதில்லாமல் இருப்பதற்கான நிகழ்திறனைக் கணக்கிடு . 


5. இரண்டு வெள்ளை , மூன்று கறுப்புப் பந்துகள் உள்ள தட்டி 
லிருந்து இரண்டு பந்துகள் அடுத்தடுத்து எடுக்கப்படுகின்றன . 
முதல் பந்து வெள்ளையாகவும் , இரண்டாவது பந்து கறுப்பாகவும் 
இருப்பதற்கான நிகழ்திறன் யாது ? முதல் பந்தைத் தட்டில் 
போடாமல் இருக்கும் போது இந் நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ் 
திறன் யாது ? 


6. சீட்டுக் கட்டொன்றிலிருந்து அடுத்தடுத்து எடுக்கப்படும் 
இரு சீட்டுகள் அடியிற் கண்டவாறு அமைவதற்கான நிகழ்திறனைக் 
காண் . 


{ a ) இரண்டும் ஸ்பேடாக இருப்பதற்கான நிகழ்திறன் . 
- ( b ) இரண்டில் ஏதாவதொன்று ஸ்பேடாக இருப்பதற் 

கான நிகழ்திறன் . 
( c ) முதல் சீட்டினைக் கட்டில் போடாதிருக்கும்போது 

இரண்டும் ஸ்பேடாக இருப்பதற்கான நிகழ்திறன் . 


7. மெண்டீலியன் கூற்றுப்படி பட்டாணிகள் சமமான 
( smooth ) உருவுடையனவாகவோ , நெளிவு வளைவு ( wrinkled )) 
உடையனவாகவோ இருக்கக்கூடும் . சமமான பட்டாணிகள் , 
நெளிவு வளைவுப் பட்டாணிகளைக் காட்டிலும் அதிகமானவை 
( dominant). ( SS ) , ( S W ) சமனுடைப் பட்டாணிகளையும் , ( W W ) 
நெளிவு வளைவுப் பட்டாணிகளையும் குறிக்கும் . 


( Y , G ) , ( S , W ) பட்டாணிகளை ( G , S ) , ( W , W ) பட்டாணி 
களுடன் சேர்த்தால் , கிடைக்கக்கூடிய பட்டாணிகளின் தன்மை 
யையும் அதற்கான நிகழ்திறனையும் கணக்கிடு . ( Y , G ) , ( S , W ) ஐ 
(G , G ) , (SW ) உடன் சேர்ப்பதாலும் , ( Y , G) , ( S , W) ஐ ( Y , G ) . 
{ S , W ) வுடன் சேர்ப்பதாலும் கிடைக்கக்கூடிய வகைகளையும் 
நிகழ்திறனையும் கணக்கிடு . 


நிகழ்திறன் 


105 


8. மூன்று பகடைகளை வீசுவதால் கிடைக்கக்கூடிய 5 என்ற 
கூட்டுத்தொகைக்கான நிகழ்திறனைக் காண் . ஆறு பகடைகளை 
வீசுவதால் எல்லா எண்களும் கிடைப்பதற்கான நிகழ்திறனைக் 
கணக்கிடு . 


9. விதைப் பொட்டலங்கள் கொண்ட ஒரு முழுமைத் 
தொகுதியில் 10 - ல் 1 பாகம் பழுதடைந்ததாகக் கொண்டு , 20 
விதைகள் கொண்ட பொட்டலம் எடுத்ததில் ( a ) 2 விதைகள் 
பழுதடைந்ததாக வருவதற்கான நிகழ்திறனையும் ( 6 ) மூன்றும் 
அதற்கு மேலும் பழுதான விதைகள் இருப்பதற்குமான நிகழ் 
திறனையும் கணக்கிடு . 


10. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கைப் பட்டியல் 
( Life table ) 1941-50 , மக்கள்கணக்கெடுப்பிலிருந்து குறிக்கப் 
பட்டதாகும் . a , b , c என்ற மூவர் 80 , 84 , 87 வயதுடையவர் 
களாகக் குறிக்கப்பட்டுள்ளனர் . ( 1 ) மூவரும் இரண்டாண்டு 
களுக்கு உயிருடன் இருக்கும் நிகழ்திறன் , ( 2 ) மூவரும் இரண் 
டாண்டில் இறப்பதற்கான நிகழ்திறன் , ( 3 ) ஒருவராவது இரண் 
டாண்டிற்கு உயிருடன் இருப்பதற்கான நிகழ்திறன் ஆகிய 
வற்றின் மதிப்பைக் கணக்கிடு . 


வயது 


உயிருடன் 
இருப்போர் 

Ix 


வயது 


உயிருடன் 
இருப்போர் 


80 


3213 


86 


749 


81 


2614 


87 


554 


82 


2098 


88 


402 


83 


1660 


* 89 


285 


84 


1294 


90 


198 


85 


993 


5. ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்கள் 

( Binomial and Poisson Distributions ) 
ஈருறுப்புப் பரவல் ( Binomial distribution ) 

ஈருறுப்புத் தேற்றத்தின் அடிப்படைக் கருத்துகள் நிகழ் 
திறன் பகுதியில் விரிவாக்கப்பட்டதை உணர்வோம் . தனித்த 
மாறிகளின் ( discrete variables ) பொதுப் பண்பைப் படிப்பதற்கு 
ஈருறுப்புப் பரவல் இன்றியமையாததாகும் . முழுமைத் தொகுதி 
யில் உள்ள உறுப்புகளில் நாம் குறிப்பிடும் பண்பு பெற்றவற்றை 
வெற்றியெனவும் , பெறாதவற்றைத் தோல்வியெனவும் கொள் 
கிறோம் . பிறக்கும் குழந்தை ஆணாக இருப்பின் வெற்றிக் 
கும் , பெண்ணாக இருப்பின் தோல்விக்கும் அல்லது கோதுமைக் 
கட்டொன்றில் உள்ள கதிர்களில் , கூலவகைகளில் கதிரலகுள்ள 
வற்றை ( awned ) வெற்றிக்கும் , கூலவகைகளில் கதிரலகற்றவற் 
றைத் ( awnless ) தோல்விக்கும் அல்லது ஒரு நாணயத்தைச் சுண்டும் 
போது தலை விழுவதை வெற்றிக்கும் , பூ விழுவதைத் தோல்விக் 
கும் ஒப்பிடலாம் . 

பிறக்க உள்ள இரு குழந்தைகளின் பாலினைத் தெரியக் 
குறிக்கும் முறைகளில் , அடியிற்காணும் ஈருறுப்புப் பரவல் கிடைப் 
பதைக் காணலாம் . 


சோதனையின் 


விளைவு 


நிகழ்திறன் வெற்றிகள் | நிகழ்திறன் 


SS 


p p 


2 


ps 


S F 


p q 


1 


F S. 


qp 


1 


2pg 


FF 


qg 


0 


ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்கள் 


107 


பிறந்த இரு குழந்தைகளுமே ஆணாகவும் ( S , S ) , முதல் 
குழந்தை ஆணாகவும் இரண்டாவது குழந்தை பெண்ணாகவும் ( S , F ) , 
முதல் குழந்தை பெண்ணாகவும் இரண்டாவது ஆணாகவும் ( F , S ) , 
இரண்டுமே பெண்ணாகவும் ( F , F ) இருப்பது விளைவுகளின் 
மொத்த வழிகளாகும் . பிறந்த முதற்குழந்தையின் பால் ( ஆண் , 
பெண் ) இரண்டாவது குழந்தையின் பாலினைப் ( sex ) பாதிக்காத 
படி அமைந்துள்ளதால் , ஈருறுப்புப் பரவலின் நியதிப்படி நிகழ் 
திறன் கணக்கிட ஏதுவாய் உள்ளது . வெற்றிகளைக் கணக்கிடும் 
போது S , F ( ஆண் , பெண் ) , F , S ( பெண் , ஆண் ) ஆகிய இரு 
நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு வெற்றி உள்ளதால் , ஒரு 
வெற்றி உண்டாவதற்கான நிகழ்திறன் 222 என அமைகிறது . இந் 
நிகழ்ச்சிகளின் மொத்த வாய்ப்பு ஒன்றாக முடிவதைக் காணலாம் . 

p + 2pq + q " = ( p + q) = 12 = 1 
மூன்று குழந்தைகளைக் கொண்டு பாலின் ( sex ) அடிப்படை 
யில் பிரிக்கும்போது கிடைக்கும் நிகழ்வெண் பரவல் அடியிற் 
கண்டவாறு அமையும் . 


சோதனையின் 
விளைவு 


நிகழ்திறன் 


வெற்றிகள் 


நிகழ்திறன் 


SSS 


ррр 


3 


p3 


SSF 


p p q 


SFS 


p q p 


2 


352 g 


FSS 


q pp 


S F F 


p q q 


FSF 


q p q . 


1 


3 p ? 


q q p 


. F F S 
FFS 


q q P 


0 


93 


11 = 3 என அமையும்போது ஏற்படக்கூடிய எட்டு வழிகளை 
யும் அதற்கான நிகழ்திறன்களையும் பட்டியல் தருகிறது . -எம் 
மதிப்பைப் பெறினும் நிகழ்ச்சிகளுக்கான மொத்த வழிகளையும் 
அவற்றின் நிகழ்திறன்களையும் கொடுப்பதே ஈருறுப்புப் பரவலின் 
பொது வாய்பாடாகும் . 


108 


உயிர்ப் புள்ளியியல் 


3 வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ( x ) 
வெற்றிகள் கொண்ட கூட்டாகவும் , ( n - x ) தோல்விகள் கொண்ட 
கூட்டாகவும் இரு பிரிவுகளாகக் கொள்ளலாம் . x வெற்றிகள் , 
{ n - x) தோல்விகள் நிகழ்வதற்கான நிகழ்திறன் p q ஆனால் , 


** நிகழ்ச்சிகளில் ஈ வெற்றிகள் (3) வழிகளில் நிகழும் . நிகழ் 


திறன்மதிப்பை அந் நிகழ்ச்சி நிகழ்வதற்கான மொத்த வழிகளால் 
பெருக்கினால் கிடைக்கும் மதிப்பே ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான 
நிகழ்திறனாகும் . n நிகழ்ச்சிகளில் X வெற்றிகளுக்கான நிகழ்திறன் 
மதிப்பு * q 

ஆகவும் , அதன் குணகம் ஆகவும் அமை 
வதால் , 11 நிகழ்ச்சிகளில் x வெற்றிகள் கிடைப்பதற்கான நிகழ் 
திறன் 


11 


p ( x ) 


= 


p 


4 


n ! 
x ! ( 1 - x ) ! 


p * q " -x 


இந் நிகழ்திறன் ( p + g ) என்ற ஈருறுப்புக் கோவையின் 
( Binomial expaesion ) ஓர் உறுப்பாகும் . இவ் ஈருறுப்புக் 
கோவையை விரிவுபடுத்துவதால் கிடைக்கும் அடுத்தடுத்த 
உறுப்புகளே 0 , 1 , 2 ...... x , x + 1 , ...... n வெற்றிகளுக்கான நிகழ் 
திறனாகும் . 


காட்டு : 


ஒரு பகடையை 5 தடவை உருட்டும் போது இரண்டு விழு 
வதற்கான நிகழ்திறனைக் கணக்கிடுவோம் . 

1 
வெற்றிக்கான வாய்ப்பு = z = 

6 

1 5 
4 = 1-2 = 1 - 

6 


= 


p ( x ) = 


P 


4 


(3) 
- (?) ( ) ( ) 


= 0.16 
இரண்டு கிடைப்பதற்கான நிகழ்திறன் = 0 • 16 


ஈறுருப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்கள் 


109 : 


நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை குறைவாக அமையும்போது , 
பாஸ்கலின் முக்கோண அமைப்பிலிருந்து ஈருறுப்புக் குணகங்களை 
அடையலாம் . 


பாஸ்கல் முக்கோணத்தில் ( Pascal Triangle ) அமையும் 

ஈருறுப்புக் குணகங்கள் 


நிகழ்ச்சிகளின் 
எண்ணிக்கை 

n 


ஈருறுப்புக் குணகங்கள் 


1 


1 


1 1 


2 


1 2 1 


3 


1 3 3 1 


4 


1 4 6 4 


1 


5 


1 5 10 


10 5 1 


6 


1 6 


15 


20 


15 -6 1 


7 


1 7 21 35 


35 


21 7 1 


8 


1 8 28 56 


70 


56 


28 8 1 


ஒவ்வொரு குணகமும் அதற்கு மேலுள்ள இட , வலப் 
புறத்தில் அமைந்த குணகங்களின் கூட்டுத்தொகைக்குச் சம 
மாகும் . n = 6 என உள்ளபோது 20 என்ற குணகம் அதற்கு . 
மேலுள்ள இரண்டு குணகங்களின் ( 1 = 5 , 10 + 10 ) கூட்டுத் 


110 


உயிர்ப் புள்ளியியல் 


தொகைக்குச் சமமாகும் . -ன் எல்லா மதிப்பிற்குமான 
குணகங்கள் மத்தியிலிருந்து சமச்சீராக அமைந்துள்ளதைக் 
காணலாம் . 

n நிகழ்ச்சிகளை ஒரு சோதனையாகக்கொண்டு N - முறை 
கள் இச் சோதனையைத் திரும்பச் செய்தால் N. 

2 4 
தடவைகள் x வெற்றிகள் கிடைக்குமென எதிர்பார்க்கிறோம் . 
இதுவே ஈருறுப்பு நிகழ்வெண் பரவலாகும் . ஈருறுப்பு நிகழ் 
வெண் பரவலைக் கீழ்க்கண்டவாறு அமைத்து அதன் கூட்டுச் சரா 
சரியையும் திட்டவிலக்கத்தையும் கணக்கிடலாம் : 


(7) 


வெற்றிகளின் 
எண்ணிக்கை 


வெற்றிக்குரிய 
நிகழ்திறன் 


நிகழ்வெண் 


0 


N : " 


(2) " 
(1) : - 


. 


1 


( 6) * -1 


P 


2 


n - 2 | 

2 
9 P 


(3) 


q " 


2 
P 


n 


P 


P 


மொத்தம் 


(q + p ) " 


N { q + z ) " = N 


இந் நிகழ்வெண் பரவலின் கூட்டுச்சராசரி np ஆகவும் , 
திட்டவிலக்கம் V mpq ஆகவும் அமைவதைக் கணக்கியல் முறைப் 
படி கணக்கிடலாம் . 


ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்கள் 


111 


கூட்டுச் சராசரி : x = 
திட்ட விலக்கம் : ர 


hp 
Vnpq 


காட்டு : 


10 விதைகள் கொண்ட 80 கூறுகளை விதைத்து , ஒவ்வொரு 
கூறிலும் முளைத்த செடிகளின் எண்ணிக்கையைக்கொண்டு கீழ்க் 
கண்ட பரவல் அமைக்கப்பட்டுள்ளது . 


முளைத்த 
செடிகள் 


2 


3 


4 


5 | 6 | 


7 


7 


8 


9 


10 ( மொத்தம் 


வெற்றிகள் 


முளைத்த 
கூறுகள் 
வெற்றிக 
ளின் எண் 
ணிக்கை 


20 


28 . 


12 


8 ) 


0 


0 | 0 


0 


0 


80 


10 விதைகள் கொண்ட 80 கூறுகளில் , 6 கூறுகளில் ஒரு 
விதையுமே முளைக்காமலும் , 20 கூறுகளில் ஒரு விதையும் , 28 கூறு 
களில் இரண்டு விதைகளும் ......... 6 , 7 , 8 , 9 , 10 விதைகள் 
முளைத்த கூறுகள் ஒன்றுமே அமையாததையும் சோதனை முடிவு 
கள் காட்டுகின்றன . 


விதைகள் முளைப்பதை வெற்றியாகக்கொண்டு , ஒரு விதை 
முளைப்பது இன்னொரு விதை முளைப்பதைப் பாதிக்காமலிருப்ப 
தால் ஈருறுப்புப் பரவலின் அடிப்படையில் கருதுகோள் நிகழ் 
வெண்களைக் ( theoritical frequencies ) கணக்கிடுவோம் . நிகழ் 
வெண் பரவலுக்கான கூட்டுச்சராசரியைக் ( x) கணக்கிட்டு நிகழ் 
திறனைக் கணக்கிடுவோம் . 


* 


112 


உயிர்ப் புள்ளியியல் 


fi 


xifi 


6 


0 


1 


20 


20 


2 


28 


56 


3 


12 


36 


> = 1 


174 
80 


8 


32 


p = 


0-2175 . 


6 


30 


6 


0 


9 = 1 -p 

= 0.7825 
ஈ ருறுப்பு நிகழ்வெண் 

பரவல் = 
80 ( 0 7825 + 0-2175 ) 1 ° 


7 


0 


8 


0 


9 


0 


10 


மொத்தம் 


80 


174 


ஈருறுப்பு நிகழ்வெண் பரவலை விரித்துவரும் உறுப்புகளின் 
மதிப்பே 0 , 1 , 2 ... 10 விதைகள் முளைப்பதற்கான கூறுகளின் 
எண்ணிக்கையாகும் . இவ் வெண்களே கருதுகோள் நிகழ்வெண் 
களாகும் . அடுத்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை 
கருதுகோள் நிகழ்வெண்களைக் காணும் முறையை விளக்கமாகக் 
காட்டுகிறது . 


ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்கள் 


113 


முகத்த 
விதைகளின் 
எண்ணிக்கை 


80x 


10 - x 


( ) (-2175 ) " (-7825) 


கருதுகோள் சோதனை 
கிகழ்வெண் 

முடிவு 


0 


80 X ( 0-7825 ) 10 


6-89 


6 


1 


19-14 


20 


2 


23-95 


28 


3 . 


17-75 


12 


4 


8-64 


8 . 


5 


2.88 ) 


8 


80 X ( 0-7825) " X ( 0-2175 ) x 10 
80 X ( 0-7825 ) * X ( 0-2175 ) 2 X 45 
80 X ( 0-7825 ) 7 X ( 0-2175 ) 3 X 12 ) 
80 X ( 0-7825 ) 5 X ( 0-2175 ) + x 2 ! 0 
80X ( 0-7825 ) ; X ( 0-2175 ) X 232 
80 X ( 0-7825 ) + X (0-2175 ) X 210 
80X ( 0-7825 ) 3 X ( 0-2175 ) 7 X 123 
80 X ( 0 • 7825 ) 2 X (0 • 2175) 8 X 45 
80 X ( 0-7825 ) X ( 0-2175 ) 9 X 10 
80 X (0-2175 ) 10 


8 


0-67 / 


0 


7 | 


011 


0 


8 | 


0-01 


0 


0.00 ) 


0 


10 ) 


0 • 00 / 


0 


மொத்தம் 


80-04 


| 


80 


கருதுகோள் நிகழ்வெண்களுக்கும் , சோதனை முடிவுகளுக்கும் 
உள்ள வித்தியாசம் குறிப்பிடும்படி உள்ளதா ( significant) அல்லது 
குறிப்பிடும்படி அமையாமல் ( not significant ) சோதனை முடிவு 
களில் ஏற்பட்ட வித்தியாசம் மாதிரி எடுத்தலின் ஏற்றத் தாழ்வு 
களுக்கானதா என்பதை ஈருறுப்புப் பரவலைப் பொருத்துதல் 
சோதனையில் ( chi - square tes : -gon iness of fit ) காண உள்ளோம் . 


ஈருறுப்புப் பரவலை உபயோகப்படுத்தும்போது , ஒப்பீட்டு 
அடிப்படையில் அமைந்த நிகழ்வெண்களை ( relative frequency ) 
அல்லது நிகழ்வெண் விகிதங்களைக் ( frequency ratio ) கையாளும் 
நிலை அடிக்கடி ஏற்படும் . மேற்கண்ட சோதனையின் வெற்றிகளின் 
எண்ணிக்கைகளுக்கு மாறாக வெற்றி விகிதச் சமங்களாக 0/10 , 
1/10 , ...... எனவும் குறிப்பிடலாம் . இம் முறைப்படி கணக்கிடும் 
போது , பிரிவு நிகழ்வெண் மாறாதமைந்து, பரவலின் கூட்டுச் 
சராசரி 2 ஆகவும் , திட்டவிலக்கம் Vpq !h! ஆகவும் அமையும் . 


புள்ளியியல் முறையில் நமக்குக் கிடைத்துள்ள வடிவங்களில் 
ஈருறுப்புப் பரவலும் ஒன்று . இது போன்று உருவாக்கப்பட்ட 

3 


114 


உயிர்ப் புள்ளியியல் 


வடிவங்கள் சில துறைகளில் நிகழும் இயற்கை நிகழ்ச்சிகளுக்குப் 
பொருந்துமாறு அமைவதைக் காணலாம் . இம்மாதிரி இடங்களில் 
இவ் வடிவத்தின்மூலம் நிகழ்ச்சிகள் பற்றிப் புரிந்து கொள்ளவும் , 
பொதுமையான முடிவுகள் எடுக்கவும் முடிகிறது . 


காட்டு : 

ராண்டமாக எடுக்கப்பட்ட 8 எலிகள் A , B என்று இரு சம 
பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . A என்ற பகுதியில் உள்ள 
4 எலிகளுக்கு நான்கில் ஒன்றைக் கொல்லும் சக்தி வாய்ந்த 
நஞ்சும் , B என்ற பகுதியில் உள்ள 4 எலிகளுக்கு நான்கில் 
இரண்டைக் 

கொல்லும் நஞ்சும் கொடுக்கப்படுகிறது . 
B பகுதியைவிட A பகுதியில் அதிகமான எலிகள் இறப்பதற்கான 
வழிகளையும் அவற்றின் நிகழ்திறன்களையும் கணக்கிடு . 


B பகுதியில் A பகுதியைவிடக் குறைவான எலிகள் இறப் 
பதற்கான வழிகள் : 


A- பகுதியில் இறக்கும் 

B பகுதியில் இறக்கும் 
எலிகளின் எண்ணிக்கை 

எலிகளின் எண்ணிக்கை 
0 

பூச்சியத்திற்கு அதிகமாக ( 1 , 2 , 3 , 4 ) . 
1 

ஒன்றுக்கும் அதிகமாக ( 2 , 3 , 4 ) . 
2 

இரண்டிற்கும் அதிகமாக ( 3 , 4 ) 
3 

மூன்றிற்கும் அதிகமாக ( 4 ) . 
மேற்கண்ட முறைகளில் நிகழும் நிகழ்ச்சிகளுக்கான நிகழ் 
திறன்கள் A , B ஆகிய இரு பிரிவுகளுக்குமான இரு ஈருறுப்புக் 
கோவைகளைப் பயன்படுத்திக் கணக்கிடலாம் . 
A- பிரிவு 

1 
ஓர் எலி இறப்பதற்கான நிகழ்திறன் = p = 
எலி இறக்காமலிருப்பதற்கான நிகழ்திறன் = q = 1 - p = * 

4 
( 6 + x ) " == 
+ q ) " = ( 

(1+ ) 
12 54 108 81 

+ + + 
256 , 256 256 255 256 
B- பிரிவு 

1 
ஓர் எலி இறப்பதற்கான நிகழ்திறன் = p = 

2 

1 
எலி இறக்காமலிருப்பதற்கான நிகழ்திறன் q = 1 -- p = 

21 


4 


1 


ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்கள் 


115 


4 


( 2 + q ) " = (} + 1 ) 


4 


- 


1 

+ 
16 


4 
+ + + 
16 

16 


1 
16 


16 


= 


B- பிரிவில் ஓர் எலியும் இறக்காமலிக்கும்போது , A பிரிவில் 
நிகழும் 1 , 2 , 3 , 4 எலிகள் இறப்பதற்கான நிகழ்திறன் 
1 108 

54 

1 12 
+ X 

+ X 
16 256 16 256 

16 256 
1 1 

175 
+ X 
256 ) 

4096 
B- பிரிவில் ஓர் எலியும் A- பிரிவில் 2 , 3 , 4 எலிகளும் இறப்பதற் 
கான நிகழ்திறன் 

54 12 

1 
X + X 

+ 
16 256 16 256 

16 256 


= 


268 
4096 


3 , 4 எலிகளும் 


B- பிரிவில் இரண்டு எலிகளும் A- பிரிவில் 
இறப்பதற்கான நிகழ்திறன் 


= (ix 258) + ( ix a ) - 133 


) 


B- பிரிவில் மூன்று எலிகளும் A- பிரிவில் 4 எலிகளும் இறப் 
பதற்கான நிகழ்திறன் 

4 1 

4 
XI 

16 256 4096 
ஒன்றையொன்று விலக்கும் தன்மைத்தான இந் நிகழ்ச்சிகளில் 
ஏதாவது ஒன்று நிகழ்வது B பிரிவைக் காட்டிலும் A பிரிவில் 
அதிகமான எலிகள் இறப்பதைக் காட்டும் . 
175 286 

78 
நிகழ்திறன் + 

+ 
4096 4096 4096 4096 
525 

4096 
காட்டு : 

பின் இணைப்பில் கொடுக்கப்பட்ட ராண்டம் எண்களில் 5 
எண்கள் கொண்ட நூறு பகுதிகள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டன . 
ஒவ்வொரு 5 எண்கள் கொண்ட பகுதியிலும் 0 , 1 வருவது 
வெற்றியையும் மற்ற எண்கள் வருவது தோல்வியையும் குறிக் 
கட்டும் . 


+ 


= 


116 


உயிர்ப் புள்ளியியல் 


1 = 5 , p = .2 என அமைந்த 100 நிகழ்ச்சிகளுக்கான பரவலை 
அடியிற்காணும் பட்டியல் தருகிறது . 


வெற்றி 


நிகழ்வெண் 


0 


32 


1 


44 


2 


17 


3 ) 


6 


1 


0 


100 


இதற்கான கருதுகோள் நிகழ்வெண்களைக் கணக்கிட 

11 - x | 
p 4 

சணக்கிட்டுக் கொள்கிருேம் . 
x = 0 வெற்றியில்லாதது q " ( 0.8 ) 5 = 

= 0.32768 
x = 1 pa" -1 

= ( 0 • 2) ( 8 ) = 0.08192 
1 Pp 

n - 1 
pq 

q என எழுதி , pg -ன் மதிப்பை 
4 


n 


1 
g 


= 


- 


-ன் மதிப்பிலிருந்தும் கணக்கிட்டுக் கொள்ளலாம் . 

• 2 1 
q 

8 4 
1 -1 

P 0.32768 
Pa = g 

0 • 08192 
4 

4 
இதேபோல் 

2 
x = 2 , p 4 

என்பது x = 1 என்பதற்கான மதிப்பை 
P- வால் பெருக்குவதற்குச் சமமாகும் . இந் நிகழ்ச்சி நிகழ்வதற் 
4கான மொத்த வழிகள் ( ஈருறுப்புக் குணகங்கள் ) பாஸ்கல் முக் 
கோணத்தில் ( Pascal s triangle ) 11 = 5 என்பதற்கு நேராக 
அமைந்த மதிப்புகளுக்குச் சமமாகும் . ( 1 , 5 , 10 , 10 , 5 , 1 ) கருது 
கோள் நிகழ்வெண் தரும் பட்டியல் பின்வருமாறு : 


11-2 


ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்கள் 


117 


X 


2 * , 2 


(1) 


(!) 


X 11 
29 


N 


p Q 


0 


0.32768 


1 


0.32768 


32.77 


32 


1 


0.08192 


0 • 40960 


40.96 


2 


0.02048 


10 


0 • 20480 


20.48 


17 


3 


000512 


10 


0.05120 


5.12 


6 : 


4 


0.00128 


5 


0.00640 


0.64 


1 


0.00032 


1 


1 


0.00032 


0.03 


0 


100.00 


100 


பாய்ஸான் பரவல் ( Poisson Distribution ) 


சில 


ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு முறை நிகழும் , எவ்வளவு முறை 
நிகழாதிருக்கும் என்பதை அறியும் சூழலில் ஈருறுப்புப் பரவல் 
உபயோகப்படுத்தப்படுவதைக் கண்டோம் . இடங்களில் 
ஒரு நிகழ்ச்சி எவ்வளவு முறை நிகழும் என்பதைத் தெரிந்து 
கொள்வதைப்போல் அந் நிகழ்ச்சி நிகழாததற்கான முறைகளைத் 
தெரிந்துகொள்ளும் அவசியமோ அல்லது தெரிந்து கொள்ள 
முயல்வது பொருளற்றதாகவோ அமைகிறது . பாதையின் 
ஓர் இடத்தில் எவ்வளவு பேர் கடந்து சென்றார்கள் ( குறிப்பிட்ட 
நேரத்தில் ) என்பதைத் தெரிந்துகொள்வதற்கு எவ்வளவு பேர் 
கடக்காமல் இருந்தனர் என்பதைத் தெரிய முயல்வது தேவை 
யற்றதாகும் . ஒரு கிலோ விதையில் எவ்வளவு பழுதானது என் 
பதைத் தெரிய , எவ்வளவு பழுதற்றது 

எண்ணுவது 
பொருளற்றதாகும் . தொடர்ந்து நிகழும் நிகழ்ச்சிகளில் இது 
போன்ற நிகழ்ச்சிகள் அரிதான நிகழ்ச்சிகள் ( rare events ) ஆகும் . 
இந் நிகழ்ச்சிகள் அரிதாக நிகழ்வதால் , மிகக் குறைந்த நிகழ் 
திறனைப் பெற்றிருக்கும் . திறமையான தட்டெழுத்தாளர் 
( typist ) அடித்த ஒரு பக்கத்தில் உள்ள தவறுகளின் எண்ணிக்கை , 
தல்ல விதைகளின் ஒரு கிலோ எடையில் உள்ள பழுதான விதை 
களின் எண்ணிக்கை , அரிதான வியாதியினால் பாதிக்கப்பட்டு 
ஒரு மாவட்டத்தில் ஓர் ஆண்டில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 


என 


118 


உயிர்ப் புள்ளியியல் 


ஆகியவற்றைப் பாய்ஸான் நியதிக்குக் கட்டுப்பட்டவையாகக் 
கொள்ளலாம் . அரிதாக நிகழும் நிகழ்ச்சிகள் ஒழுங்கற்றுத் தற் 
செயல் நிகழ்ச்சிகளாக ( hapazard ) அமையாமல் அவையும் ஒரு 
நியதிக்குக் கட்டுப்படுவதையே பாய்ஸான் பரவல் காட்டுகிறது . 


நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை ( 11 ) மிக அதிகமாக அமைந்தும் , 
நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்திறன் மிகக் குறைந்தும் (2-0) , 
இவ் விரு அளவுகளின் பெருக்குத் தொகை வரையுற்றதாயும் 
( mp : finile number ) அமையும்போது , ஈருறுப்புப் பரவலிலிருந்து 
பெறப்படும் பரவலே பாய்ஸான் பரவலாகும் .. இதுவும் ஒரு 
தனித்த மாறிக்கான ( discrete variable ) பரவலாகும் . 


என்பதை 


ஈருறுப்புப் பரவலின் கூட்டுச் சராசரி 

10p 
அறிவோம் . இதன் மதிப்பை இங்கு ஒரு வரையுற்ற எண்ணாகக் 
கொள்கிறோம் . p = m எனக் கொண்டால் p = என அமையும் . 


n 


t 


n நிகழ்ச்சிகளில் x வெற்றி தரும் ஈருறுப்புப் பரவல் 


p ( x 


p ) 


n - x 
4 


m ! 
x ! (n- x ) ! 


2 


- 


* ! ( -+: (# )" (1- # )" 

* 
[p = " ; =1-1) 


; q = { 1 - p ) = 1 


1 ! 


1-3 


m* 


m 


1 


1 


( n - x ) ! 


கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை மனத்திற்கொண்டு கணக்கியல் 
முறைப்படி சுருக்கினால் , பாய்ஸான் நியதிப்படி x வெற்றிகள் 
கிடைப்பதற்கான நிகழ்திறன் 


/12 


e 


P ( x ) 


x ! 


அடுத்தடுத்து வரும் உறுப்புகளின் நிகழ்திறன் , 


-na m 
e 

Σ 
x ! 


விரித்தால் கிடைக்கும் உறுப்புகளைக் குறிக்கும் . 


ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்கள் 


119 


-m 


--7 


11 


P (x) = 


X 
+1 


e 


1 + 


m2 
+ 

2 ! 


....) 


e 


.... 


1 ! 


x ! + 


x, 0 , 1 , 2 , என்ற மதிப்புகளைப் பெறுவதாயும் , m ஐக் 
கூட்டுச் சராசரியாகவும் கொள்கிறோம் . நிகழ்திற மதிப்புகளைக் 
கருதுகோள் நிகழ்வெண்களாக ( Theoritical frequencies ) மாற்ற 
N ஆல் பெருக்க வேண்டும் . 


மாறி 


நிகழ்திறன் 

P ( x ) 


கருதுகோள் நிகழ்வெண் 

N , ) ( x ) 


0 


10 


N. e 


-m 
me 


-M 


1 


N . m . e 


2 


2 


m ? 
2 ! 


N. 


e 


e 


inx 
x ! 


N 


m : 
x! 


e 


10 


பாய்ஸான் பரவலின் கூட்டுச் சராசரியும் , திட்டவிலக்க 
வர்க்கமும் ( variance ) சமமாக அமைகின்றன . சோதனையில் 
கிடைக்கும் பரவல் ஒன்றின் கூட்டுச் சராசரியும் , திட்டவிலக்கமும் 
சமமாக அமையின் , இப் பரவலுக்கும் பாய்ஸான் பரவலுக்கும் 
உள்ள வேறுபாடு மிகக் குறைந்து இருக்கும் . 


பாய்ஸான் பரவலின் கூட்டுச்சராசரி = திட்டவிலக்க வர்க்கம் = m . 


ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான எண்ணிக்கை தெரியாமல் 
இருக்கும் இடங்களில் , குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கொத்த 
சோதனைகளில் பாய்ஸான் பரவல் பெரிதும் உபயோகப்படும் . 
இத்தகைய நிகழ்ச்சிகள் உயிரியல் ஆராய்ச்சிப் பிரிவில் பெரிதும் 
நிகழ்வதால் உயிர்ப் புள்ளியியலில் பாய்ஸான் பரவலின் உப 
யோகம் வலியுறுத்தப்படுகிறது . 


120 


உயிர்ப் புள்ளியியல் 


காட்டு : 


ஒரு கலவையில் உள்ள காடிச் சத்தணுக்களைச் ( east cell ) 
செறிவு குன்றியதாக்கி , நன்கு குலுக்கி எண்ணத்தக்க 400 அறை 
களில் நிரப்பி , நுண்நோக்காடி (microscope) உதவியால் எண்ணிய 
தன் முடிவுகள் பட்டியலில் தரப்பட்டுள்ளன . 


ஒரு சதுரத்தில் 
அமைந்த 
செல்கள் 


0 


1 


2 


3 


AL 


5 


6 


7 


8 


| 10 


நிகழ்வெண் 103 | 143 9842 


8 


4 


2 


0 


0 


8 


0 


சோதனையின் முடிவுகள் செல்களே இல்லாத அறைகள் 103 - ம் , 
ஒரு செல் இருந்த அறைகள் 143 - ம் ஆறு 

செல் இருந்த 
அறைகள் இரண்டும் , 7 , 8 , 9 , 10 செல்கள் உள்ள அறைகள் 
ஒன்றும் இல்லை என்பதைக் காட்டுகின்றன . இம் முடிவுகளைப் 
பாய்ஸான் நியதிக்குக் கட்டுப்பட்டதாகக் கொண்டு பாய்ஸான் 
பரவல் மூலம் கிடைக்கும் கருதுகோள் நிகழ்வெண்களைக் கணக் 
சிடுவோம் . 


பாய்ஸான் பரவலில் உள்ள m கூட்டுச் சராசரியின் மதிப் 
பிற்குச் சமமாவதால் , இப் பரவலுக்கான கூட்டுச் சராசரியைக் 
கணக்கிட்டுக் கருதுகோள் நிகழ்வெண்களைக் கணக்கிடுகிறோம் . 


0 


1 


2 


31 


4 


5 


61 


8 


9 


10 


மொத் 
தம் 


f 103 143 98 


145 


42 


4 


2 


--- 


-- 


400 


| - | 
-- 


0 | 143 196 126 | 32 20 12 


--- 


529 


Σα ; 
x = m = 

Σ /fi 


- 


529 

= 1.32 . 
400 


m 


கருது நிகழ்வெண் = N. 


= p ( x }. 


x! 


-1.32 


( 1-32 ) " 


p ( x ) = 400 x 


ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்கள் 


121 


e - 1-89 ( 1 • 32 ) ° 
p ( 0 ) = 400 x 

0 ! 


= 400 x 0 • 2674 = 106-96 


-1.32 ( 1-32 ) 1 
p ( 1 ) = 400 X 

= 400x0 • 2674 X 1.32 = 141.19- > 
1 ! 


p ( 2 ) = 400 X 


e - 1.39 ( 1 32 ) 2 

2 ! 


400 X • 2674 x 1.32 X 1.32 

1 x 2 
= 93-1854 


P ( 3 ) = 400 X 


e - 1.32 ( 1 • 32) 

3 ! 


400X.2764X1-32X1.32X1 • 32 : 

1x2x3 
= 41.001 


e - 1.39(132 ) 
p ( 4 ) = 400 x 


400 x • 2674 x 1.32 X 1.32 X 1.32 X 1.32 

1x 2 x 3 x 4 


13-5303 . 


e - 1.31 ( 1 • 32 ) 5 


P ( 5) = 400 x 


400X.2764X1 • 32X1 32X1.32 X 1.32 X 1.32 

= 3.5719 
1 x 2 x 3 X 4 X 5 


P ( C ) = 


400 x 1.39 (1-32) 

6 ! 


400X • 2764X1 32X1 • 32X1 : 32X1 32X1 • 32X1-32 

1x2X3X4X5X6 


= 0.7858 


P ( 7 ) = 


400 x e - 1.39( 1 • 32 ) 

7 ! 


= 0.1493 


400 = e - 1.32 ( 1 32 ) * 
P ( 8 ) = 

= 0.0246 
8 ! 


1122 


உயிர்ப் புள்ளியியல் 


2p { 9 ) = 400 x 


e - 1.32 ( 1 • 32 ) 

9 ! 


= 0.0037 


400 X e - 1.32 ( 1 * 32 ) 1 ° 
P ( 10 ) = 

= 0.0005 
10 ! 


ஒரு சதுரத்தில் 

அமைந்த 
நிகழ்வெண் 


0 


1 


2 


மொத் 
51617 | 8 | 9 | 10 


தம் 


சோதனை 
நிகழ்வெண் 


103 143 98| 42| 8 4 2 


2 


400 


கருதுகோள் 
நிகழ்வெண் 


107 141 93 41 | 14 4 


14 


1 


400 


கருதுகோள் நிகழ்வெண்கள் சோதனை நிகழ்வெண்களுடன் 
பாய்ஸான் நியதிக்குக் கட்டுப்பட்டுள்ளதா என்பதைக் கை 
வர்க்கச் ( chi - square test ) சோதனைமுறைப் பகுதியில் காண 
உள்ளோம் . 


காட்டு : 


கால்நடைத் தீவனமாகப் பயன்படும் மணல் புல்வகை விதை 
களில் ( clover seed ) ஒரு சதம் களைச் செடிகள் ( weed seed ) இருப் 
பதாகக் கணக்கிடப்பட்டுள்ளது. 100 விதைகள் கொண்ட 
மாதிரியில் 0 , 1 , 2 , 3, ...... களைச்செடிகள் இருப்பதற்கான நிகழ் 
திறன்களைக் கணக்கிடு . 


களைச் செடிகள் இருப்பதற்கான தன்மையை ஒரு பாய்ஸான் 
நியதியாகக் கொண்டு 0 , 1 , 2 ...... களைச்செடிகள் இருப்பதற்கான 
நிகழ்திறன்களைக் கணக்கிடுகிறோம் . பாய்ஸான் பரவலுக்கான 
கூட்டுச்சராசரியைக் ( x = 11p = m ) கணக்கிட்டு நிகழ்திற மதிப்பு 
-கள் கணக்கிடுகிறோம் . 


கூட்டுச் சராசரி = m = mp = 100 ( 01 ) = 1 . 


ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்கள் 


123 


களைச்செடிகளின் 
எண்ணிக்கை 


நிகழ்திறன் 


-m 
e 


0.3079 


1 


-w 
m e 


0.3679 


. 


- 


2 


m m 
1. 2 


0 • 1839 


m3 


3 


0.0613 


e 


3 ! 


4 


-m 
e 


0.0153 


m5 


-m 


5 


0.0031 


e 


5 ! 


6 . 


6 


0.0005 


6 ! 


7 


0.0001 


e 


7 ! | 


பயிற்சி : 

1. செறிவு குன்றியதாக்கப்பட்ட ரத்தத்தில் எண்ணப்பட்ட 
வெள்ளை அணுக்கள் 121 என்ற கூட்டுச் சராசரியுடன் ஒரு பாய் 
ஸான் பரவலை ஒத்து அமைவதாகக் கொள்ளப்படுகிறது . 100 - ம் 
அதற்குக் குறைவான வெள்ளை அணுக்கள் அமைவதற்கான நிகழ் 
திறனைக் கணச்கிடு . 

2. ஒரு கன செ.மீ. அளவுள்ள ஒரு குறிப்பிட்ட திரவத்தில் 
3 பாக்டீரியாக்கள் இருப்பதாகக் கணக்கிடப்பட்டுள்ளது . பத்து 
ஒருகன செ.மீ. சோதனைக் குழாய்களில் திரவம் நிரப்பப்பட் 
டுள்ளது . 

பாக்டீரியாக்கள் உண்டாகும் நிலை ஒரு பாய்ஸான் 
நியதிக்குக் கட்டுப்பட்டதெனக் கொண்டு ( a ) எல்லாச் 
சோதனைக் குழாய்களிலும் ஒரு பாக்டீரியாவாவது இருப்பதற்கான 
நிகழ்திறன் , ( b) ஏழு சோதனைக் குழாய்களில் தான் பாக்டீரியாக் 
கள் தோன்றியுள்ளன என்பதற்கான நிகழ்திறன்களைக் கணக்கிடு . 


124 


உயிர்ப் புள்ளியியல் 


3. குதிரை உதைக்குப் பலியானவர்களின் நிகழ்வெண் 
பரவல் தரப்பட்டுள்ளது . புகழ்பெற்ற இக் கருத்துச் சேர்க்கை 
20 ஆண்டுகளில் 10 பெர்ஸியன் தரைப்படையில் குதிரை 
உதைக்குப் பலியானவர்களைக் குறிக்கும் . 200 ஆண்டுகளில் ஒரு 
தரைப்படையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளாகக் குறிக்கப்பட்டுள்ளன . 
இது ஒரு பாய்ஸான் நியதிக்குக் கட்டுப்பட்டதாகக் கொண்டு 
கருதுகோள் நிகழ்வெண்களைக் கணக்கிடு . 


f 


0 


109 


1 


65 


2 


22 


3 


3 


1 


மொத்தம் 


200 


4. 400 அறைகளில் எண்ணப்பட்ட காடிச் சத்தணுக்களின் 
நிகழ்வெண் பரவல் தரப்பட்டுள்ளது . நிகழ்ச்சிகளின் தன்மை 
பாய்ஸான் நியதியைத் தழுவியதாகக் கொண்டு கணக்கியல் எதிர் 
பார்ப்பு நிகழ்வெண்களைக் கணக்கிடு . 


மொத் 


காடிச் சத்தணுக் 
களின் எண்ணிக்கை 


0 | 


1 


2 


3 


4 


5 


தம் 


நிகழ்வெண் 


213 


128 


37 


18 


3 


1 


400 


ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்கள் 


125 


5. நெற்பாளைகளைக் கணக்கிடச் செய்யப்பட்ட சோதனை 
முடிவுகள் தரப்பட்டுள்ளன . பாளையின் நிகழ்வு , பாய்ஸான் 
நியதிக்குக் கட்டுப்பட்டதாகக் கொண்டு கொடுக்கப்பட்ட முடிவு 
களுக்கான எதிர்பார்ப்பு நிகழ்வெண்களைக் கணக்கிடு . 


மாதிரியில் உள்ள 
பாளைகளின் 
எண்ணிக்கை 


மாதிரிகளின் 
எண்ணிக்கை 


0 


316 ) 


1 


77 


2 


12 


3 


4 


மொத்தம் 


405 


6. விதைப் பொட்டல மொன்றில் உள்ள விதைகளில் 
மூன்றில் ஒரு பகுதி சிவப்பு நிற மலர்களையும் , மற்றவை வெண்மை 
நிற மலர்களையும் கொடுக்கும் எனக் குறிக்கப்பட்டுள்ளது . ஏழு 
விதைகள் ஒரு பொட்டலத்திலிருந்து எடுக்கப்படுகின்றன . அவற்றி 
லிருந்து கிடைக்கும் மலர்கள் 


( a ) ஒன்றுமே சிவப்புநிற மில்லாதிருப்பது 
( b ) ஒன்றில் மட்டும் சிவப்பு நிறம் வருவது 

( c ) ஒன்றிலும் வெண்மை நிறம் இல்லாமல் இருப்பது 
ஆகியவற்றிற்கான நிகழ்திறன்களைக் கணக்கிடு . 


7 . 20 சதம் கறுப்பு மற்றும் 80 சதம் வெள்ளை அவரைகள் 
உள்ள ஒரு பை நம்மிடம் இருப்பதாகக் கொள்வோம் . 8 அவரை 
கள் எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் ஆறும் அதற்கு அதிகமான 
வெள்ளை அவரைகள் அமைவதற்கான நிகழ்திறனைக் கணக்கிடு 


115 


உயிர்ப் புள்ளியியல் 


8. ஆப் - டைப் ( off -type ) செடிகளைக் காணுவதற்கான 
சோதனையில் 10,000 விதைகள் விதைக்கப்பட்டன . முழுமைத் 
தொகுதியில் 1,000 செடிகளுக்கு 3 செடிகள் ஆப் - டைப்பாக 
இருப்பின் , சோதனையிலும் 3 செடிகள் ஆப் - டைப்பாக இருப்பதற் 
கான நிகழ்திறனைக் கணக்கிடு . 


- 


4 எலிகள் கொண்ட 103 ஓரீற்றுக் குட்டிகளில் உள்ள 
பெண் குட்டிகளுக்கான எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது . தனித்த 
சோதனையில் பெண்குட்டி கிடைப்பதற்கான நிகழ்திறன் மாறிலி 
யாக இருக்கும்போது , பெண் எலிகளுக்கான நிகழ்வெண் பரவலைக் 
கொண்டு கருதுகோள் நிகழ்வெண்களைக் கணக்கிடு . 


பெண் எலிகளின் 
எண்ணிக்கை 


நிகழ்வெண் 


. 


8 


1 


32 


2 


34 


3 


24 


4 


5 


மொத்தம் 


103 


3,500 விதைகளை ஏழு விதைகள் கொண்ட மாதிரிகளாகப் 
பிரித்துப் பயிர்செய்ததில் கிடைத்த முளைவிட்ட விதைகளின் 
நிகழ்வெண் பரவல் தரப்பட்டுள்ளது . ஈருறுப்புப் பரவலின் 
அடிப்படையில் கருதுகோள் நிகழ்வெண்களைக் கணக்கிடு . 


முளைத்த விதைகளின் 
எண்ணிக்கை 


மொத் 


0 


1 


2 


3 


4 


5 


6 


7 


தம் 


நிகழ்வெண் 


3 | 31 | 86 | 150 144 60 25 


861 


1 


500 


6. இயல்நிலைப் பரவல் 
( Normal Distribution ) 


இயல் நிலை வளைகோட்டினால் அமைக்கப்படும் ஒரு மாறியின் 
அளவுகள் , பொதுவாக மேலாராய்ச்சிக்கு அடிப்படையாக அமை 
யும் ஊகக் கோட்பாடாகும் . இயல்நிலை அளவுகள் மிகவும் அரி 
தாகக் கிடைக்கக்கூடிய தொன்றாகும் . மற்ற துறைகளைக் காட் 
டிலும் உயிரியல் பிரிவில் கிடைக்கும் அளவுகள் இயல் நிலைப் 
பரவலுக்குப் பொருந்துவதாக அமைவதைக் காண முடியும் . ஒத்த 
சூழலில் ஒருமைத்தான சத்துடைய உணவு உண்ணும் நபர்களின் 
உயரங்கள் ( வயது மாற்றமிருப்பினும் ) இயல் நிலைப் பரவலை ஒத்து 
அமைகின்றன . இயல் நிகழ்ச்சிகளில் இதுபோன்ற பரவல் அமை 
வதற்குக் காட்டாக ஒரே மர இலைகளின் நீளங்களின் பரவலைக் 
கூறலாம் . சில மிக நீளமாகவும் , சில குட்டையாகவும் அமைந் 
திருப்பினும் , இலைகளின் நீளங்கள் யாவும் ஓர் எண்ணைச் சுற்றிக் 
குவிவதைக் காண முடியும் . 


நியதிக்கணக்குகளை ஆராயும்போது , டி மோவ்ரேயால் ( De 
Moivre ) 1773 ஆம் ஆண்டு இயல் நிலை வளைகோடு வரையறுக்கப் 
பட்டது. லாப்லாஸ் ( Laplace , 1749-1827 ) மற்றும் காஸ் 
( Gauss , 1777-1855 ) என்ற இருவரும் இவ் வளைகோட்டினைத் 
தங்கள் துறை ஆராய்ச்சி முடிவுகளை விளக்கும்போது தனித் 
தனியே கண்டுபிடித்ததும் குறிப்பிடத்தக்கது . இவர்கள் அளவு 
களில் ஏற்படும் பிழைகள் இயல் நிலைப் பரவலை ஒத்திருக்கிறது 
என அறுதியிட்டனர் . இப் பரவல் , இயல் நிலை நிகழ்திற வளை 
கோடு ( Normal probability curve ) , இயல் நிலைப் பிழைகளின் 
வளைகோடு ( Normal curve of error) , இயல் நிலை மணி ( n ) 
அமைப்பு வளைகோடு ( Normal bell shapad curve ) , மற்றும் சமச் 
சீருடைய வளைகோடு ( Symmetrical curve) எனப் பல பெயர்களால் 
குறிப்பிடப்படுகிறது . புள்ளியியல் பிரிவில் இயல் நிலைப் பரவல் 


128 


உயிர்ப் புள்ளியியல் 


ஓர் இன்றியமையாத பரவலாக அமைந்து , கூறு எடுத்தல் நியதிக்கு 
அடிப்படைத் தத்துவமாகவும் அமைந்துள்ளது . 


செயல் நிகழ்வதற்கான எண்ணிக்கை( n ) அதிகப்படும்போதும் , 
நிகழ்திறன் ( p ) மிகக் குறைவாக இல்லாதபோதும் , ஈருறுப்புப் 
பரவலின் ஓர் எல்லை அமைப்பாக இயல் நிலைப் பரவல் அமை 
கிறது . 


x - np 
x என்ற ஈருறுப்பு மாறியிலிருந்து 3 = என்ற மாறியை 

Vapq 
அமைப்போம் . 1p , vnag ஈருறுப்புப் பரவலின் கூட்டுச் சராசரி 
மற்றும் திட்டவிலக்கத்தைக் குறிக்கும் . 3 - மாறியின் கூட்டுச் 
சராசரி பூச்சியமாகவும் , திட்டவிலக்கம் ஒன்றாகவும் அமையும் . 
-எண்ணிலி ( infinity ) ஆகும்போது -மாறியின் 
தொடர்ச்சிப் பரவலாக ( continuous distribution ) ( -d , + a ) 
எல்லைக்குள் பூச்சியக் கூட்டுச் சராசரியையும் ஒன்று என்ற திட்ட 
விலக்கத்தையும் பெற்று அமையும் . 


பரவல் 


1 


ds 


= 


* [ -1: ) - d < * s a . 


127 


x - m 

m : கூட்டுச் சராசரி 

ர : திட்ட விலக்கம் 
என மாற்றி அமைக்கும்போது , இவ் வளைகோட்டின் அமைப்பு 

1 . 
dp 

= exp 
ச / 27 

- a < x < + a 
f ( x) dx என அமைகிறது . 
1 

x 
f ( x ) 

exp 
ச / 23 


- 


dx 


y = f ( x ) என்ற சமன்பாட்டிற்கான வளைகோடே இயல் நிலை 
நிகழ்திற வளைகோடு ( Normal probability curve ) எனக் கொள்ளப் 
படுகிறது . x எனும் தொடர்மாறி y = f ( x ) எனும் நிகழ்திற 
அடர்த்திச் சார்பினை ( probability density fn ) • m என்ற கூட்டுச் 
சராசரியுடனும் , ஏ என்ற திட்டவிலக்கத்துடனும் பெறுகிறது . 
இதைக் கணக்கியல் குறியீடாக x N ( m , r ) எனக் குறிக்கலாம் . 


இயல் நிலைப் பரவலின் வளைகோடு அடியிற்காணும் பண்பு 
களைப் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் . இதன் உச்சநிலை 
மதிப்பு ( maximum ordinate ) வளைகோட்டின் மத்தியில் அமைந்து 


இயல் நிலைப் பரவல் 


129 


கூட்டுச் சராசரி , இடைநிலை ஆகியவையும் இப் புள்ளியில் 
மதிப்பைப் பெறுவதைக் காணலாம் . சமச்சீரான இப் பரவலின் 
கூட்டுச்சராசரி இடைநிலை , முகட்டிற்கான மதிப்புகள் ஒரே புள்ளி 
யில் அமையும் . 

கூட்டுச் சராசரி , திட்டவிலக்கம் ஆகிய இரண்டளவைகளால் 
இயல்நிலை வளைகோடு முழுதும் வருணிக்கப்படுகிறது . கூட்டுச் 
சராசரியிலிருந்து திட்டவிலக்கத் தூரம் தள்ளி இரு புறங்களிலும் 
குறிக்கப்படும் புள்ளிகளிலிருந்து வரையும் நிலைக்கோடுகள் இயல் 
நிலை வளைகோட்டை வெட்டும் இடங்களே குவிவைக் குழிவாக 
மாற்றும் ( points of inflexion ) எனப்படும் . இப் புள்ளிகளிலிருந்து 
வளைகோட்டுக்கு வரையும் தொடுகோடுகளின் சுழற்சிகள் இட 
மிருந்து வலமாக மாறுகின்றன . 


கணக்கியலாக x- மாறியின் எல்லை- a to + d ஆக அமை 
வதாகக் கொண்டாலும் 0.03 சத அளவுகள்தான் x + 3 ர 
எல்லையைக் கடந்த அளவுகளாக அமையும் . அதாவது கொடுக்கப் 
பட்ட பரவலின் 99.97 அளவுகள் x - 3 ர , x + 3 ர என்ற எல்லைக் 
குள் அமைவதை இது குறிக்கிறது . 


இடைநிலையிலிருந்து கால்மானங்கள் சமதூரத்தில் அமைந்து 
கால்மான விலக்கம் 3 - ல் 2 பங்கு திட்டவிலக்கத்திற்குச் சமமாக 
அமைவது இயல் நிலைப் பரவலின் மற்றொரு பண்பாகும் . 


|1b 


இயல் நிலை நிகழ்திறப் பரவலை , மூன்று முறையான மாறி 
களால் குறிக்கலாம் . 

x ; - கொடுக்கப்பட்ட அளவுகளை மாற்றமில்லாமல் கொள்வது . 
xy - x- கொடுக்கப்பட்ட அளவைகளிலிருந்து கூட்டுச் சரா 

சரியைக் கழித்துவரும் விலக்கங்களை மாறியாகக் 

கொள்வது. 
1 - X 

: கூட்டுச் சராசரியினின்றும் எடுக்கும் விலக்கங்களைத் 
திட்டவிலக்கத்தால் வகுத்துவரும் 
யாகக் கொள்வது . 

X - m 
இறுதியாகக் குறிப்பிட்ட அளவுகளே 21 = 

என்ற திட்ட 

ச 
மாறியாக இயல் நிலைப் பரவலில் உபயோகப்படுத்தப்படுகிறது . 
இவ் வளவுகள் , கொடுக்கப்பட்ட அளவுகளின் அலகுகளிலிருந்து 
விடுபட்டு அமைவதால் , இயல்நிலைப் பரவலுக்கான நிகழ்வெண் 
கள் மற்றும் பரப்புக்காணும் பட்டியலில் உபயோகப்படுகிறது . 

9 


ஈவினை மாறி 


136 


உயிர்ப் புள்ளியியல் 


dp 


- (- 1( = " ) ] = - d < * < a . 


எனக் கொண்டால் , 


dp 


N 1 

/ 2m 


2 
2 


dz 


N 


* ( s ) d 3 - Q < z < a . 


( z ) = 


> * < p [ - H ] 


N = 1 , 0 = 1 , # = 0 எ . அமையும்போது கிடைக்கும் இயல் 
நிலைப் பரவலே dp = ¢ { z } dz ஆகும் . இந்த அமைப்பே இயல் 
நிலைப் பரவலின் திட்ட அமைப்பாக ( standard form ) கொள்ளப் 
படும் . வளைகோட்டிற்குள் அமைந்த மொத்த இடத்தின் பரப் 
பளவு ஒன்றாதலின் இம் மாறியின் மதிப்பு 2 | மற்றும் 2 , என 
அமையும் இடத்திற்கிடையில் அமையும் இடத்தின் பரப்பு 


22 

( z ) dz ஆகும் . 
31 | 


இதுவே 


z என்ற மாறி 24 


மற்றும் Z , என்ற எல்லைக்குள் அமையும் நிகழ்திறனாகும் . 


இயல் நிலைப் பரவலின் நிகழ்வெண் பரப்புக் காண உதவும் 
பட்டியல் பின் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது . 


காட்டு : 

இயல் நிலைப் பரவலின் நியதியை அடிப்படையாகக் கொண்டு , 
மண்டையோடுகளின் நீள அகலக் குறியீட்டு எண்களில் 75 - க்குக் 
குறைந்தவை A என்றும் , 75-80 வரை உள்ளவை 
B- என்றும் , 80 - க்கு மேற்பட்டவை C என்றும் பிரிக்கப் 
பட்டுள்ளன . 


1 a 
A - 58 சதமும் , B - 38 சதமும் , C - 4 சதமும் f (z) 

127 
Exp [ -3t ] at எனவும் இருப்பதாகக்கொண்டு இப் பரவலுக் 
கான கூட்டுச் சராசரியையும் திட்டவிலக்கத்தையும் கணக்கிடு . 


+ : 


இயல் நிலைப் பரவல் 


131 


z = 0-2 ஆக இருக்கும்போது , 2 - லிருந்து 2 வரை உள்ள 
இடத்தின் பரப்பு 42 ஆகவும் , 3 என்ற குத்துயரத்திற்கு இடப் 
புறம் அமைந்த இடத்தின் பரப்பு 0-58 ஆகவும் அமைகிறது . 
இந்தப் பரப்பு x = 75 என்பதைக் குறிக்கும் . 


75 - m 


z 


ச 


75 


= 0 • 2 


( 
1 
) 


-58 ) 


9:42 


1 


a 


படம் 6.1 


80 - m | 
Z = 

குத்துயரத்திற்கு [ x = : 80 உள்ளபோது ) வலப் 
புறம் அமைந்த இடத்தின் பரப்பு 0:04 எனக் கொடுக்கப்பட் 
டுள்ளது . குத்துயரத்திற்கு வலப்புறம் அமைந்த இடத்தின் 
பரப்பு -04 என உள்ளபோது 2 - ன் மதிப்பு 1-75 எனக் கிடைக் 


80 - m 

ச 


1-75 


0.04 


Z + a 

படம் 6.2 
இரு சமன்பாடுகளிலிருந்தும் m , ஏ ஆகியவற்றின் மதிப்புகளைப் 
பெறலாம் . 

75 - m 
= 0 2 

( 1 ) 


80 - m 


= 1.75 


132 


உயிர்ப் புள்ளியியல் 


75 - m = 


0 • 2 ர 


80 - m = 


1.750 


11 + 0 • 25 = 75 


1 = 74-4 


m + 1-755 = 80 


ஏ = 3.2 


= 74.4 


கூட்டுச் சராசரி 
திட்டவிலக்கம் 


3.2 


காட்டு : 

ஒரு மாதிரியின் அளவுகள் 67.56 கூட்டுச் சராசரியையும் 
2 • 75 திட்டவிலக்கத்தையும் கொண்டு ஓர் இயல் நிலைப் பரவலைத் 
தழுவி உள்ளன . 5 2 " உயரத்திற்குக் குறைந்த உயரம் உடைய 
வர்கள் எவ்வளவு பேர் என்பதைத் கணக்கிடு . 


x - m 
3 = 

ச 


= 


62-67 56 

2.57 


2.163 


2 = 2 • 163 ஆக இருக்கும்போது நமக்குக் கிடைக்கும் பரப்பின் 
மதிப்பு 

A = 0.0153 
1.5 சதம்பேர் 62 " -க்குக் குறைவானஉயரம் உடையவர்களாக 
இருப்பார்கள் . 


Z என்ற மாறி -1 முதல் + 1 வரை அமையும் போது , இயல்நிலைப் 
பரவலின் பரப்பைக் கணக்கிடுவோம் . 

+1 
p ( -1 < z < 1 ) = ( z ) d z = 2 | * ( z) dz . 

-1 

0 


= 2x0 • 3413 . [ பட்டியல் மதிப்பு | ¢ (z ) dz = 0 • 3413 ] 


Jes te -034 


= 0.6826 


அதாவது மொத்த நிகழ்ச்சிகளில் 68 சதத்திற்குமேல் ( -1 , + 1 ) 
இடைவெளிக்குள் அமையும் . 


2 = 


= - 


1 


* = m + ஏ . 


ச 


x -- 1 


z = 


|| 


+ 1 


x = 1-0 


இயல் நிலைப் பரவல் 


133 


P ( -2 < < < + 2 ) = _ ,(a) ds = 2 

| _sa 

28 % 


மொத்த நிகழ்ச்சிகளில் 68 சத 

68 சத நிகழ்ச்சிகள் ( m - r , m + y ) 
இடைவெளிக்குள் அமைவதை இது காட்டும் . 
Z என்ற மாறி -2 முதல் +2 வரை அமையும்போது இயல்நிலைப் 
பரவலின் பரப்பு 

2 

2 

( z ) ds. 
2 

= 2 x 0-47725 = 0 • 9545 
மொத்த நிகழ்ச்சிகளில் 95 % நிகழ்ச்சிகள் ( -2 , + 2 ) இடை 
வெளிக்குள் மதிப்புகளை ஏற்கின்றன . அதாவது மொத்த நிகழ்ச்சி 
களில் 95 சத நிகழ்ச்சிகளின் மதிப்பு ( m - 27 ; m + 23 ) இடை 
வெளிக்குள் அமையும் . 
Z என்ற மாறி - 3 முதல் + 3 வரை அமையும்போது இயல் 
நிலைப் பரவலின் பரப்பு 

3 
P ( - 3 < 3 < 3 ) = 

3 
அதாவது 99 சத நிகழ்ச்சிகள் ( - 3 , + 3 ) பிரிவு இடைவெளிக் 
குள் மதிப்புகளைப் பெறும் . எனவே , 99 % நிகழ்ச்சிகள் (x- 30 , 
x + 31 ) பிரிவு இடைவெளியில் மதிப்புகளை ஏற்கின்றன . 


| _ ( s ) da = 2 x 0-4986 = 0-9973 .. 


D 


• 36-20- 0 to +25 + 30 


இயல் நிலை வளைகோடு 

படம் 6.3 


x + - இடைவெளியில் அமையும் பரப்பு 68 % 
* + 23 இடைவெளியில் அமையும் பரப்பு 95 % 
* + 30 இடைவெளியில் அமையும் பரப்பு 99 % 


134 


உயிர்ப் புள்ளியியல் 


நிகழ்திறப் பிழை ( Probable error ) 

ஓர் உயிர்ப் புள்ளியியல் வல்லுநர் தாம் எடுக்கும் சோதனை 
களின் முடிவுகளைக் கொண்டு கூறும் கருத்துகட்கும் முடிவுகட்கும் 
நாம் கொடுக்கக் கூடிய நம்பிக்கையின் அளவைக் கூற முடியும் 
அளவைகளைக் கொடுப்பதே புள்ளியியலின் வேலையாகும் . பெரும் 
பாலான இடங்களில் நமது நம்பிக்கைக் கூறுகளின் எண்ணிக்கை 
யைப் பொறுத்து அமைகிறது . கூறுகளின் எண்ணிக்கை மிகக் 
குறைவாக இருப்பின் , கொடுக்கப்படும் முடிவுகள் கூறுகளின் 
ஏற்றத் தாழ்வுகளுக்கு உட்பட்டதாக அமைவதை உணர்வோம் . 

ஒரு நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் , ஒரு நாளில் 
இறப்பவர்தம் சராசரி வயது , மற்றொரு நாளில் இறப்பவர்களின் 
சராசரி வயதினுக்குச் சமமாக அமையவேண்டுமென எதிர் 
பார்ப்பது நியாயமானதாகும் . தவிர்க்கமுடியாத 
களால் ஏற்படும் சில கொடிய வியாதிகள் குறிப்பிட்ட வயதினர் 
களையே தாக்கினாலன்றிக் கூறுகளின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு 
மாறான வேறு காரணங்களை , சராசரிகளில் உள்ள வித்தியாசத் 
திற்குக் காரணமாகச் சொல்ல முடியர்து . பத்து நாள்களுக்கான 
இறந்தவர் எண்ணிக்கையும் , கூட்டுச் சராசரி வயதும் கொடுக்கப் 
பட்டுள்ளன . 


காரணங் 


நாள் 


இறந்தவர் 
எண்ணிக்கை 


கூட்டுச் சராசரி 
வயது 

( ஆண்டுகளில் ) 


ஜனவரி 13 


31 


30.16 


14 


40 


43 80 


15 


27 


40.59 


16 


48 


. 


48 • 21 


17 


32 


48.34 


.. 


18 


41 


51.90 


22 


19 


39 


46:28 


20 


. 


31 


52.39 


1 


. 


39 


51.62 


22 


57 


39.40 


இயல் நிலைப் பரவல் 


135 


30 - லிருந்து 60 பேர் கொண்ட கூறுகளில் , கூறுகளுக்கான 
கூட்டுச் சராசரிகளின் ஏற்றத்தாழ்வு 22 ஆண்டுக்குமேல் அமைந் 
துள்ளது . இந்த ஏற்றத்தாழ்வுகள் , கருத்துகளை முடிவாக்குவதற்கு 
முன் நிகழ்திறப் பிழைகளை ( probable error ) உணர்வது முக்கியம் 
என்பதை வலியுறுத்துகின்றன . 


முடிவுகளை நம்புவதற்கான அளவை அல்லது கூறுகளின் ஏற்றத் 
தாழ்வுகளில் ஏற்படும் விலக்க அளவை யாக நிகழ்திறப் பிழை 
குறிக்கப்படுகிறது . கூட்டுச் சராசரி அளவைக் குறிக்கும் புள்ளிக்கு 
இரு புறங்களிலும் சமதூரத்தில் இருக்கும் இரு புள்ளிகளின் 
இடையில் அமையும் இடத்தின் பரப்பு 50 சத உறுப்புகளைக் 
கொள்ளும்படியான மதிப்பையே நிகழ்திறப் பிழை ( P.E ) எனக் 
கொள்கிறோம் . 
P ( x - P.E < x < x + P • E ) P ( _z| < t < zy ) 


= 0.5 


21 


* 


( z ) dz = 0-25 


பட்டியலில் 0-25 பரப்பிற்கு ஏற்ற z- ன் மதிப்பு 


31 = 0-6745 . 


2/3 தோராயமாக . 


X -- m 


3 


2/3 . 


M - m = 2/3 - 


2 


நிகழ்திறப் பிழை = | x ; - x | = r. 
இதுவே கால்மான விலக்கத்திற்குச் சமமாக அமைவதைக் காண 

Qs - 2 
லாம் . க 

கொடுக்கப் 

2 
பட்ட நிகழ்ச்சிகளில் 50 சதம் உள்ளடங்கும் பரப்பைக் காட்டு 
வதாகும் என்பதை அறிவோம் . 


கொடுக்கப்பட்ட இறப்புப் பட்டியலுக்கான கூட்டுச் சராசரி 
வயது 39.83 + 2-60 எனக் கொள்ளின் , இதுவே ஒரு கூட்டுச் 
சராசரி வயது 37-23 ( 39 • 83 - 2 • 60 , மற்றும் 42-43 ( 39-83 + 
2 • 90 ) இடைவெளிக்குள் அமையும் நிகழ்திறன் , அக் கூட்டுச் 
சராசரியின் அளவு இவ் விடைவெளிக்குள் அமையாதிருப்பதற்குச் 


136 


உயிர்ப் புள்ளியியல் 


சமமாகும் . இரு அளவைகளுக்கு உள்ள வித்தியாசம் இருமடங்கு 
நிகழ்திறப் பிழைக்குக் குறைவாயின் வித்தியாசம் குறிப்பிடத் 
தக்கதாய் இல்லாமல் , ஏற்பட்ட வித்தியாசம் கூறெடுத்தலின் 
ஏற்றத்தாழ்வுகளால் நிகழ்ந்தவை என்றும் , மூன்று மடங்கு நிகழ் 
திறப் பிழைக்கு அதிகமாயின் வித்தியாசம் புறக்கணித்துவிடத் 
தக்க நிலையில் இல்லை எனவும் கொள்வோம் . 


இயல்நிலைப் பரவலுக்கான கணக்கியல் நிகழ்வெண்களைக் காணல் 

கொடுக்கப்பட்ட இயல் நிலைப் பரவலுக்குக் கருதுகோள் நிகழ் 
வெண்களைக் காண்பது இன்றியமையாததாய் உள்ளது . நிகழ் 
வெண்களைக் காணும் முறையைக் கீழ்க்கண்ட அட்டவணை விளக்கு 
கிறது. 


கருது சோதனை 


IM : d x 


f 


- 


ச 


N 

கோள் 
( 3 ) y = * p ( z ) |yxc | 

முடிவு 
நிகழ் 

கள் 
வெண் 


நாட்டு : 


61162 163164 165 166 


வெண் 


67 


68 69 70 71 72 73 74 


நிகழ் 


210 11 138 su |93 | 106 | 126 109 | 87 |75 | 23 


9 


4 


வெண் 


இயல் நிலைப் பரவல் 


137 


கொடுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவலுக்குக் கூட்டுச் சராசரி , 
திட்டவிலக்கம் கணக்கிடப்பட்டு , கருதுகோள் நிகழ்வெண் பரவ 
லுக்கான பட்டியல் அமைக்கவேண்டும் . 


i 


X 
பிரிவெண் 


f 
நிகழ் 
வெண் 


xi.fi 


61 


2 


122 


7442 


62 


10 


620 


38440 


63 


11 


693 


43659 


64 


38 


2432 


155648 


65 


57 


3705 


240825 


66 


93 


6138 


405108 


67 


106 


7102 


475834 


88 


126 


8568 


582624 


69 


109 


7521 


518949 


70 


87 


6090 


426300 


71 


75 


5325 


378075 


72 


23 


1656 


119232 


73 


9 


657 


47961 


74 


4 


296 


21904 


750 


50925 


3462001 


50925 

= 67-9 
750 


rx 


3462001 

750 


( 67.9,1 


ச X = 2 • 364 


138 

உயிர்ப் புள்ளியியல் 
பிரிவெண்களை X- மாறியாகக் கொண்டு , மாறிகளினின்றும் 
சராசரியைக் கழித்துவரும் மதிப்பை ( x - x ) இரண்டாவதாக 
அமைக்கவேண்டும் . காட்டாக x மாறி 66 என்ற பிரிவெண்ணைப் 
பெறும்போது ( x | - Y ) = - 1-9 என அமையும் .. 

( Xi – X என்ற அலகுகள் நீக்கப்பட்ட அளவுகளை அமைக்க 
வேண்டியது இதற்கடுத்த படியாகும் . 

அலகுகள் நீக்கப்பட்ட அளவைகளுக்குச் சமமான மதிப்பு 
களை உடைய இயல் நிலைப் பரவல் மதிப்புகளை அட்டவணையைப் 
( Table of normal ordinate ) பார்த்து அமைக்கவேண்டும் . இம் 

N 
மதிப்பை C என்ற மதிப்பால் பெருக்கி வரும் தொகையே நாம் 
எதிர்பார்க்கும் நிகழ்வெண்ணாகும் . 

கருது 
N 

கோள் 
வெண் x - x ; 

( z ) * ( s ) 

நிகழ் 
வெண் 


Xi - 


= zi 


சோதனை 


tobih 


ச 


61 


-6 9 


- 2 • 9188 | 00568 


1.7829 


1-78 


2 


62 


--5.9 


-2• 4958 01795 


5.6154 


5.62 


10 


63 


--49 


-2.0728 | -04660 


14-7843 


14-78 


11 


64 


-3-9 


--1 6497 .10230 


32 4556 


32.46 


38 


--65 


-2.9 


-1-2267 • 18810 


62.8490 


62.85 


57 


66 


-1-9 


--08037 1 • 28910 


91.6244191.62 


93 


67 


--0.9 


- 


-0.3807 | • 37110 


117-7348 | 117-73 | 106 


68 


+ 0 1 


+0.0423 • 39855 | 126-4436 126 :44 126 


69 


+11 


+0.4653 .35810 


113-6104 |113.611107 


70 


+21 


+0.8883 • 26898 


85.3427 | 85-34 


87 


71 


+31 


+1.3113 1.16890 


53-5850 


53.59 


75 


72 


+4 : 1 


+ 1-7343 | 08870 


28.1409 


28.14 


23 


73 


+5 : 1 


+ 2 • 1574 -03890 


12.4366 


12.44 


9 


74 


+6.1 


+ 2-5804 | 01430 


4.5368 


4 54 


இயல் நிலைப் பரவல் 


139 


நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக அமையும்போது , 
இயல் நிலைப் பரவல் , ஈருறுப்புப் பரவலுக்கு ஏற்றதாய் அமை 
வதைக் குறிப்பிட்டோம் . 

n = 30 

அமையும்போதே 
ஈருறுப்புப் பரவலுக்கும் இயல் நிலைப் பரவ்லுக்கும் வரையப்படும் 
நிகழ்வெண் செவ்வகங்கள் ஒத்து அமைகின்றன . 


இயல் நிலைப் பரவலை ஒத்த முடிவுகள் நடைமுறையில் மிக 
அரிதாகக் கிடைப்பதால் இதன் முக்கியத்துவம் புள்ளியியல் 
பிரிவில் குறைந்து காணப்படும் என்று எண்ணினால் தவறான 
முடிவைக் கொண்டவர்களாவோம் . மாறாக , இதன் முக்கிய 5 
துவம் மிகவும் அதிகமாக உணரப்பட்டு வருவதையே காண 
முடிகிறது . பிழைகளின் நியதிப் பரவல்களும் , உயிர்ப் புள்ளியியல் 
அளவுகளும் இயல் நிலைப் பரவலைப் பெரிதும் ஒத்து அமைவதைக் 
குறிப்பிட வேண்டியவர்களாக உள்ளோம் . 


இம் 


முழுமைத் தொகுதிக்கான பரவலின் தன்மையை எல்லா 
இடங்களிலும் நம்மால் அறிந்துகொள்ள முடிவதில்லை . 
மாதிரி இடங்களில் இயல் நிலைப் பரவலாகக்கொண்டு எடுக்கப் 
படும் முடிவுகள் பெரும்பாலும் தவறின்றி அமைந்துள்ளன . 
தனித்த அளவுகளுக்கான பரவல்கள் இயல் நிலைப் பரவலை ஒத்து 
அமையாத இடத்தும் , இவற்றிலிருந்து பெறப்படும் அளவை 
கள் ஓர் இயல் நிலைப் பரவலை ஒத்து அமைவது குறிப்பிடத்தக்கது . 
மாதிரிகளின் பரவல்கள் பெரும்பாலும் இயல் நிலைப் பரவலை ஒத்து 
அமைவதைக் காண உள்ளோம் , 


கொடுக்கப்பட்ட மாறியின் அளவைகள் இயல்நிலைப் பரவ 
லாக இல்லாத இடங்களில்கூட , மாறிகளை மாற்றியமைப்பதால் 
இயல் நிலைப் பரவல் கிடைக்கப்பெறுவது குறிப்பிடத்தக்கதாகும் . 
x மாறி இயல் நிலைப் பரவலாய் இல்லாவிடினும் , 11 இயல் நிலை 
யைப் பெற்று அமையலாம் . இத்தகைய பண்புகள் இதன் உப 
யோகத்தை வலியுறுத்துவதாய் அமைந்துள்ளன . 


காட்டு : 

கூட்டுச் சராசரி 30 , திட்டவிலக்கம் 5 என உள்ள இயல்நிலைப் 
பரவலில் x- ன் மதிப்பு 20 மற்றும் 35 என உள்ள இடைவெளியில் 
நிகழும் உறுப்புகளின் எண்ணிக்கையைச் சதவீதத்தில் குறிப்பிடு . 


X - m 


20 -30 


x = 20 . 


= 


2.0 


ச 


5 
35 -30 


x - m 


* = 35 . 


= + 1.0 


ச 


140 


உயிர்ப் புள்ளியியல் 


இயல்நிலைப் பரவலின் பரப்புப் பட்டியலிலிருந்து ( Normai 


table-area ) f ( e ) at, ( - 2:00 , 0-00 ) எனும் 


இடைவெளி 


Z 


யில் அமைந்துள்ள பரப்பு 0-477250 எனவும் , ( 0 * 00 , 1:00 ) எனும் 
இடைவெளியில் அமையும் பரப்பு 0-34134 ( + 50000 = -0-15866 ) 
எனவும் பெற்று , ( - 2 • 0 , 1 0 ) எனும் இடைவெளியில் அமையும் 
பரப்பை 0-47725 + 0-34134 * 0 * 81859 எனக் காண்கிறோம் . 


- 


-d < 3 < - 2 = 0 • 0228 , 
- a < 3 < - 1 = 0 * 8185 . 
- 2 < z < - 1 = ( -a < z < -2 ) - { - a < 3 < -1y 

= 0.8185 

0.228 = 

20.8185 .. 
= 
அமையும் உறுப்புகளின் எண்ணிக்கை } = 81-85 % 
பயிற்சி : 

1. கொடுக்கப்பட்ட அளவுகள் ஓர் இயல் நிலைப் பரவலைத் 
தழுவியதாகக் கொண்டு கருதுகோள் நிகழ்வெண்களைக் கணக்கிடு- 


உயரம் செ.மீ. 


நிகழ்வெண் 


100-105 
105-110 
110-115 
115-120 
120-125 
125-130 
130-135 
135-140 
140-145 
145-150 
150-155 
155-160 
160-165 ) 
165-170 
170-175 


4 
14 
860 
138 
206 
298 
380 
450 
500 
430 
260 
128 
66 
28 
12 


மொத்தம் 


2974 


இயல் நிலைப் பரவல் 


141 


ஒரு மரத்திலுள்ள 900 இலைகளின் நீளங்களை அளந்ததில் 
கூட்டுச் சராசரி 3 செ.மீ. எனவும் , திட்டவிலக்கம் 0-5 செ.மீ. 
எனவும் கிடைக்கிறது . இதன் பரவலை ஓர் இயல் நிலையாகக் 
கொண்டு ( 1 ) 4.2 செ.மீ - க்கு அதிகமான நீளமுடைய இலைகள் 
எவ்வளவு என்றும் , ( 2 , 2 செ.மீ.க்குக் குறைவான நீளமுடைய 
இலைகள் எவ்வளவு எனவும் கணக்கிடு . 


3. 800 முட்டைக்கோசு விதைகளின் முளைத்தன்மை அடியிற் 
காணும் பட்டியலில் தரப்பட்டுள்ளது . 8 விதைகள் கொண்ட 
நூறு வரிசைகளில் முளைத்த விதைகளின் நிகழ்வெண் பரவல் 
குறிக்கப்பட்டுள்ளது . நிகழ்ச்சியை ஓர் இயல் நிலை நியதியாகக் 
கொண்டு கருதுகோள் நிகழ்வெண்களைக் கணக்கிடு . 


ஒரு வரிசையில் 
முளைத்த விதைகளின் 
எண்ணிக்கை 


வரிசைகளின் 
எண்ணிக்கை 


0 


13 


1 


23 


2 


34 


3 


15 


4 


11 


5 


100 


நூறு அளவுகள் 534 செ.மீ. கூட்டுச் சராசரியையும் , 
13.5 செ.மீ. திட்டவிலக்கத்தையும் கொண்டு ஓர் இயல் நிலைப் 
பரவலைத் தழுவியுள்ளதாகக் குறிக்கப்பட்டுள்ளன . 561 செ.மீ. 
அளவிற்கும் அதிகமான அளவுகளின் எண்ணிக்கை 

யாது ? 
520.5 செ.மீ., 547.5 செ.மீ. இடைவெளிக்குள் அமையும் 
அளவுகள் , மத்தியில் அமையும் 50 சத உறுப்புகளுக்கான எல்லை 
கள் ஆகியவற்றைக் கணக்கிடு . 


142 - 


உயிர்ப் புள்ளியியல் 


5. கூட்டுச் சராசரி ( 12 ) , திட்டவிலக்கம் ( 3 ) என உள்ள ஓர் 
இயல்நிலைப் பரவல் , கூட்டுச் சராசரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட 
அளவிற்கான நிகழ்திறன் 0.4115 இருக்கும் அளவின் மதிப்பைக் 
குறிப்பிடு . x- ன் மதிப்பு 3-5 என இருக்குமிடத்திலிருந்து , ஒரு 
குறிப்பிட்ட மதிப்பிற்கான அளவின் நிகழ்திறன் 0-2307 
அமைந்த அளவினைக் குறிப்பிடு . 


என 


6. கொடுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவலுக்கான கருதுகோள் 
நிகழ்வெண்களைக் கணக்கிட்டு , x + ஏ , x + 25 , 
எல்லைக்குள் அமையும் நிகழ்வெண்களின் சதவீதத்தைக் குறிப்பிடு - 


x + 3 ர 


பிரிவு இடைவெளி 


நிகழ்வெண் 


5.5-6.5 


3 


6.5-7.5 


6 


7.5-8-5 


9 


8-5-9-5 


13 


9-5-10-5 


8 


10.5-11-5 


11-5-12-5 


4 


மொத்தம் 


48 


7. பண்புகளின் இயைபு 

( Assosiation of Attributes ) 
புள்ளியியல் ஆய்விற்கான அடிப்படைச் செய்திகள் இரு வகை : 
களாகப் பிரிக்கப்படலாம் என்பதை முன்பு சுட்டினோம் . நம் 
நாட்டின் மக்கள் தொகையை மதத்தின் அடிப்படையில் பிரிப்பது 
பண்பினை அடிப்படையாகக் கொண்ட பகுப்பாகவும் , வயதின் 
அடிப்படையில் பிரிப்பது அளவினை அடிப்படையாகக் கொண்ட 
பகுப்பாகவும் கொள்ளப்படும் . அளவுகளின் அடிப்படையில் 
சேகரிக்கப்பட்ட செய்திகளைப் பகுக்கும் முறைகளை இதுவரை 
கண்டோம் . பண்பின் அடிப்படையில் சேகரிக்கப்படும் செய்தி 
களுக்கான தன்மையையும் , அவற்றை ஆராயும் முறைகளையும் 
இங்குக் காண உள்ளோம் . 


முழுமைத் தொகுதியிலுள்ள உறுப்புகளில் குறிப்பிட்ட பண்பு 
அமையப்பெற்றிருக்கிறதா அமையப்பெறவில்லையா என்பதைக் 
குறிப்பதே பண்புகளின் தன்மையைக் காணும் முதற்படி 
யாகும் . மக்கள் கணக்கெடுப்பில் ஆண் , பெண் , பார்வை 
உள்ளவர்கள் , பார்வையற்றவர்கள் எனவும் , நாணயத்தைச் 
சுண்டுவதில் கிடைக்கும் தலை , பூக்களின் எண்ணிக்கையையும் , 
விதைப்பொட்டலங்களில் அமைந்த பழுதான , பழுதற்ற விதை 
களின் எண்ணிக்கையையும் குறிப்பிடுவது பண்பின் அடிப்படை 
யில் பிரிப்பதற்குக் காட்டாகச் சொல்லலாம் . குறிப்பிட்ட 
பண்பு அமையப்பெற்ற உறுப்புகளின் எண்ணிக்கையைக் குறிப் 
பிடுவதிலேயே அவற்றுக்கான தன்மை அமையப்பெறுகிறது . 

பண்பின் அடிப்படையில் முழுமைத்தொகுதி இரு பிரிவு 
களாகப் பிரிக்கப்படுவது , பண்பிற்கான பகுப்பின் முதல் நிலை 
யாகும் . குறிப்பிட்ட பண்பு பெற்றவை ஒரு பிரிவாகவும் , 
பெறாதவை மற்றொரு பிரிவாகவும் குறிக்கப்படும் . ஒரு கல்லூரி 
யில் உள்ள ஆண்கள் நமது கவனத்துக்குரிய பண்பாயின் , 


உயிர்ப் புள்ளியியல் 


144 


1200 மாணவர்கள் உள்ள கல்லூரியில் 900 ஆண்கள் நமது 
பண்பைப் பெற்றவர்களாகவும் 800 பெண்கள் நமது பண்பைப் 
பெறாதவர்களாகவும் குறிக்கப்படுவார்கள் . பண்பின் அடிப்படை 
யில் பிரிக்கப்பட்ட இரு பிரிவுகளும் , மேலும் பல பிரிவுகளாகப் 
பிரிக்கப்படலாம் . கல்லூரியில் உள்ள 900 ஆண்களை வீட்டி 

வருவோர் , விடுதியில் தங்கிப் படிப்போர் 
மேலும் இரு பிரிவுகளாகவும் பிரித்துக் கொள்ளலாம் . நமது 
தேவைக்கேற்பக் கொடுக்கப்பட்ட முழுமைத் தொகுதியைப் பண் 
பின் 

அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாகவும் பகுத்துக் 
கொள்ளலாம் . 


என 


லிருந்து 


பண்பின் அடிப்படையில் பிரிக்கப் பின்வரும் கட்டளை விதிகள் 
இன்றியமையாதவையாக உள்ளன . ( 1 ) ஒரே தன்மைத்தான 
உறுப்புகளின் மொத்த எண்ணிக்கை தெரிந்திருக்கவேண்டும் . 
( 3 ) பகுக்க உதவும் பண்பு தெளிவானதாக நிகழ்திறப் பண்பு 
விளக்கத்தைப் பெற்றதாய் இருக்கவேண்டும் . ( 3 ) பொருளைப் 
பார்ப்பதாலோ குறிப்புகளைப் படிப்பதாலோ பண்பு பெறப்பட்ட 
தன்மையும் , பெறப்படாத தன்மையும் கணக்கிட முடிவதாக 
இருக்க வேண்டும் . ( 4 ) பண்பு அமையப்பெற்ற உறுப்புகள் 
எண்ணக் கூடியனவாக இருக்கவேண்டும் . 


முழுமைத் தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பண்பிற்கான தன் 
மையை அப் பண்பு அமையப்பெற்ற உறுப்புகளின் எண்ணிக்கை 
யால் குறிக்கிறோம் . 1951 மக்கள் கணிப்புப்படி தமிழ்நாட்டில் 
107 30 குடும்பங்களில் 6670 குடும்பங்கள் விவசாயம் செய் 
பவர்கள் எனக் குறிப்பிடப்பட்டுள்ளது . விவசாயம் செய்தல் 
நமது கவனத்திற்குரிய பண்பாயின் அப் பண்பின் தன்மை 6670 
குடும்பங்களால் குறிக்கப்படும் . விவசாயத் தொழில் பாகுபாடும் 
அதனைச் சார்ந்த மொத்த நபர்களும் காலத்தால் 

மாறும் 
தன்மைத்தன . மாறுபட்ட சூழலில் அமையும் இரு முழுமைத் 
தொகுதிகளை ஒப்பிடும்போது காலத்தாலும் இடத்தாலும் மாறும் 
தன்மைத்தான பண்புகளின் மொத்த உறுப்புகளை அவற்றின் 
விகிதச் சமங்களால் குறிப்பிடுவது நன்மை பயப்பதாகும் . p 
என்பது பண்பு நிகழ்வதற்கான விகிதச் சமமாயின் p = 11 ; / 1 என 
அமைந்து n முழுமைத் தொகுதியின் மொத்த உறுப்புகளையும் , 
11 ; என்பது குறிப்பிட்ட பண்பு அமையப்பெற்ற உறுப்புகளையும் 
குறிக்கும் . 


முழுமைத் தொகுதியிலுள்ள ஒவ்வோர் உறுப்பும் பண்பிற்குத் 
தக்கவாறு ஒன்று , இரண்டு அல்லது ஒன்றையொன்று விலக்கும் 
தன்மைத்தான பல பிரிவுகளில் ஏதாவதொன்றில் தான் அமையும் , 


பண்புகளின் இயைபு 


14 . 


போது 


பிரச்சினைக்குரிய பொருளைப் பண்புகளின் அடிப்படையில் பிரிக்கும் 

இவ்வாறு அமைவதற்கேற்றபடி தெளிவுபடுத்திக் 
கொள்ளவேண்டும் . ஆண் பெண் , படித்தவர் படிக்காதவர் 
எனும் பாகுபாட்டில் சிக்கலில்லாமல் இருந்தாலும் , வேலை 
யில்லாமை நமது சிக்கலுக்குரிய பண்பாயின் , பாகுபாடு செய்யும் 
போது ஏற்படும் சிக்கல்களைத் தெளிவுபடுத்திக்கொள்ள வேண்டும் . 
எத்தகைய நபர்கள் நமது பண்பைப் பெற்றவர்கள் , எத்தகைய 
வர் நமது பண்பைப் பெறாதவர்கள் என்பதைக் கணக்கிடத் 
தெளிவான முறையை வகுத்துக்கொள்ள வேண்டும் . கொடுக்கப் 
பட்ட முழுமைத் தொகுதியை யார் பாகுபாடு செய்யினும் 
ஒரே முடிவு அமைய வேண்டிய நிலையில் நமது பண்பு தெளிவு 
படுத்தப்படுவது அவசியமானதாகும் . 


சில இடங்களில் ஆண் பெண் , படித்தவர் படிக்காதவர் என 
இரு பிரிவுகளாகப் பிரிக்கப்படுவதைக் காட்டிலும் தரப்படுத்திப் 
( rank ) பிரிக்கப்படுவதும் உண்டு . ஒரு குறிப்பிட்ட முழுமைத் 
தொகுதியைச் செவிடர்கள் , கேட்கும் தன்மையுடையவர்கள் என 
இரு கூறாகப் பிரிப்பதைக் காட்டிலும் கேட்கும் தன்மையைத் தக்க 
கருவிகொண்டு அளந்து பல பிரிவுகளாகவும் பிரித்துக் கொள்ள 
லாம் . இத் தன்மை பண்புகளின் அடிப்படையில் பிரிக்கும்போதும் 
இடத்திற்கேற்றாற்போல் அளவுகளின் குணத்தைப் பெறுவதைக் 
காட்டுகிறது . 


பண்பின் அடிப்படையில் பிரிக்கும் போது இருவகையான 
கருதுகோள் சோதனைகள் ( Testiny ) ; Hip these > ) செய்வதை 
மனத்தில் கொள்கிறோம் , நமது ஆய்விற்குரிய பண்பு நம்மால் 
பிரிக்கப்படும் இரு மாதிரிகளிலும் குறிப்பிடத்தக்க வித்தியாசத் 
துடன் அமைந்துள்ளதா என்பதைக் காண்பது முதற் கருது 
கோட் சோதனையாகும் . 

இரு நகரங்களில் 

உள்ள 
மாணவர்களின் ஆண் பெண் பாகுபாடு குறிப்பிடப்பட்ட 
வித்தியாசத்துடன் அமைந்துள்ளதா எனச் சோதனை செய்வதை 
இதற்குச் சான்றாகச் சொல்லலாம் . 


மொத்த 


இரு மாதிரிகளில் அமைந்த ஒரு பண்பிற்கும் , ஒரே மாதிரி 
யில் அமைந்த இரு பண்புகளுக்கும் உள்ள இயைபைச் ( assosia 
tion ) சோதனை செய்வது பண்புகளின் பாகுபாட்டில் செய்யப் 
படும் கருதுகோட் சோதனையாகும் . ஒரு கிராமத்தில் பெரிய 
அம்மை தடுப்பூசி போட்டவர்களில் சிலருக்கு அம்மை கண்டது 
குறிப்பிடப்பட்டுள்ளது . இதுபோலவே தடுப்பூசி போடாத 
சிலருக்கும் அம்மை கண்டது குறிக்கப்பட்டுள்ளது . பண்பின் 

10 


உயிர்ப் புள்ளியியல் 


அடிப்படையில் 

பிரிக்கப்பட்ட கிராம மக்கள் தம் தொகை 
யிலிருந்து தடுப்பூசி போடுவதற்கும் அம்மை வராமலிருப்பதற்கும் 
உள்ள இயைபைக் காண்பதே நமது நோக்கமாகும் . அம்மை 
வராமல் தடுப்பதில் தடுப்பூசிக்குள்ள சக்தியைப் பொறுத்தே 
அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலை உறுதிப்படுத்தப்படுவதால் , 
இத்தகைய சோதனை ஓர் அடிப்படைத் தேவையாய் அமைகிறது . 

இயைபைப் படிப்பதற்கும் கணிப்பதற்கும் உதவும் குறியீடு 
களையும் அடிப்படைத் தேற்றங்களையும் காண்போம் . 

ஒரு பண்பானது நேரிடைப் பண்பாகவோ ( positive attribute ) , 
எதிரிடைப் பண்பாகவோ ( negative attribute ) இருக்கலாம் . 
நாம் குறிப்பிடும் பண்பு அமையப்பெறுமாயின் அது நேரிடைப் 
பண்பு என்றும் , இதற்கு மாறான பண்பு அமையப்பெறும் 
நிலை எதிரிடைப் பண்பு என்றும் சொல்லப்படும் . 

முழுமைத் 
தொகுதியில் நம் ஆய்விற்குரிய பண்பினைப் பெற்ற உறுப்புகள் 
தேரிடைப் பண்புடையவை எனவும் , அப் பண்பு அமையப் 
பெறாத உறுப்புகள் எதிரிடைப் 

பண்புடையவை 

எனவும் 
குறிக்கப்படும் . பண்புகளை ஆராயும்போது நேரிடைப் பண்புகள் 
யாவும் A , B , C...... என்ற ஆங்கில எழுத்துகளாலும் , எதிரிடைப் 
பண்புகள் யாவும் 1 , 3 , Y ... என்ற கிரேக்க எழுத்துகளாலும் 
றிக்கப்படும் . A என்பது ஆண்களைக் குறித்தால் என்பது 
பெண்களையும் , B என்பது வீட்டிலிருந்து கல்லூரிக்கு வருவோ 
ரைக் குறித்தால் B என்பது மாணவர் விடுதியிலிருந்து கல் 
லூரிக்கு வருவோரையும் குறிக்கும் . ஒன்றுக்கு மேற்பட்ட பண்பு 
கள் அமையப்பெற்ற நிலையை , அவற்றுக்குச் சரியான குறியீடு 
களைச் சேர்த்தெழுதிக் குறிப்பிடுகிறோம் . AB என்பது மாணவர் 
விடுதியிலிருந்து கல்லூரிக்குச் செல்லும் ஆண்களையும் , .B என்பது 
வீட்டிலிருந்து கல்லூரிக்குச் செல்லும் பெண்களையும் குறிக்கும் . 
முழுமைத்தொகுதி பிரிக்கப்பட்ட பண்புகள் அனைத்தும் எழுத்து 
களால் சேர்த்தெழுதிக் குறிக்கப்படும் . A என்பது . பண்பினை 
யும் , ( A ) என்பது ( அடைப்பிற்குள் அமையும் A ] அப் பண்பமையப் 
பெற்ற நபர்களையும் குறிக்கும் . எனவே , (A ) என்பது A - பண்பு 
அமையப்பெற்ற உறுப்புகளின் நிகழ்வெண்ணைச் சுட்டும் . ( AB ) 
என்பது A , B ஆகிய இரு பண்புகள் சேர்ந்தாற்போல் அமையப் 
பெற்றவர்கள் எண்ணிக்கையையும் , ( a.BY ) என்பது A , B , C ஆகிய 
மூன்று பண்புகளும் சேர்ந்தாற்போல் அமையப்பெறாத உறுப்பு 
களின் எண்ணிக்கையையும் குறிக்கும் . 
பண்பு 

அமையப்பெற்றதைக் குறிக்கும் நிகழ்வெண் 
முதற்படி நிகழ்வெண் ( First order frequency ) எனவும் , இரண்டு 


பண்புகளின் இயைபு 


147 . 


* 


பண்புகள் அமையப்பெற்றதைக் குறிக்கும் நிகழ்வெண்கள் இரன் 
டாம்படி நிகழ்வெண் ( Second order frequency ) எனவும் , மூன்று 
பண்புகளைக் குறிக்கும் நிகழ்வெண் மூன்றாம்படி நிகழ்வெண் 
( Third order frequency ) எனவும் சொல்லப்படும் . ( A ) , ( B ) 
என்பன முதற்படி நிகழ்வெண்களாகவும் ( AB ) , ( AB ) என்பன 
இரண்டாம்படி நிகழ்வெண்களாகவும் , ( ABC ) , (dBy ) என்பன 
மூன்றாம்படி நிகழ்வெண்களாகவும் குறிக்கப்படும் . பாகுபாடு 
செய்யும்போது ஒரேபடித்தான நிகழ்வெண்களைச் சேர்த்தமைத் 
தல் சிறப்பானதாகும் . N ஐ ( உறுப்புகளின் மொத்த எண் 
ணிக்கை ) 0 - படி நிகழ்வெண் எனக் கொண்டு , இரண்டு , மூன்று 
பண்புகளின் அடிப்படையில் பாகுபாடு செய்யப்பட்ட முழுமைத் 
தொகுதியை அடியிற்காணும் முறைப்படி வரிசைப்படுத்தலாம் . 


0 - படி 


இரண்டு பண்புகள் அமையப்பெற்ற முழுமைத் தொகுதி 

N- முழுமைத் தொகுதியின் மொத்த 

எண்ணிக்கை 

( A ) ( a ) 
1 - முதற்படி 

( B ) ( B ) 

| ( AB ) ( AB ) 
2 - இரண்டாம்படி 


{ 


( ( B) ( QB ) 


மூன்று பண்புகள் அமையப் பெற்ற முழுமைத் தொகுதி 
0 - படி 

N- முழுமைத் தொகுதியின் மொத்த 

எண்ணிக்கை 

( A ) ( a ) 
-1- முதற்படி 

( B ) ( B ) 
( C ) ( Y ) 


( AB ) ( AC) ( BC ) 
( AB ) ( AY ) ( BY ) 
( AB ) (dC ) ( BC ) 
( JB ) ( Y ) ( BY ) 


: 2 - இரண்டாம்படி 


111 ... 


( ABC . ( ABY ) (QBC ) ( ABS) 


3 - மூன்றாம்படி 


(ABY ) ( JBY ) ( d /By ) ( QBy ) 


உயிர்ப் புள்ளியியல் 


மண்பு நிகழ்வெண்களின் அமைப்பு முறை 

முழுமைத் தொகுதியின் மொத்தம் 
A- பண்பு பெற்ற உறுப்புகள் 

( A ) 
4 - பண்பு பெறாத உறுப்புகள் 

( Q) 
( A ) + ( a ) = N 


= 


A , a ஒன்றுக்கொன்று எதிரான பண்புகளாதலின் , முழுமைத் 
தொகுதியில் உள்ள உறுப்புகள் A பண்பு அல்லது a பண்பு 
( A - அமையப்பெறாதது ) ஆகிய இரண்டில் ஏதாவதொன்றைப் 
பெற்றாக வேண்டும் . 


இதே போல் 


( B ) + ( B ) = N 

( C ) + { Y ) = N 
எனவும் அமைவதைக் காணலாம் . 

இந் நியதி பொருத்தமான இரு முதற்படி நிகழ்வெண்களின் 
கூட்டுத்தொகை மொத்த உறுப்புகளுக்குச் சமமாகும் என்பதைத் 
தெளிவுபடுத்துகிறது . 


( AB ) என்பது A பண்பு உடையனவற்றில் B பண்பு பெற்ற 
வற்றின் எண்ணிக்கையையும் , 


( AB ) என்பது A பண்பு உடையவற்றில் B பண்பு பெற்ற 
சற்றின் ( B பண்பு பெறாதவை ) எண்ணிக்கையையும் குறிக்கும் , 

ஃ ( AB ) + ( AB ) = ( A ) 
இதேபோல் 


( QB ) + ( Q B ) = ( Q ) 
{ AB ) + ( AB ) + ( QB) + (AB ) = ( A ) + ( Q ) = N 


மூன்று பண்புகள் அமையுமிடத்து ( AB ) என்பது C பண்பு 
பெற்றவை என்றும் , C பண்பு பெறாதவை என்றும் ( Y ) பிரிக்கப் 
படும் . 


( AB ) ( ABC ) = ( ABY ) 
இதேபோல் 


( Ag ) = (ABC ) + (ARY ) 


பண்புகளின் இயைபு 

( QB ) = ( QBC ) + ( QBy ) 
( QB ) = ( ABC ) + ( 2.3Y) 
* ( ABC ) + { ABY ) + ( ABC ) + ( ABY ) + ( QBC ) + (QBy ) 

+ ( QBC ) + ( QBY ) 
( AB ) + ( AB1 + ( QB ) + ( JB ) 
( A ) + ! N 


எனவே , கொடுக்கப்பட்ட முழுமைத் தொகுதிக்கான உயர் 
படி ( higher order ) நிகழ்வெண்களிலிருந்து , நேரிடை மற்றும் 
எதிரிடைப் பண்புகளுக்கான நிகழ்வெண்களைப் பெறலாம் என்பது 
தெரியவருகிறது . 


காட்டு : 


இரு பண்புகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முழுமைத் 
தொகுதிக்கான உயர்படி நிகழ்வெண்கள் , 


( AB ) = 50 
( AB ) = 25 


( B ) 
( B ) = 20 


எனக் கொடுக்கப்பட்டுள்ளன . முதற்படி நிகழ்வெண்களையும் , 
மொத்த உறுப்புகளையும் கணக்கிடுவோம் . 


( A , ( B ) , a ) , ( B1 என்பன நாம் கணக்கிடவேண்டிய முதற் 
படி நிகழ்வெண்கள் . 


முதற்படி நிகழ்வெண்கள் , அதே எழுத்தினைப் ( குறியீட்டை ) 
பெற்ற இரு இரண்டாம்படி நிகழ்வெண்களின் கூட்டுத்தொகைச் 
குச் சமமாகும் . இதன் துணைகொண்டு முதற்படி நிகழ்வெண்கள் 
அனைத்தும் கணக்கிடப்படுகின்றன. 

( A ) = ( AB ) + ( AB ) = 50 + 25 = 75 
( B ) = ( AB ) + ( AB ) = 50 + 40 = 90 

( JB ) + ( d.B ) 40 + 20 = 60 
( B ) ( AB ) + ( OB ) = 25 + 20 
மொத்த உறுப்புகள் : 

( A ) + (0) = 75 + 60 = 135 = N 
( B ) + ( B ) 

90 + 45 135 = N 


! 


= 45 


150 


உயிர்ப் புள்ளியியல் 


இரண்டாம்படி நிகழ்வெண்களிலிருந்து முதற்படி நிகழ்வெண் 
களைக் கணக்கிட அடியிற்காணும் பட்டியல் மிகவும் உதவியாக 
உள்ளது . 


B 


P 


( AB ) 


( AP ) 


( 
A 
) 


( A ) 


50 


25 


75 


( AB ) 


( Ap) | ( 0 ) 


40 


20 


60 


( B ) 


( 6 ) 


N 


90 


45 


135 


அறிந்த நிகழ்வெண்களை அதற்குச் சரியான அறைகளில் 
அமைத்து நமக்குத் தேவையான நிகழ்வெண்களைப் பெறுகிறோம் .. 


காட்டு : 

மூன்று பண்புகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முழுமைத் 
தொகுதிக்கான உயர்படி நிகழ்வெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
இதற்கான இரண்டாம்படி மற்றும் முதற்படி நிகழ்வெண்களைக் 
கணக்கிடுவோம் . 


( ABC ) 

75 (ABC ) = 98 
( ABY ) = 310 

(ABY ) 702 
( ABC ) = 106 ( BC ) = 74 

( ABY ) = 489 ( 0.8Y ) 8415 
இரண்டாம்படி நிகழ்வெண்கள் : 

( AB ) ( ABC) + ( ABY ) 75 + 310 
( AC ) = ( ABC) + ( ABC ) 75 + 106 
( BC ) ( ABC ) + (OBC ) = 75 + 

98 
( AB ) ( ABC ) + ( ABY ) 106. + 489 


= 385 


181 
- 173 
= 595. 


பண்புகளின் இயைபு 


489 = 


702 = 


1012 


98 + 


- 


( Ay ) ( ABY ) + ( ABY ) = 310 + 

799 
( By ) ( ABY ) + ( JBY ) 

= 310 
( B ) ( d.BC ) + ( By ) 98 702 = -800 
(dc ) (JBC ) + (LBC ) 

74 

179 
( BC ) = ( ABC ) + ( J.BC ) = 106 + 

180 
| ( ..3 ) 

(QBC) + ( py ) 74 + 8415 = 8489 
( Jy ) = ( upy ) + ( JBY ) 702 + . 8415 9117 
( BY ) = ( ABY ) + ( J8Y ) 310 + 8415 = 8725 


- 


- 


385 + 


* 


-- 


முதற்படி நிகழ்வெண்கள் : 
( 1 ) (AB ) + ( AB) 

595 = 

980 
( B ) ( AB ) + ( B ) 

385 + 

800 

= 1185 
( C ) ( AC ) + ( ug ) = 181 + 

172 = 

353 
( a ) = ( 5 ) + ( 43 ) 800 + 8489 = 9289 
( B ) ( AB ) + ( p ) 595 + . 8489 9084 

( y ) = ( Ay ) -- ( dy ) = 799 + 9117 = 9916 
மொத்த உறுப்புகள் : 
( A ) + ( a ) 930 + 9289 

= 10269 
( B ) + ( B) = 1185 + 9084 = 10269 
( C ) + ( y ) = 353 + 9916 = 10269 

கொடுக்கப்பட்ட உயர்படி நிகழ்வெண்களிலிருந்து மற்றப் 
பண்புகளுக்கான நிகழ்வெண்களைக் கணக்கிடும் முறையைக் 
கண்டோம் . முழுமைத் தொகு தியின் நேரிடைப் பண்புகளுக்கான 
நிகழ்வெண்களிலிருந்து முழுமைத் தொகுதி பிரிக்கப்படும் மற்றப் 
பண்புகள் 
எபுகளுக் 

நிகழ்வெண்களைக் கணக்கிடும் முறையைப் 
பார்ப்போம் . 


7 


தக்கான 


முழுமைத் தொகுதியில் A- பண்பு பெற்றவர்களைக் கணக்கிட 

ஓர் இயக்கும் N கருவியாகப் ( > perator ) பயன்படுத்தி 
A • N = ( A ) எனக் குறிப்பிடுவது பழக்கம் . 

( 4 ) = A - N 
இதேபோல் , 

( 4 ) d . V 
( A ) + ( a ) = A • N + d Y 

( 1 + 1 ) . N 


- 


151 


உயிர்ப் புள்ளியியல் 


N = ( A + . ) N 
A + . = 1 

அ = 1 - A 
இக் குறியீட்டுச் சமன்பாட்டைப் ( Zymbolic equivalance of 
attribute ) பயன்படுத்தி எதிரிடைப் பண்புகளுக்கான நிகழ்வெண் 
களை நேரிடைப் பண்புகளின் நிகழ்வெண்களால் கணக்கிட 
முடிவதை உணரலாம் . 


( AB ) = AB • N 

= A - ( 1 - B ) --N 
= A- AB - N -- 
= A • N - AB • N 

- ( A ) - ( AB) 
( B ) aB • N 

( 1 - A ) ( 1 - B ) • N 
= 1 - A - B + AB • N. 
+ N -- A • N - BP N + AB • N 

= N - ( A ) - ( AB) + ( AB ) 
இதேபோல் 
( 2.BC ) = ABC N 

( 1 - A 1 - B ) • C • N 
1 - A- B + AB - C N 


= C - AC- BC + ABC - N 

( C ) - AC } - { BC ) + ( ABC ) 


- 


( 0. BY ) 


= 


d . BY N 
( 1 - A) ( 1- B ) ( 1 - C ) • N 
( 1 - A - B + AB ) ( 1 - C ) • N. 
1 - A- B + AB - C + AC + BC - ABC N 

- + - 
= x - A N - B • N - AB N - C - N + AC N 

+ BC : N - ABC N 
= N - ( A ) - ( B ) - ( C ) 4 (AB) + ( BC ) + ( OA) 

- ( ABC ) 


பண்புகளின் இயைபு 


153 


காட்டு : 


கொடுக்கப்பட்ட நேரிடை நிகழ்வெண்களின் உதவியால் 
முழுமைத் தொகுதிக்கான மற்றப் பண்புகளின் நிகழ்வெண்களைக் 
கணக்கிடு . 


( B ) 


= 100 


( A ) = 80 
( AB ) 70 


- 


N 


- 


250 


இரு பண்புகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ள இம் 
முழுமைத் தொகுதியில் கணக்கிடப்படவேண்டிய நிகழ்வெண் 
களுக்கான மற்றப் பண்புகள் - B. (QB ) ,AB , AB என்பனவாகும் . 


( 0 ) = N 

( 1 - A) • N 
V - A • N 
N - ( 4 ) 


250 - 80 


11 . 


( B ) = s - N 
= ( 1 - B ) N 

N- B • N 
= N- ( B ) 

250 -100 = 150 


( AD ) 


= B • N 

( 1 - A ) • B • N 
= B - AEN 
- ( B ) - ( B ) 
= 100-70 = 


{ AB ) 


* AB • N 

A ( 1 - B ) N 


= 


A - A B • N 
( 4 ) - ( AB ) 
60-70 


= 10 . 


154 


உயிர்ப் புள்ளியியல் 


I 


A.B ) 

AB • N 
( 1 - A ) ( 1 - B ) N 
1 - A - B + AB N 
N - A - N - B • N + AB - N 
N - ( A ) - ( B ) + ( AB ) 

250-80 -100 + 70 = 140 
காட்டு : 

மூன்று பண்புகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட நேரிடைப் 
பண்புகளின் நிகழ்வெண் உதவியால் முழுமைத் தொகுதிக்கான 
மற்றப் பண்புகளின் நிகழ்வெண்களைக் கணக்கிடுவோம் . 


- 


- 


12000 

( AB ) 

= 453 
( A ) 977 

( AC ) 
( B ) 1185 

(BC ) 
( C) 596 

( ABC ) = 127 
நம்மால் கணக்கிடப்படவேண்டிய நிகழ்வெண்களுக்கான 
பண்புகள் 
2 . B , Y , AB , a.B , 

AY 
JC , dy , By , BC , BY , ABY 
ABC , BC , ABY , BY , 

ABY , J.BC, BY 
(u) N- ( A ) = 12000 

11023 
( B ) N- (B ) 12000 1185 = 10815 
( C ) 

N- ( C ) 12000 - 596 = 11404 


977 = 


-- 


( ABY ) 
( ABC ) 
( BC ) 
( ABY ) 


- 


( AB ) - ( ABC ) 

= 453 

127 326 
( 10 ) - ( ABC ) 284 127 = 157 
( BC ) - ( ABC ) 

250 

127 = 123 
( AB ) - ( 43C ) ( 4 ) - ( AB ) - ( 4BC ) 
977 453 157 = 367 

( B ) - ( BC ) - ( B ) ( AB ) - ( A.BC ) 
= 1185-453 -- 123 = 609 

( BC ) - ( ABC ) = ( C ) - { BC ) - ( ABC ) 
596-250 - 157 

= 189 


( By ) 


* 


( BC ) 


பண்புகளின் இயைபு 


155 . 


= 


- 


( AB) ( ABC ) + ( ABY ) 157 + 367 

= 521 
( B ) ( OBC) + (ABY ) = 123 + 609 

= 732 
( Ay ) ( ABY ) + ( ABY ) = 326 + 367 = 693 
( d ( ) = (JBC ) + ( BC ) = 123 + 189 312 
( By ) = ( ABY ) + ( JBY ) = 326 + 609 = 935 
( BC ) ( ABC) + (ABC ) = 157 + 189 935 
(JBY ) ( B ) - ( B ) = ( B) - ( AB ) -- (03C ) 

10815 -- 524 - 189 10102 
( B) ( B ) + ( J.By ) 189 + 10102 10291 
(ay ) (QBy ) + (JBY ) 609 + 10102 

= 10711 
( BY ) ( ABY ) + ( JBy ) = 367 + 10102 = 10469 


= 


- 


- 


- 


கணக்கியல் எதிர்பார்ப்பு ( Mathematical expectation ) 

ஒரு நிகழ்ச்சி அல்லது பண்பிற்கான கணக்கியல் எதிர்பார்ப்பு 
அப் பண்பு அல்லது நிகழ்ச்சி 

நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்திறனை 
( probabiliy ) மொத்த உறுப்புகளால் பெருக்கிவரும் மதிப்பிற்குச் 
சமமாகும் . பத்து நாணயங்களைச் சுண்டும்போது கணக்கியலாக 
எதிர்பார்க்கும் தலைகள் } x 10 = 5 என அமையும் . ஒரு நாண 
யத்தைச் சுண்டும்போது கிடைக்கும் தலைவிழுவதற்கான நிகழ் 
திறனைச் சுண்டிய மொத்த நாணயங்களால் பெருக்கிக் கணக்கியல் 
எதிர்பார்ப்புக் குறிக்கப்பட்டது . பத்து நாணயங்களைச் சுண்டும் 

நமக்குக் கிடைக்கவேண்டிய தலைகளின் எண்ணிக்கை 
யையே இது குறிக்கிறது . சோதனை முடிவுகள் இதனை ஒத்தும் 
மாறுபட்டும் இருக்கலாம் . சோதனை முடிவுகளைக் கணக்கியல் 
எதிர்பார்ப்புடன் ஒப்பிட்டுப் புள்ளியியலில் பெரும்பால 
முடிவுகள் செய்யப்படுகின்றன . 


போது 


லான 


இயைபற்ற தன்மைக்கான நியதி ( Cirterion for independence or 

attributes ) 

சோதனை முடிவுகளும் , கணக்கியலாக எதிர்பார்க்கும் முடிவு" 
களும் சமமாக இருப்பின் , இரு பண்புகளும் இயைபற்றன என்ற 
முடிவைச் சொல்லுகிறோம் . 


60 


காட்டு : 

( A ) 
( AB ) 


( B ) 


- 


100 


N 


156 


உயிர்ப் புள்ளியியல் 


A , B ஆகிய பண்புகளின் இயைபைச் சோதிப்போம் . 

( AB ) - யின் சோதனை முடிவு = 54 
A , B ஆகிய இரு பண்புகளும் சேர்ந்து அமையப்பெற்ற உறுப்புகள் 
54 என்பதை இது குறிக்கிறது . 


A- பண்பு நிகழ்வதற்கான நிகழ்திறன் 


N 


B- பண்பு நிகழ்வதற்கான நிகழ்திறன் 


( B ) 
N 


AA , B ஆகிய இரு பண்புசளும் சேர்ந்து 

நிகழ்வதற்கான நிகழ்திறன் 


N 


N 


A , B இரு பண்புகளும் சேர்ந்து நிகழ்வதற்கான } = P ( A ) . P ( B ). N 
[( 4, 2 இரு பண்புகளும் சேர்ந்து நிகழ்வதற்கான நிகழ்திறன் ) 
x ( மொத்த உறுப்புகள் ) 

ஸ் )] 
(B) X N = ( 4 )(8) 


( A ) 


X 


N 


60 X 90 

100 


சோதனை முடிவுசளும் , கணக்கியல் எதிர்பார்ப்பும் சமமாக 
இருப்பதால் A , B ஆகிய இரு பண்புகளும் இயைபற்றன என்ற 
முடிவைச் சொல்கிறோம் . 


இயைபு ( Association ) என்ற சொல்லுக்கு நடைமுறையில் 
கொடுக்கப்படும் பொருளினின்றும் சற்று மாறுபட்ட பொருளில் 
புள்ளியியல் பிரிவில் உபயோகப்படுத்தப்படுவதை உணரவேண்டிய 
தவசியமாகும் . முழுமைத் தொகுதியில் இரு பண்புகள் சேர்ந் 
தமைந்த உறுப்புகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் அவை இயை 
புடையன என்ற முடிவைச் சொல்வது நடைமுறைப் பழக்க 
மாகும் . இயைபற்ற நிலையில் அவ் விருபண்புகளும் அமையப் 
பெறும் உறுப்புகளின் எண்ணிக்கையைக் காட்டிலும் அதிகமான 
உறுப்புகளிடத்து இரு பண்புகளும் அமையப்பெற்ற விடத்தே 
இரு பண்புகளும் இயைபுடையன என்ற முடிவைக் கூறுவது 
பு ள்ளியியலில் இயைபு ( association ) என்ற சொல்லுக்குக் 
கொடுக்கப்படும் பொருளாகும் . 


பண்புகளின் இயைபு 


157 


சோதனை முடிவுகள் , கணக்கியலாக எதிர்பார்க்கும் முடிவு 
களைக் காட்டிலும் அதிகமாக இருப்பின் , இரு பண்புகளுக்கும் 
நேரிடை இயைபு ( possitive association ) உண்டு எனச் சொல் 
கிறோம் . 

( AI ( B ) 
( A B ) > 

என்ற நிலையில் A என்ற பண்பும் , B என்ற 

N 
பண்பும் நேரிடை இயைபுடையன என்ற முடிவைச் சொல் 
கிறோம் . 
காட்டு : 

a . p ஆகிய இரு பண்புகளுக்கான இயைபின் தன்மையைப் 
பார்ப்போம் . 


கொடுக்கப்பட்டது : 

( 0 ) 

= 150 
| B ) 210 


( 0p ) 

70 
N 

= 500 


a . 6 ஆகிய இரு பண்புகளும் சேர்ந்து } = ( a B ) = 70 


N 


2 , p ஆகிய இரு பண்புகளும் 
சேர்ந்து நிகழ்வதற்கான கனக் 

(a ) • ( B ) 150X 210 

= 63 ) 
கியல் எதிர் பார்ப்பு 

500 
சோதனை முடிவு [ (0B ) = 70 ) கணக்கியலாக எதிர்பார்க்கும் 
மூடிவைவிட அதிகமாக இருப்பதால் . , P என்ற இரு பண்பு 
களும் நேரிடை இயைபுடையன ( passitively associated ) எனச் 
சொல்கிறோம் . 


சோதனை முடிவுகள் கணக்கியலாக எதிர்பார்க்கும் முடிவு 
களைக் காட்டிலும் குறைவாக இருப்பின் , இரு பண்புகளுக்குமான 
இயைபு எதிரிடை இயைபு ( n alive assosiation ) எனக் கொள் 

( A ) ( B ) 
கிறோம் . அதாவது ( AB ) < என்ற நிலையில் A , B என்ற 
இரு பண்புகளும் எதிரிடை இயைபுடையன எனச் சொல்கிறோம் . 
எதிரிடை இயைபை இயைபற்ற தன்மை ( dissociation ) எனவும் 
சொல்லலாம் . 


N 


காட்டு : 

-A , B ஆகிய பண்புகளின் இயைபின் தன்மையைக் கணக்கிடு 
வோம் . 
( A ) ! = 240 . 

( B ) = 300 


158 


உயிர்ப் புள்ளியியல் 


சோதனை முடிவுகள் : 


80 


N = 


= 800 


4.ஆகிய இரு பண்புகளும் சேர்ந்து ) 


- 


- 


நிகழ்ந்த 
A , 9 ஆகிய இரு பண்புகளும் 

( A ) | 240X300 
சேர்ந்து நிகழ்வதற்கான கணக் 

90 
கியல் எதிர்பார்ப்பு 

N 

800 
சோதனை முடிவு , கணக்கியலாக எதிர்பார்க்கும் முடிவைக் 
காட்டிலும் குறைவாக இருப்பதால் A , P ஆகிய இரு பண்புகளும் 
எதிரிடை இயைபுடையன என்றோ அல்லது இயைபற்றன என்றோ 
சொல்கிறோம் . 

( A ) ( B ) 
இரு பண்புகளுக்கான இயைபின் தன்மையை { AB ) = 

N 
என்ற கட்டளை விதிப்படி குறிப்பிடுவது கணக்கியல் முறைப்படி 
சரியாக அமைந்தாலும் , நடைமுறையில் வேறு சில யுக்திகளும் 
உபயோகப்படுத்தப்படுகின்றன . A உடன் அமைந்த B , 
A உடன் அமைந்த PC { B- அல்லாதது ) ஆகியவற்றின் விகிதசமம் 
அல்லது சதவிகிதங்களைக் கணக்கிட்டு , A , B-க்கான இயைபின் 
தன்மையைக் கூறுவதும் உண்டு . 


- காட்டு : 


அடியிற்காணும் சோதனை முடிவிலிருந்து தடுப்பூசி போடு 
வதற்கும் காலரா ( cholera ) வராமலிருப்பதற்கும் உள்ள இயை 
பின் தன்மையைப் பார்ப்போம் . 


வியாதியால் 

பாதிக்கப் 
படாதவர்கள் 


வியாதியால் 
பாதிக்கப் மொத்தம் 
பட்டவர்கள் 


தடுப்பூசி 
போட்டவர்கள் 


276 


3 


279 


தடுப்பூசி 
போடாதவர்கள் 


473 


66 


539 


ாத்தம் 


749 


69 


818 


- 


276 
279 


X 100 = 989 


பண்புகளின் இயைபு 
தடுப்பூசி போட்டவர்களில் 

வியாதியால் பாதிக்கப்படாத 

வர்களின் சதவீதம் 
தடுப்பூசி போடாதவர்களில் 

வியாதியால் பாதிக்கப்படாத 
வர்களின் சதவீதம் 


} 

} 
- } 


473 
5.39 


- 


X 100 


3 


தடுப்பூசி போட்டவர்களில் 

வியாதியால் பாதிக்கப்பட்ட 
வர்கள் 


X100 = 1.1 % 


279 


66 
539 


தடுப்பூசி போடாதவர்களில் 

வியாதியால் பாதிக்கப்படாத 
வர்கள் 


- 


X 100 


12.2 % 


இரண்டு முறையான ஒப்பீடும் , தடுப்பூசி போடுவதும் வியாதி 
யால் பாதிக்கப்படாமையும் நேரிடை இயைபுடையன \ p . Ssitively 
associatied ) என்பதை உறுதிப்படுத்துகிறது . 


இயைபு கெழு ( Co - efficient of Association ) 

இயைபற்ற தன்மைக்கான நியதியின் உதவியால் இரு பண்பு 
கள் இயைபற்றனவா , எதிரிடை அல்லது நேரிடை இயை 
புடையனவா என்பதற்கான முடிவைச் சொல்ல முடியும் என் 
பதை அறிந்தோம் . இக் கட்டளைப்படி இரு பண்புகள் எத்தகைய 
யைபைப் பெற்றுள்ளன என்பதைச் சொல்ல முடியுமேயன்றி 
றிப்பிட்ட பண்புகள் எந்த அளவினதான இயைபைப் பெற் 
றுள்ளன என்பதைக் கூற முடியாத நிலையில் உள்ளோம் . இயை 
பின் தன்மையை அளவிட்டுக் கூறுவதற்கும் , இரு மாதிரிகளில் 
அமைந்த பண்புகளுக்கான இயைபின் தன்மையை ஒப்பிட்டுப் 
பார்க்கவும் இயைபு கெழுக்களைக் கணக்கிட வேண்டிய அவசியம் 
ஏற்படுகிறது . யூல் ( Yule ) என்பவரின் இயைபுகெழு இரு பண்பு 
களுக்கான இயைபின் அளவைக் கணக்கிட உதவுகிறது . 


{ AB ) ( AB ) - AB) ( B ) 
இயைபு கெழு . 

( AB ) ( AP ) + { AS ) ( ap ) . 
ஆலின் இயைபு கெழு எளிதாகக் கணக்கிட முடிவதாயும் 
புரிந்து கொள்வதற்கு இலகுவாயும் அமைந்துள்ளது . இரு பண்பு 
களும் இயைபற்ற நிலையில் உள்ளவிடத்து யூலின் இயைபு கெழு 
பூச்சிய மதிப்பைக் கொடுக்கும் .. இரு பண்புகளும் முழுக்க 
நேரிடை இயைபைப் பெற்ற நிலையில் +1 என்ற மதிப்பையும், 
முழுக்க எதிரிடை இயைபைப் பெற்ற நிலையில் - 1 என்ற மதிப் 
பையும் கொடுக்கும் . 


180 


உயிர்ப் புள்ளியியல் 


Q = 0 என வருவதற்கு 
( AB ) - ( B ) ( AB ) = 0 என்றமைய வேண்டும் . 

Q 1 என வருவதற்கு 
( AB ) 4.3 ) = 0 என்றமைய வேண்டும் . 
அதாவது ( AB ) = 0 அல்லது B ) = 0 என்றிருக்க வேண்டும் . 

Q = +1 என வருவதற்கு 
( AP ) 13 ) = 0 என்றமைய வேண்டும் . 
அதாவது ( Ap } = 0 அல்லது B1 = 0 என்றமைய வேண்டும் . 

( A ) ( AB ) + ( AS ) என்பது 
( A ) 

(AB ) என்றாகிறது . 
A - பண்புடையவர்கள் அனைவரும் B - பண்பையும் பெற்ற 
வர்கள் என்பதை இது காட்டுகிறது . 

1 - லிருந்து + 1 வரை அமையப்பெறும் இவ் இயைபு 
கெழுவின் மதிப்பிற்குத் தக்கவாறு 

பண்புகளுக்கான 
இயைபின் தன்மை விளக்கப்படும் . இரு பண்புகளுக்கான இயைபு 

(A ) X ( B) 
மிகக் குறைந்த நிலையில் அதாவது ( AB ) 

N 
-லிருந்து குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தைப் பெறாமலிருக்கும் 
போது , இரு பண்புகளுக்கான இயைபு ஒரு நிலையான மதிப்பைப் 
பெற்றதாகச் சொல்ல முடியாது . நம்மால் குறிப்பிட முடியாத 
காரணங்களினாலோ அல்லது மாதிரி எடுத்தலின் ஏற்ற இறக்கங் 
களினாலோ சிறு வித்தியாசம் ஏற்படலாம் என்பதையே இது 
காட்டுகிறது . திரும்பத் திரும்ப எடுக்கப்படும் மாதிரிகளின் 
உதவியினாலேயே இத்தகைய நிலை பில் ஒரு முடிவான கருத்தைச் 
சொல்ல முடியும் . 
காட்டு : 


என்பது 


குணமான 
வர்கள் 


குணமாகாத 

வர்கள் 


மொத்தம் 


நோய் நீக்க மருந்தை 
உபயோகித்தவர்கள் 


35 


50 


85 


நோய் நீக்க மருந்தை 
உபயோகிக்காத 

வர்கள் 


55 


260 


815 


மொத்தம் 


90 


319 


* 400 . 


பண்புகளின் இயைபு 


161 


- 


- 


பண்புக் குறியீடுகளில் குறிப்பிடும்போது , 

நோய் நீக்க மருந்தை உபயோகித்தவர்கள் 
நோய் நீக்க மருந்தை உபயோகிக்காதவர்கள் 
வியாதியிலிருந்து குணமானவர்கள் 

B 
வியாதியிலிருந்து குணமாகாதவர்கள் 

B 
என அமையும் , 

இதனையே 2X2 இணைப்பட்டியலாக (2X2 contingency table ) 
அமைக்கும் போது 


= 


B 


B 


( AB ) 


( AB ) 


( A ) 


A 


35 


50 


85 


(QB ) 


( Qp ) 


(Q ) 


55 


260 


315 


( B ) 


( B ) 


( N ) 


90 


310 


400 


என அமையும் . 


Q. 


- 


( AB ) ( P ) - ( AP ( AB ) 

( AB ) ( OP ) + ( AP ) ( Q.B ) 
( 35 X 260 ) - ( 55 X 50 ) 
( 35 X 260 ) + ( 55 X 50 ) 


= 


6350 
11850 


+ 0.58 


மருந்தைப் பயன்படுத்துவதும் , நோயினின்று விடுபடுவதும் 
நேரிடை இயைபுடையன ( positively associated ) என்ற முடிவை 
இது உறுதிப்படுத்துகிறது. 


| 


காட்டு : 

தந்தைமார்களின் கண் நிறத்திற்கும் , அவர் தம் பிள்ளைகளின் 
கண் நிறத்திற்கும் உள்ள இயைபின் தன்மையை அடுத்த பக்கத் 
திற் காணும் முடிவுகளிலிருந்து கணக்கிடுவோம் . 

11 


162 


உயிர்ப் புள்ளியியல் 


பிள்ளைகளின் கண் நிறம் 


வெளிச்ச 
மற்றன 
B 


வெளிச்ச 
முடையன 

B 


( AB ) 


( AB ) 


( A ) 


230 


150 


380 


வெளிச்சமற்றன A 
தந்தை 
மார் 
களின் 
கண் 
நிறம் 

வெளிச்ச 
முடையன . 


( QB ) 


(QB ) 


( 
d 
) 


150 


470 


620 


( B ) 


( B ) 


N 


380 


620 . 


1000 


= 


AE ) ! QB ) - (Api (QB ) 
Q 

( AB ) ( B F ( AB ( QB ) 
( 230 ) 1470 .- ( 150 ) ( 150 ) 
( 230) (470 , + 150 ) ( 150 ) 

+ 0.655 
தந்தைமார்களின் கண் நிறமும் , அவர்தம் பிள்ளைகளின் கண் 
நிறமும் நேரிடை இயைபுடையன என்ற முடிவைச் சொல்கிறோம் . 
பகுதி இயைபு ( Partial Association ) 

இரு பண்புகளுக்கான இயைபினைக் கணக்கிடும் முறையைக் 
கண்டோம் . மூன்று பண்புகளில் ஏதேனும் ஒரு பண்பு உடையவர் 
களிடையே மற்ற இரு பண்புகளுக்கு உள்ள நேரிடை அல்லது 
எதிரிடை இயைபு , பகுதி இயைபு ( Partial association ) எனப்படும் . 
தடுப்பூசி போடுவதற்கும் அம்மையால் பாதிக்கப்படாமலிருப்ப 
தற்கும் நேரிடை இயைபுடையதாகக் கணக்கிட்டோம் . படித்த 
வர்களாலும் , நல்ல நிலையில் ( well - to - do ) உள்ளவர்களாலுமே 
தடுப்பூசி சந்தேகத்திற்கிடமின்றி ஏற்கப்படுவதை உணரும்போது , 
தடுப்பூசி போடுவதற்கும் அம்மை வராமலிருப்பதற்கும் உள்ள 
இயைபு நம் நாட்டைப் பொறுத்தவரை வேறொரு பண்பால் 


பண்புகளின் இயைபு 


163 


இயைபுடைய நிலையை அடைவதை உணர முடிகிறது . A , B 
ஆகியவற்றின் இயைபு முழுமைத் தொகுதிக்கான கருத்தாக 
அமையாமல் C எனும் பண்பு அமையப்பெற்ற துணை முழுமைத் 
தொகுதிக்கு ( sub - population ) பொருந்துவதைப் பகுதி இயை 
புடையவை எனச் சொல்கிறோம் . A , B, C என்ற மூன்று பண்பு 
களில் C என்ற பண்பை அடிப்படையாகக் கொண்டு , A , B- க் 
குள்ள இயைபற்ற தன்மையை 

( AC ) ( BC ) 
( ABC ) 

( C ) 
என்ற நியதியைக் கொண்டு குறிப்பிடுகிறோம் . 


. 


( AC ) (BC ) 

( AC ) ( BC ) 
( ABC ) > 

( ABC ) < 
( C ) 

( C ) 
என்ற நியதிகள் , C என்ற பண்பின் அடிப்படையில் B , C- க்குள்ள 
நேரிடை , எதிரிடை இயைபைக் குறிக்கும் நியதிகளாகும் . 


பகுதி இயைபுடைய நிலை , ஒருதலை இயைபு , ஒருசிறை 
இயைபு எனவும் சொல்லப்படும் . பகுதி இயைபுடைய நிலை 
மிகத் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் . துணை முழுமைத் 
தொகுதிக்குக் கூறப்படும் கருத்துகள் , முழுமைத் தொகுதிக்கும் 
பொருந்தாதாகையால் , இந் நிலை தெளிவுபடுத்தப்பட்டாலன்றி 
இயைபு , கெழுவின் விளக்கம் - நிலையற்ற தன்மையை அடைந்து 
விடும் . C என்ற பண்பின் அடிப்படையில் இயைபுடைய இரு 
பண்புகள் , D அல்லது ‘ E என்ற பண்புகளின் அடிப்படையிலும் 
இயைபுடை நிலையில் இருக்கவேண்டிய அவசியமில்லாமையையே 
இது உணர்த்துகிறது . 


பகுதி இயைபிற்கான நியதிகள் ஒரு பண்பின் அடிப்படையில் 
மற்ற இரு பண்புகளுக்கான இயைபின் தன்மையை மட்டும் 
தெளிவுபடுத்தும் . இயைபு கெழுவைப் போலவே பகுதி 
இயைபு கெழுவையும் ( co - efficient of partial association ) கணக் 
கிட்டு ஒரு பண்பின் அடிப்படையில் இரு பண்புகளின் இயைபிற் 
கான நெருக்கத்தைக் கணக்கிட முடியும் . 


= 


- 


( ABC ) ( ABC ) - { ABC ) ( QBC ) 
பகுதி இயைபு கெழு QAB • C 

( ABC ) (ABC ) + ( APC) ( Q BC ) 
காட்டு : 

கொடுக்கப்பட்ட முடிவிலிருந்து A , B ஆகிய பண்புகளுக் 
கான இயைபையும் , பகுதி இயைபையும் கணக்கிடுவோம் . 


164 


உயிர்ப் புள்ளியியல் 


= 348 


( A ) 
( B ) 
( C ) 


= 455 


( AB ) 33 ச 
( BC ) 353 (ABC) 300 
( AC ) 310 

N 
( AB ) (ap ) - ( AP ) ( AB ) 
. 

( AB } { up ; + { AB } { QB ) 


- 


465 


= 600 


இயைபு கெழு 


- 


கொடுக்கப்பட்ட நிகழ்வெண்களிலிருந்து (AP) , ( AB ) , (MB ) 
ஆகியவற்றிற்கான நிகழ்வெண்களைக் கணக்கிட்டு இயைபு கெழு 
கணக்கிடவேண்டி உள்ளது . 


- 


( apj = N- { A ) - { B } + ( AB ) 

= 600 -- 348 - 455 + 330 = 127 
( AB ) ( A ) - AB ) = 348-330 = 18 
( B ) ( B ) - { AB ) = 455-330 = 125 

( 330 ) ( 127 ) - { 18) ( 125 ) 
a 

0.950. 
( 330) ( 127 ) + ( 18 ) ( 125 ) 
பகுதி இயைபு செழு Q ! B C = 

( ABC ) ( APC ) - ( AFC ) ( QBC ) 
( ABC , 2BC ; + ( ABC ) 

( 2BC ) 
(( Q.PC ) = ( 1 - A ) { 1- B ) : C • N 

( C ) - { AC ) - (BC ) + ( ABC ) 

= 465-310- 353 + 300 = 102 
(APC ) A ( 1 - B ) • C 

( AC ) - { ABC ) 


- 


- 


= 310-300 = 10 


( OBC ) 


( 1- A } B • C - N 
( BC ) - ( ABC ) 


= 353 - 300 


= 53 


QABC 


( 300 ) ( 102 ) - ( 10 ) ( 53 ) 
( 300 ) ( 102 ) + ( 10 ) ( 53 ) 


= 0-966 


Guru muy ( illusory Association ) 

உண்மையான இயைபிலா நிலையைப் போலி இயைபுடை 
யவை எனச் சொல்கிறோம் , C என்ற பண்பினால் ஏற்படும் A , B 


பண்புகளின் இயைபு 


165 


பண்புகளுக்கான இயைபு சில இடங்களில் போலி இயைபாய் 
முடிகிறது . படிப்பும் [ A ] , வேலையின் தன்மையும் [ B ] , நல்ல 
வாழ்க்கைத் தரத்துடன் [ C ] தொடர்புடைய தன்மையைக் 
கொடுத்தாலும் , முழுமைத் தொகுதியில் இது ஓர் இயைபற்ற 
நிலையைத்தான் கொடுக்கிறது . A , B ஆகிய பண்புகள் சரியாக 
வரையறுக்கப்படாதவிடத்தும் , பண்புகளைப் பகுப்பதில் சோதனை 
யாளர்தம் தாராள மனப்பான்மையும் போலி இயைபை 
( Illusory association ) உண்டாக்கலாம் . இரு பண்புகளுக்கான 
இயைபின் நிலைமையைத் தெளிவுபடுத்தி ஒரு நிலையான உருவைக் 
கொடுக்க , போலி இயைபேற்படும் வழிகளைத் தவிர்த்துப் பண்பு 
கள் பிரித்தமைக்கப்படுவது இன்றியமையாததாகும் . 


இசைவுடைமை ( Consistency ) 

ஒரு முழுமைத் தொகுதியின் அளவுகள் யாவும் ஒன்றுக் 
கொன்று முரண்படாமலிருப்பது அவசியமாகும் . ஒன்றுக்கொன்று 
முரண்படாத நிலை இசைவுடைமை ( consistent ) எனச் சொல்லப் 
படுகிறது . பண்புகளின் இயைபிற்கான நெருக்கத்தைக் கணக்கிடு 
முன் , அவை முரண்படாதுள்ளனவா என்பதைச் சோதனை 
செய்வது அவசியமாகும் . எந்தவொரு பண்பிற்குமான நிகழ்வெண் 
எதிரெண்ணாக ( negative frequency ) அமையாததை அறிவோம் . 
யாருமே ஒரு பண்பைப் பெறாதவர்களாக இருக்கலாம் . ஆனால் , 
அந்தப் பண்பிற்கான நிகழ்வெண் எதிரெண்ணாக அமைய முடி 
யாது . 

இப் பண்பை நியதியாகக்கொண்டு கொடுக்கப்பட்ட 
முடிவுகளுக்கான இசைவுத் தன்மை முடிவு செய்யப்படுகிறது . 
+ எந்த 

உயர்படி நிகழ்வெண்ணும் ( Ultimate frequency) 
எதிரெண்ணாக அமைய முடியாது என்ற நியதியே நமது 
சோதனையின் தன்மையாகும் . கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கான 
உயர்படி நிகழ்வெண்களைக் கணக்கிட்டு , எல்லா உயர்படி நிகழ் 
வெண்களும் நேரெண்ணாக அமைந்தால் , 

அமைந்தால் , அளவுகள் இசை 
வுடையன ( consistent ) என்றும் , ஏதாவதோர் உயர்படி நிகழ் 
வெண் எதிரெண்ணாக அமைந்தாலும் அளவுகள் இசைவற்று 
உள்ளன (inconsistent ) என்றும் முடிவு செய்கிறோம் . 


காட்டு : 

அடியிற்காணும் அளவுகளுக்கான இசைவுத் தன்மையைப் 
பார்ப்போம் . 


N = 1000 
( AB ) = 200 


( AP ) = 350 
( AB ) = 500 


166 


உயிர்ப் புள்ளியியல் 


கொடுக்கப்பட்ட முடிவுகளில் தவறு வெளிப்படையாகத் 
தெரியாவிட்டாலும் , 
(AP ) N- ( AB ) - ( AB ) + (QB ) 

1000 200 - 350 + 500 = - 50 
என அமைந்து , அளவுகளின் இசைவற்ற தன்மையைக் காட்டு 
கிறது . 


= 


= 


காட்டு : 
( AB ) = 414 

( AP ) = 238 
( QB ) = 260 

( A ) 

= 400 
( AB ) = { A ) - ( AB ) = 400-414 14 
அளவுகளின் இசைவற்ற தன்மையைக் காட்டுகிறது . 
காட்டு : 
N = 2000 

( AB ) = 676 
( A ) = 1754 

( AC ) = 286 
( B ) = 2172 

( BC ) = 220 
572 ( ABC ) 114 


= 


( QRY ) = N - ( A ) - ( B ) - ( C ) + ( AB ) + ( AC ) + ( BC ) - ( ABC ) 

= 2000-1754-2172-572 + 676 + 286 + 220-114 


1430 


இசைவற்றுள்ளன . 


இணைப்பட்டியல் ( Contingency table ) 

முழுமைத் தொகுதியை A, B என்ற இரு பண்புகளின் அடிப் 
படையில் பிரிக்கும்போது 2 x 2 இணைப்பட்டியலை அமைத்து , 
பண்புகளின் பகுப்பிற்கான நிகழ்வெண்களையும் , இயைபுகெழு 
வினையும் கணக்கிடும் முறையைக் கண்டோம் . A என்ற பண்பு 
A1 , A , ......... Am எனவும் , B என்ற பண்பு B ,, B .......... Ba எனவும் 
பகுக்கப்படும்போது கிடைக்கும் m X 11 இணைப்பட்டியலுக்கான 
இயைபு கெழுவினைக் கணக்கிடும் முறையைப் பார்ப்போம் . A 
என்ற பண்பினை A. , A, ........ Am என்ற m படுகை நிலை (cow ) 
வரிசைகளாகவும் , B என்ற பண்பினை B ,; B , ...... B. என்ற நிமிர் 
நிலை ( colnan ) வரிசைகளாகவும் அமைக்கும்போது கிடைக்கும் 
பட்டியலே m X1 இணைப்பட்டியலாகும் ( m X 11 contingency 
table ) . 


167 


பண்புகளின் இயைபு 

m X 1 இணைப்பட்டியல் 


B 


B. 


B , 


B. 


B. 


A 


A. ( A , B , ) ( A , B ,) 


{ A , Bs ) 
A 


A , B . | ( A , ) 


A , ( A , B , ) { A , B , ) 


B ) 


( A , B ) 


A , Bn | ( A ) 


A ( 


A. ( A , B , ) | ( A , B , ) 


( A , B . ) 


ABn 


( A ) 


Am (Amb )( AmB ,) 


A.s)(AnB ) 


( AmBs) 


AmB . | ( Am ) 


( B , ) | ( B. ) 


( B. 


( B. ) 


N 


A , BS என்ற பண்பிற்கான நிகழ்வெண் A பண்பிற்கான ‘ r 
படுகை நிலை வரிசை , B பண்பிற்கான S நிமிர்நிலை வரிசை ஆகிய 
வற்றின் பொது அறையில் (common cell ) குறிக்கப்படும் . குறிப் 
பிட்ட பண்பிற்கான நிகழ்வெண் அப் பண்பு அமைந்த நிமிர் 
அல்லது படுகைநிலை வரிசைகளின் மொத்தத்திற்குச் சமமாகும் . 
இவை யாவும் முதற்படி நிகழ்வெண்களாக ( first order frequency ) 
அமைவதை உணரலாம் . 


இணைப்புக் கெழு ( Co - efficient of Contingency ) . 

இணைப்பட்டியலுக்கான இயைபின் அளவையே இணைப்புக் 
கெழு எனப்படும் . இரு பண்புகளுக்கான சோதனை முடிவுகளும் 
கணக்கியலாக எதிர்பார்க்கும் முடிவுகளுக்குச் சமமாயின் , அவை 
இயைபற்றன என்ற முடிவையும் , அவற்றுக்குள்ள வித்தியா 
கத்தின் தன்மைக்கேற்ப இயைபின் தன்மை குறிப்பிடப்பட்டதை 
யும் அறிவோம் . இரு பண்புகளுக்கான கணக்கியல் எதிர்பார்ப்பு 
நிகழ்வெண் , பண்பு நிகழ்வதற்கான நிகழ்திறனை மொத்த உறுப்பு 


168 


உயிர்ப் புள்ளியியல் 


களின் எண்ணிக்கையால் பெருக்கி வரும் தொகைக்குச் சமம் 
என்பதை அறிவோம் . இணைப்புப் பட்டியலில் உள்ள ஒவ்வோர் 
அறைக்கும் கணக்கியல் எதிர்பார்ப்பு நிகழ்வெண் கணக்கிடப் 
பட்டு இணைப்புக் கெழு கணிக்கப்படுகிறது . 

ஓர் அறைக்கான நிகழ்திறத்தை மொத்த உறுப்புகளால் 
பெருக்கினால் அவ் வறைக்கான கணக்கியல் எதிர்பார்ப்பு நிகழ் 
வெண் கிடைக்கும் . ( A Bs ) என்ற அறைக்கான கணக்கியல் 
எதிர்பார்ப்பு நிகழ்வெண் கணக்கிடும் முறையைப் பார்ப்போம் . 
நிகழ்திறனானது சாதக நிகழ்ச்சிகளை மொத்த நிகழ்ச்சிகளால் 
வகுத்துவரும் தொகைக்குச் சமமாகும் . A , BS என்பது A , என்ற 
பண்பும் Bs , என்ற பண்பும் சேர்ந்து நிகழ்வதைக் குறிக்கும் . 
இதற்கான எதிர்பார்ப்பு நிகழ்வெண் , இரு நிகழ்ச்சிகளும் ( பண்பு 
களும் ) சேர்ந்து நிகழ்வதற்கான நிகழ்திறன்களின் பெருக்குத் 
தொகையை மொத்த உறுப்புகளால் பெருக்குவதற்குச் சமமாகும் : 
A , B ; இரண்டும் சேர்ந்து நிகழ்வதற்கான நிகழ்திறன் 


P [ A , Bs ) = P ( A ) • P ( Bs ) 

( A ) | ( Bs ) 

N N 


= 


இந்த மதிப்பை மொத்த உறுப்புகளால் பெருக்கும்போது 
A , B , இரண்டும் சேர்ந்து நிகழ்வதற்கான கணக்கியல் எதிர் 
பார்ப்பு நிகழ்வெண் கிடைக்கிறது . இதனை ( A , B ; ); எனக் குறிப் 
பிடுவோம் . 
( A , B ,) . P ( A , Bs ) N 
( A ) ( B ) 

N 
N N 
( A ) ( B ) 

N 


. 


A, B , என்ற அறைக்கான எதிர்பார்ப்பு நிகழ்வெண் , A , B, 
அமையும் நிமிர்நிலை வரிசை மொத்தத்தையும் , 

மொத்தத்தையும் , படுகைநிலை 
வரிசை மொத்தத்தையும் பெருக்கிவரும் தொகையை மொத்த 
உறுப்புகளின் எண்ணிக்கையால் வகுப்பதற்குச் 

சமமாகும் . 
எனவே , இணைப்பட்டியலில் ஓர் அறைக்கான கணக்கியல் எதிர் 
பார்ப்பு நிகழ்வெண்ணைக் கணக்கிட , அவ்வறை அமைந்த நிமிர் . 
படுகை நிலை வரிசைகளின் மொத்தங்களைப் பெருக்கிவரும் 
மதிப்பை இணைப்பட்டியலின் மொத்த உறுப்புகளின் எண்ணிக் 
கையால் வகுக்க வேண்டும் . 


பண்புகளின் இயைபு 


169 


சோதனை முடிவுப்படி கிடைக்கும் மதிப்புகளை 0 , 0 , ......... 
0 , எனவும் , கணக்கியல் முடிவுகளை ey , e ,.......... எனவும் குறிப் 
பிடுவோம் . இணைப்பட்டியலில் உள்ள எல்லா அறைகளுக்குமான 
கணக்கியல் எதிர்பார்ப்பு நிகழ்வெண்களைக் கணக்கிட்டால் , 
அமையும் பட்டியலின் துணை மொத்தங்கள் ( row , column totals ) 
கொடுக்கப்பட்ட பட்டியலுக்கான மொத்தங்களுக்குச் சமமாக 
இருக்கும் . இக் கட்டளைப்படி 


n 


2 ( 0 ; - e; ) = 0 என அமையும் . 
i = 1 
ஓர் இணைப்பட்டியலுக்கான சோதனை முடிவுகளிலிருந்து 
கணக்கியலாக எதிர்பார்க்கும் முடிவுகளைக் கழித்துவரும் வித்தி 
யாசங்களின் கூட்டுத்தொகை பூச்சியத்திற்குச் சமமாகும் என் 
பதை இது சுட்டுகிறது . 
கை - வர்க்கம் ( Chi - square) எனும் அளவையை 

n 
X2 = 7 ( 0 ; - e ; ) 2 

என வரையறுக்கிறோம் . 
1 ei 
ஒவ்வோர் அறைக்குமான சோதனை முடிவிலிருந்து கணக்கிய 
லாக எதிர்பார்க்கும் முடிவுகளைக் கழித்துவரும் வித்தியாசங் 
களின் வர்க்கத்தை , கணக்கியலாக எதிர்பார்க்கும் நிகழ் 
வெண்ணால் வகுக்கக் 

கிடைக்கும் மதிப்புகளின் கூட்டுத் 
தொகைக்கு இது சமமாகும் . இதன் கூட்டுச் சராசரியே 
சராசரி வர்க்க இணைப்பு எனப்படும் . இவ் விணைப்பைக் குறிப் 
பிடவே கார்ல் பியர்சன் ( Karl Pearson ) ஓர் இணைப்புக் கெழுவை 
அமைத்துள்ளார் . இதனை 

X2 
11 
+ X | 

1 + 
எனக் கொள்கிறோம் . ( 6 என்பது , 

X2 

ஐக் குறிக்கும் . ) இதுவே 

N 
இணைப்புக் கெழு ( co - efficient of contingency ) எனப்படும் . 

பொதுவாக இதன் மதிப்பிற்கு எந்தக் குறியும் ( + , - ) 
கொடுக்கப்படுவதில்லை . இதன் மதிப்பு இரு பண்புகளின் இயை 
புடைய அல்லது இயைபற்ற தன்மையை நமக்குத் தெளிவுபடுத்து 
வதைக் குறிக்கும் . இதன் மதிப்பு , 2 - ன் மதிப்பு அதிகப்பட 
அதிகப்பட ஒன்று என்ற நிலையை அடைந்தாலும் , இதன் அதிகப் 
படியான மதிப்பு , பண்புகள் பிரிக்கப்படும் அளவுகளுக்குத் தக்க 
--வாறு அமையும் . அதாவது இதன் மதிப்பு 1 , 11 ( aumber of rows 
and columns ) ஆகியவற்றின் மதிப்பைச் சார்ந்தமையும் . 


C = 


VVA 


170 


உயிர்ப் புள்ளியியல் 


காட்டு : 

சகோதரர் , சகோதரிக்களுக்கான குணங்களின் பகுப்பிற்கான 
இயைபைக் கணக்கிடுவோம் . 
சகோதரிகளின் 


குணம் 


முன் 
கோபி 


இயற் 
பண்பு 


சிடுசிடுப்பு 


சகோதரர் 
களின் குணம் 


2001 


முன் கோபி 


850 
0 . 


571 
0 , 


580 
0 , 


1666 


இயற்பண்பு 


618 
04 


593 
0 . 


455 
08 


சிடுசிடுப்பு 


456 


1453 , 


540 
07 


Os 


457 
0 , 


2008 


1620 


1492 


5120 


இணைப்பட்டியலில் உள்ள ஒவ்வோர் அறைக்குமான எதிர் 
பார்ப்பு நிகழ்வெண்ணைக் கணக்கிடுவோம் . இவை முறையே 
e , e2 ........ eg , eg எனக் குறிக்கப்பட்டுள்ளன .. 
2001 X 2008 

= 785 
5120 


2001 X 1620 

5120 


= 633 


e3 


- 


2001 x 1492 

5120 


= 583 


24 = 


1666 X 2008 

= 653 
5120 


es = 


1666 X 1620 
5120 

= 527 


es 


1666 X 1492 

= 486 
5120 


பண்புகளின் இயைபு 


171 


1453 X 2008 

= 573 
5120 


es - 


1453 X 1620 

5120 


= 460 


1453 X 1492 

= 423 
5120 


கணக்கியல் எதிர்பார்ப்பிற்கான இணைப்பட்டியல் 


சகோதரிகளின் 


குணம் 


இயற் 


முன்கோபி 


பண்பு 


சிடுசிடுப்பு மொத்தம் 


சகோதரர் 
களின் குணம் 


633 


583 


2001 


முன்கோபி 


785 
e1 


e , 


t3 


653 


486 


1666 


இயற்பண்பு 


527 
es 


e4 


es 


573 


423 


1453 


சிடுசிடுப்பு 


460 
es | 


er 


e9| 


மொத்தம் 


2008 


1620 


1492 


5120. 


+ 


( " , ) 


e 


X2 = ( 01 - e ) ( 0 , - e ,) 
+ 

+ . 
21 
( 850 - 785 } 2 , (571 - 633 ) 

+ 
785 

633 


e9 | 


2 


+ ............ + 


( 457 - 423 ) 

423 


4225 3844 9 
+ 

+ 
785 633 583 


+ 


1225 
653 


+ 


4356 

+ 
527 


961 
480 


900 16 
+ + + 

570 460 


1156 
429 


= 5.38 + 6.07 +0.02 + 1.88 + 8.27 + 1.98 + 1:58: 

+0.03 + 2 • 73 


172 


உயிர்ப் புள்ளியியல் 


X2 = 27.94 


C : 


X2 
N + X2 


27.94 
5120 + 27 94 


C = 10054 


= 0.074 


பயிற்சி : 

1. குழந்தைகளின் வளர்ச்சியைக் காணச் செய்யப்பட்ட 
சோதனை முடிவுகள் பின் வருமாறு : 


- 


A = குறைபாடுடைய தோற்றம் . 
B இயல்பான நிலை . 
C 

குறை உணவு . 
N = 1000 

( AB ) = 

= 338 
( 877 

( AC ) = 143 
( B ) = 1086 

( BC ) 

= 135 
( C ) = 286 

( ABC ) = 57 


( 
A 
) 


இப் பகுப்புமுறையின் மற்றப் பண்புகளின் கூட்டிற்கான 
திகழ்வெண்களைக் கணக்கிடு . 


2. கொடுக்கப்பட்ட உயர்படி நிகழ்வெண்களிலிருந்து 
( Ultimate frequencies ) மொத்த உறுப்புகளையும் , நேர் , எதிர் 
. பிரிவுகளுக்கான நிகழ்வெண்களையும் கணக்கிடு . 


( AB ) = 733 
( QB ) 

= 699 


(AB ) 

= 840 
( OR ) 

= 783 


3. கொடுக்கப்பட்ட முடிவுகளிலிருந்து 
திகழ்வெண்களைக் கணக்கிடு. 


நேர்பண்புகளின் 


149 


738 


( ABC ) 

( ABY ) 
( APC ) 
( ABy ) 


( OBC ) 204 
( JBY ) = 1762 
( LPC) 171 
(upy ) = 2842 


- 


225 


- 


= 1195 


பண்புகளின் இயைபு 


173 ) 


இயைபு 

கெழுவினை வரையறுத்து அதற்கான 
மதிப்புப்பற்றி விளக்கு . படிப்பிற்கும் வேலையில்லாத் தன்மைக்கு 
மான ( கிராமத்திலும் நகரத்திலும் ) இயைபுபற்றிக் கணக்கிடச் 
சேகரிக்கப்பட்ட முடிவுகளிலிருந்து அதன் இயைபு கெழுவினைக் 
கணக்கிட்டு அவற்றில் உள்ள வித்தியாசத்தை விளக்குக . 


கிராமம் 


நகரம் 


மொத்த நபர்கள் 


25 லட்சம் 


200 லட்சம் 


படித்தவர்கள் 


10 , . 


40 


வேலையில்லாதவர்கள் 


5 


4 


படித்தவர்களில் வேலையில்லாத 
வர்கள் 


3 


4 ) 


5. முறைக்காய்ச்சலைத் தடுக்கச் செய்யப்பட்ட சோதனை 
பில் 4000 பேர் உள்ள கிராமத்தில் 960 பேருக்குக் கொயினா 
மருந்து கொடுக்கப்பட்டது . சோதனை முடிவுகள் 2 X 2 இணைப் 
ஜட்டியலில் குறிக்கப்பட்டுள்ளன . 


முறைக்காய்ச்சல் முறைக்காய்ச்சல் 
உள்ளவர்கள் இல்லாதவர்கள் 


கொயினா மருந்து 
| சாப்பிட்டவர்கள் 


40 


920 


960 


கொயினா மருந்து 
சாப்பிடாத 
வர்கள் 


540 


25001 


3040 


580 


3420 


4000 


மருந்து சாப்பிட்டதற்கும் முறைக்காய்ச்சல் ; வராமலிருப்ப 
--தற்கும் உள்ள இயைபைக் ( association ) காண் . 


6. மாடுகளுக்குக் காசநோய் ( Tuberculosis ) வராமலிருக்கத் 
தடுப்பூசி போட்டதில் பின்வரும் முடிவுகள் குறிக்கப்பட்டுள்ளன . 


174 


உயிர்ப் புள்ளியியல் 


இறந்தவை 
அல்லது பாதிக் 
கப்பட்டவைக் 


பாதிக்கப் 
படாதவை 


ஊசி போடப் 
பட்டவை 


12 


26 


38 


ஊசி போடப் 
படாதவை 


16 


12 


28 


28 


38 


66 


ஊசி போடுவதற்கும் , வியாதியால் பாதிக்கப்படாமலிருப் 
பதற்கும் உள்ள இயைபைக் காண் . 


7. 1000 மணத் தம்பதிகளுக்கான அளவுகளில் கிடைத்த 
முடிவுகள் பின்வருமாறு . 800 கணவன்மார்கள் மனைவிகளின் 
ஓர் அளவினைக் காட்டிலும் அதிகமான அளவைப் பெற்றவர் 
களாகவும் , 700 கணவன்மார்கள் மனைவிகளின் மற்றோர் 
அளவினைக் காட்டிலும் அதிகமான அளவினைப் பெற்றவர்களாக 
வும் , 420 பேர் இரண்டு அளவிலும் அதிகமான அளவினைப் பெற்ற 
வர்களாகவும் குறிப்பிடப்படுகிறது . இதில் உள்ள இசைவற்ற 
தன்மையை நிரூபி . 


8. கொடுக்கப்பட்டுள்ள சோதனை முடிவுகள் இசைவுடை 
பயனவா என்பதைச் சரிபார் . 
N = 600 

( AB ) = 400 
( A ) = 250 

( AB ) = 200 
9. A என்பது உரமிட்ட வயல்களையும் , B என்பது ஆற்றுப் 
பாசன வயல்களையும் , C என்பது தரமான விதைகள் விதைக்கப் 
பட்ட வயல்களையும் குறிக்குமிடத்து அடியிற்காணும் முடிவுகள் 
பெறப்படுகின்றன . 


N = 1000 

( AB) = 189 
( A ) 510 

(AC) = 140 
( B ) 490 

( BC ) = 85 
( C ) = 427 
இவை ஒன்றுக்கொன்று இசைவுடையனவா என்பதைச் சரிபார் . 


= 


பண்புகளின் இயைபு 


175 


10. அடியிற் காணும் அளவுகள் இயைவுடையனவா என் 
பதைச் சோதனை செய் , 


( a ) ( A ) = 


48 , 


( ABI 


50 , 


( B ) = 


50 , 


( AB ) 


60 


( b ) ( B) = 172 , 


( AB 


= 676 , 


( AC ) = 286 , 


( BC ) = 270 


11. அடியிற் காணும் அளவுகளில் A. B- க்கு உள்ள இயைபை 
யும் , C என்ற பண்பமைந்த நிலையில் A , B- க்குள்ள பகுதி இயைபின் 
தன்மையையும் கணக்கிடு . 


N = 100 


( C ) 


= 40 


( A ) = 70 


( AB ) = 44 


( BC ) 


( B ) = 54 


( AC ) | 


= 35 


( ABC ) = 32 


12. மக்கட் கணக்கெடுப்பில் பார்வையற்ற தன்மைக்கும் 
பித்துப்பிடித்த தன்மைக்குமான பகுப்பு அடியிற் காணும் 
முடிவைத் தருகிறது . 


வயதின் பிரிவு 


15-23 


75 -க்குமேல் 


மக்கள் தொகை 


270000 


160000 


பார்வையற்றோர் 


1000 


2000 


பித்துப் பிடித்தோர் 


6000 


1000 


பார்வையற்றோரில் 
பித்துப் பிடித்தோர் 


19 


9 


இரண்டு பிரிவிலும் பார்வையற்ற தன்மைக்கும் பித்துப்பிடித்த 
நிலைக்கும் உள்ள இயைபைக் கணக்கிடு . ஒரு பிரிவைக் காட்டிலும் 
மற்றொரு பிரிவில் இதற்கான இயைபு அதிகமா அல்லது இரு பிரி 
விலும் சமமானதா என்பதை விளக்கு . 


13. கண்களின் நிறத்திற்கும் கூந்தலின் நிறத்திற்கும் உள்ள 
இயைபைக் காணச் செய்யப்பட்ட சோதனை முடிவுகள் அடுத்த 
பக்கப் பட்டியலில் தரப்பட்டுள்ளன . 


176 


உயிர்ப் புள்ளியியல் 


கூந்தலின் 

சவ்விய 
நிறம் செவ்விய காவி 

நிறம் நிறம் 


கறுப்பு சிவப்பு 


கண் 
நிறம் 


( Fair ) | ( Brown ) / ( Black ) ( Red ) 


நீலம் 


1768 


807 


189 


2811 


( Blue) 


சாம்பல் நிறம் 


946 


1387 


746 


53 


3132 


( Grey ) 


காவி நிறம் 
( Brown ) 


115 


438 


288 


16 


857 


2829 


2632 


1223 


116 


6800 


14. அடியிற் காணும் அளவுகள் இசைவுடையனவா என் 
பதைச் சரிபார் . 


N = 1000 


( AB ) = 44 


( A ) = 525 


( AC ) = 35 


( B ) 


- 


312 


( BC ) = 34 


( C ) = 470 


( ABC ) = 32 


15. கண்பார்வைக்கும் , கைப்பழக்கத்திற்கும் உள்ள 
இயைபைக் காணச் செய்யப்பட்ட சோதனை முடிவுகள் பின் 
வருமாறு : 


பண்புகளின் இயைபு 


177 


கண் 


கண் 
பழக்கம் 


இயல் 
நிலைப் 
பரவல் 


வலக் 
கண் 

மொத்தம் 
பழக்கம் 


கை 


இடக்கைப் 
பழக்கம் 


32 


60 


120 


இயல் நிலைப் 
பழக்கம் 


27 


18 


70 


வலக்கைப் 
பழக்கம் 


56 


104 


50 


210 


மொத்தம் 


113 


191 


400 


கண்பார்வைக்கும் கைப்பழக்கத்திற்கும் உள்ள இயைபைக் 
கணக்கிடு . 


8. உடன்தொடர்பும் தொடர்புகோடுகளும் 

( Correlation and Regression ) 


சேர்க்கப்பட்ட அளவுகளின் போக்கு , சிதறல் முகட்டின் 
தன்மை , உருவமைப்பு ஆகியவற்றிற்கான புள்ளியியல் அளவை 
களைக் கண்டோம் . உயிர்ப் புள்ளியியலில் மிகவும் அதிகமாகப் 
பயன்படுத்தப்படும் மற்றோர் அளவை : உடன் தொடர்பு கெழு 
( correlation co - efficient ) ஆகும் . இரண்டு மாறிகளின் அளவுகளில் 
உள்ள காரணத் தொடர்பை ( causal relationship ) உடன் 
தொடர்பு என்கிறோம் ,, ஆய்விற்குரிய அளவுகளில் உள்ள 
தொடர்பு , இரண்டு மாறிகளின் தொடர்பின் தன்மையில் உள்ள 
காரண காரியத்தை ( cause and effect ) விளக்குவதாக இருக்க 
வேண்டும் . உடன்தொடர்பு இரு மாறிகளும் ஒன்றையொன்று 
சார்ந்துள்ள ( interdenpendence ) அல்லது அவற்றின் கூட்டுச் 
சார்பினை விளக்குவதாகும் . ஒரு மாறியில் ஏற்படும் மாற்றம் 
மற்ற மாறியில் ஏற்படும் மாற்றத்தைச் சார்ந்தமைவதையே 
இது குறிப்பிடும் . நம் 

உயரத்திற்கும் எடைக்கும் உள்ள 
தொடர்பு , மழை அளவிற்கும் விளைபலனுக்கும் உள்ள தொடர்பு , 
தந்தை , அவர்தம் மக்களின் உயரங்களுக்குமுள்ள தொடர்பு 
முதலியவற்றை உடன் தொடர்பிற்குக் காட்டாகச் சொல்லலாம் . 
இம் மாறிகளில் ஏதாவதொன்றில் ஏற்படும் மாற்றம் மற்றதிலும் 
மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலையிலோ அல்லது இரண்டு மாறி 
களிலும் இயைபான மாற்றம் விளைவிக்கும் நிலையிலோ பொது 
வான காரணங்கள் இருப்பதை உணரலாம் . 


இரு மாறிகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் எத்தகைய உறவை 
உடையதாயினும் , ஒரு மாறியில் ஏற்படும் மாற்றம் மற்ற மாறியில் 
ஏற்பட்ட மாற்றத்தினால் உண்டானதற்கான காரணமிருந்தா 
லன்றி இரு மாறிகளும் தொடர்புடையன எனச் சொல்ல முடி 
யாது . தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் நெல்விளைவிற்கும் , ஆந்தி 
ராவில் கிடைக்கும் மணிலா உற்பத்திக்கும் உள்ள தொடர்பின் 


உடன்தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


179 


தன்மை பொருளற்றதாகும் . தமிழ்நாட்டில் கிடைக்கும் அதிக 
நெல் விளைவிற்கான காரணங்கள் , ஆந்திராவில் உற்பத்தியாகும் 
மணிலா விதையின் அதிகப் பலனுக்கும் காரணமாகச் சொல்லமுடி 
யாது . இரண்டிலும் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஒன்றையொன்று 
சார்ந்தமையாமல் தனித்தனிக் காரணங்களுக்கானதால் , இவை 
இரண்டும் தொடர்புடையன எனச் சொல்ல முடியாது . 
தகைய தொடர்பு போலித் தொடர்பு ( spurious correlation ) 
எனப்படும் . பல ஆண்டுகளுக்குக் கொடுக்கப்பட்ட தற்கொலை 
அளவுகளும் , வானொலிப் பெட்டி விற்பனை அளவுகளும் ஒரு 
தொடர்பைக் கொடுப்பதாகத் தெரிந்தாலும் , இரண்டிலும் ஏற் 
பட்ட மாற்றங்கள் தனித்தனிக் காரணங்களுக்கானவை என்பதை 
உணர முடிகிறது . வானொலிப் பெட்டி விற்பனையில் ஏற்பட்ட 
மாற்றத்திற்கான காரணங்கள் தற்கொலை எண்ணிக்கையில் ஏற் 
பட்ட மாற்றத்திற்கானவை எனச் சொல்ல முடியாது . இரண் 
டளவுகளிலும் தொடர்பு இருப்பதுபோல் தோன்றினாலும் , ஒன்றில் 
ஏற்பட்ட மாற்றம் மற்றதில் ஏற்பட்ட மாற்றத்திற்கான காரண 
மாகக் கொள்ள முடியாதாகையால் , இவற்றை உடன் தொடர் 
புள்ள மாறிகள் எனச் சொல்ல முடியாது . இத்தகைய தொடர்பைப் 
பொருளில்லாத் தொடர்பு ( 000 - sense correlation ) எனச் சொல் 
கிறோம் . இரு மாறிகளின் தொடர்பு கணக்கிடப்படுவதற்குமுன் 
அவற்றில் போலி மற்றும் பொருளில்லாத் தொடர்பிற்கான 
காரணங்கள் உண்டா என்பதைத் தெளிவுபடுத்திக்கொள்ள 
வேண்டும் , இரண்டு மாறிகளுக்குள்ள காரணத் தொடர்பே 
உண்மையான தொடர்பாகும் . 


சிதறல் விளக்கப் படம் ( Scatter Diagram ) 


உடன் தொடர்பை ஓர் அளவையால் 

குறிப்பிடுமுன் , 
கொடுக்கப்பட்ட மாறிகளின் தொடர்பின் தன்மையைச் சிதறல் 
விளக்கப் படத்தால் குறிப்பிடும் முறையைப் பார்ப்போம் . 
உயரத்திற்கும் எடைக்கும் உள்ள 12 நபர்களின் அளவுகள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


உயரங்களை x- அச்சிலும் , எடைகளை y- அச்சிலும் சரியான 
அலகுகளைக் ( scale ) கொண்டு ( 60 , 110 ) , ( 60 , 135 ) ...... ( 70 , 160 ) 
என்ற அளவுகளுக்கான புள்ளிகள் குறிக்கப்படு கின்றன . வரை 
படத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் ஒருவர்தம் உயரத்தையும் 
எடையையும் குறிக்கும் . இப் புள்ளிகள் அமையப்பெற்ற வரை 
படமே சிதறல் விளக்கப் படமெனச் சொல்லப்படுகிறது . 


180 


உயிர்ப் புள்ளியியல் 


எடை 


உயரம் 
அங் . x 


பவு . ) 


60 


110 


60 


135 


60 


120 


62 


120 


62 


140 


2 


130 


62 


135 


64 


150 


64 


145 


70 


170 


70 


185 


10 


160 


சிதறல் விளக்கப் படத்திலிருந்து உடன்தொடர்பின் 
போக்கை அறிய , வரைபடத்தில் உள்ள புள்ளிகள் யாவும் மிக 
அருகில் அமையும்படியாக ஒரு நேர்கோடு வரையப்படுகிறது . 
இந் நேர்கோடு எவ்வாறு கணக்கியலாக வரையறுக்கப்படுகிறது 
என்பதைக் காண உள்ளோம் . வரையப்பட்ட நேர்கோட்டைச் 
சுற்றிலும் நெருக்கமாக உள்ள புள்ளிகளின் தொடர்பு , மாறிகளின் 
நெருக்கமான தொடர்பை உணர்த்தும் . நேர்கோட்டிலிருந்து 
சிதறி அமைந்துள்ள புள்ளிகளின் தன்மை தொடர்பின் விலக்கத் 
தைக் காட்டுவதாகும் . 

x மாறி , y மாறி ஆகியவற்றின் கூட்டுச் சராசரியைக் கணக் 
கிட்டு , இவ்விரு மதிப்புகளுக்கான புள்ளியின் ( x , y) வழியாக 
x- அச்சு , y- அச்சிற்கு இணையாக நேர்கோடுகள் 

வரைவோம் . 
( 63-83 , 141-66 ) ஆகிய மதிப்புகளுக்கான புள்ளியின் வழியாக 
இக் கோடுகள் அமையும் . சிதறல் விளக்கப் படத்தில் உள்ள 
புள்ளிகள் நான்கு பாகங்களாகப் பிரிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட 


உடன்தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


181 


இடத்தைப் பெறுவதைக் காணலாம் . பெரும்பாலான புள்ளிகள் 
முதல் , மூன்றாவது பகுதிகளில் அமையும்போது இரு மாறிகளுக் 
கான நேர் தொடர்பையும் ( positive correlation ) , இரண்டாவது 

சிதறல் விளக்கப் படம் 
4 


480 


170 . 


160 


150 


- (63.83,1 + 1.65 . 


140 


( 3,7 ) 


13011 


1204 


110 


58 60 62 

62 64 66 68 70 72 74 

படம் 8.1 
நான்காவது பகுதிகளில் அமையும்போது எதிர்த் தொடர்பையும் 
( negative correlation ) குறிக்கும் . ஒரு மாறியின் பெரிய பதிப்புகள் 
(large values ) மற்ற மாறியின் பெரிய மதிப்புகளுடனும் , ஒரு மாறி 
யின் குறைந்த மதிப்புகள் ( small values ) மற்ற மாறியின் சிறிய 
மதிப்புகளுடனும் சேர்ந்தமையும்போது , சிதறல் விளக்கப்படப் 
புள்ளிகள் முதல் , மூன்றாவது பகுதிகளில் குவிந்தமையும் . ஒரு 
மாறியின் குறைந்த மதிப்புகளுடன் மற்ற மாறியின் அதிகமான 
மதிப்புகளும் , ஒரு மாறியின் அதிகமான மதிப்புகளுடன் மற்ற 
மாறியின் குறைந்த மதிப்புகளும் சேர்ந்தமையும்போது சிதறல் 
விளக்கப்படத்தின் புள்ளிகள் இரண்டாவது , தான்காவது பகுதி 
களில் குவியும் . இத் தன்மையே புள்ளிகளின் இடத்திற்குத் தக்க 
வாறு நேர் தொடர்பு , எதிர்த் தொடர்பு எனக் கொள்ள இடமளிக் 


இறது : 


தொடர்பு கெழுவின் தன்மைபற்றித் தெரிய 9 சோடி 
உறுப்புகளுக்கான சிதறல் விளக்கப்படங்கள் வரையப்பட் 


182 ) 


உயிர்ப் புள்ளியியல் 


டுள்ளன் . n = 9 , x = 12 , y = 6 , zx; = 576 , zy 

= 144 . 
படத்திற்குப் படம் Exy- ல் மட்டும் மாற்றம் ஏற்படும்படி அமைக் 
கப்பட்டுள்ளது . 

மாறுபட்ட மதிப்புகள் பெறும் உடன் தொடர்பு 
கெழுக்களைக் கொடுக்கும் சிதறல் விளக்கப் படங்கள் 
X2 

x2 
A : Y : + 1-0 

8 : Y : 0.986 


-x, 


x = 0 4 6 8 12 14 16 22 26 
x , = 0 2 3 4 6 7 8 11 13 


= 0 4 68 12 14 16 22 26 
X , = 0 2 43 

7 6 8 11 13 


x2 | 
ic : 7 : 0.597 


X2 

D : Y : 0 


1 


X | 
x = 0 4 6 8 12 14 16 22 26 
x , = 2 8 0 6 3 4 13 7 11 


0 4 6 8 12 14 16 22 26 
= 4 3 8 6 7 13 2 11 0 


x , 


F : 7 : -0.368 


X2 

F : y : -0-889 


x1 


x = 0 4 6 8 12 14 16 22 26 x = 0 4 6 8 12 14 16 22 26 
x3 = 8 7 6 13 0 2 11 3 4 x , = 11 13 84 7 6 3 20 

படம் 8 • 2 


உடன் தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


183 


தொடர்பு கெழு ( Correlation c )-efficient ) 

சிதறல் விளக்கப்படத்தின் உதவியால் இரு மாறிகளில் உள்ள 
தொடர்பின் தன்மை தெரியவருகிறது . இரு மாறிகளுக்கான 
தொடர்பின் நெருக்கத்தைக் குறிப்பிடும் அளவையே தொடர்பு 
கெழு எனச் சொல்லப்படுகிறது . 

x , x , ......... xn என்ற அளவுகளுள்ள x மாறியின் மாறு 
பாட்டை -- (xt x ) 2 என்ற அளவையாலும் , y , y , ..... ya என்ற 
y- மாறியின் மாறுபாட்டை 1 z {y; - y ) 2 என்ற அளவையாலும் 
குறிப்பிட்டோம் . இரு மாறிகளிலும் சேர்ந்தாற்போல் ஏற்படும் 
உடன்மாறுபாட்டினை ( co - variance ) + > ( x; -x ) (y: - y ) எனக் 
குறிப்பிடுவோம் . மாறுபாட்டளவைகள் , உடன்மாறுபாட்டள 
வையை உபயோகப்படுத்திக் கார்ல் பியர்சனால் (Karl Pearson ); 
தொடர்பு கெழு வரையறுக்கப்பட்டுள்ளது . 


1L 


1 


தொடர்பு கெழு 


r.xy 


= 


z ( xi - X ) ( yi --y ) 
V + z ( x ; - x; = = { y ; - y ) 


தொடர்புகெழுவின் பகுதியில் உள்ள இரு அளவைகளையும் 
கணக்கிடும் முறையை அறிவோம் . இவையிரண்டும் x , y மாறி 
களுக்கான திட்ட விலக்கங்களாகும் . தொகுதியில் அமைந்த 
உள் மாறுபாட்டளவையைக் கணக்கிடுவதும் எளிதானதாகும் . 
மாறுபாட்டளவைகள் கணக்கிட அமைக்கப்படும் xy மாறிகளுக் 
கான விலக்கங்கள் இரண்டையும் பெருக்கிவரும் மதிப்புகளின் 
மொத்தத்தை உறுப்புகளின் மொத்த எண்ணிக்கையால் வகுத்து 
வரும் மதிப்பிற்கு இது சமமாகும் . 

1 
11 

z ( x; - x ) () ; - y ) 


11 


1 


S ; = V = z ( xt -x)" 


| 1 


S , 


2 


= 


z ( yi - y ) 


ப 


rxy 


- 


S.S 


184 


உயிர்ப் புள்ளியியல் 


தொடர்பு கெழு கணக்கிட உதவும் பட்டியல் 


3 ( x ; - x ) 
a | yi - y | ( x = x )|(on - y ) - 


yi 


X1 


y 


x1 - x | y1 – y ( x1 – xJ |( yi - y ) ( x; - x ) X 

( y1 - ) 
x , - 1y , - y ( x, -x) |(y: - y) (x , - x ) X 


* 


- 


(y , - y ) 


Yn 


- 


x " - x yn - y xn - 1) ( yn - y ) ( xn - x ) 

y ) 

- ) 
2 (xi -x) */z(3v -y> > * 

y) 


- 


- 


> yi 


X = 


n 


1 


1 


1 


z ( x - X ) ( y ; - y ) 


1 


1 


S.2 


E ( x; - x }2 


1 


S , 


- 
- 


z ( yi - y ) 


11 


rxy 


- 


H 
Sx . Sy 


. 


காட்டு : 


அண்ணன் , தங்கைகட்கான உயரங்களில் 

உள்ள தொடர் 
பினைக் கணக்கிடுவோம் . 


உடன் தொடர்பும் தொடர்பு கோடுகளும் 


185 


x- அண்ணன் உயரம் ( அங் . ) 


y - தங்கை உயரம் ( அங் .) 


yi ( x -69 ) ( y -64 ( x ; - 69 ) ( vi - 64 ) ]( xj - 69 ) ( y; -64) 


11 


69 


+2 


+5 


25 


10 


68 


64 


0 


1 


0 


0 


66 


05 


- 3 


+1 


9 


1 


07 


.3 


-1 


4 


1 


2 


70 


65 


+1 


+1 


1 


1 


1 


-71 


62 


+2 


- 


-- 


4 


4 


70 


+1 


+1 


1 


1 


1 


73 


64 


+4 


0 


0 


72 


66 


+3 


+2 


9 


4 


1.65 


59 


- 


1 . 


25 


20 


66 


02 


- 2 


9 


4 


6 


759 
11 


y 


704 
11 


- 


Sx 


1 


V 


< { x ; - x ) 


174 
11 


1.7273 


11 


2-593 


Sy 


- 


- 


V - * ( yi- y) 


V 


66 
11 


11 


2 : 4495 


186 


உயிர்ப் புள்ளியியல் 


A = = > ( 1-3 


--- 


- 


39 

= 3-545 
11 


Sx . Sy 


3.545 

= 0.558 
2.4495 X 3-545 


தொடர்பு கெழு -சிறுவிளக்கம் 


தொடர்பு கெழு இரு மாறிகளின் தொடர்பின் நெருக்கத் 
தைக் குறிக்கும் ஓர் அளவையாகும் . இதன் குறி ( sign ) இவற் 
றின் உடன்மாறுபாட்டளவையின் (co -variance ) குறியை 
ஒத்ததாய் இருக்கும் . தொடர்பு கெழுவின் பகுதியில் உள்ள 
x - மாறியின் திட்டவிலக்கம் , y- மாறியின் திட்டவிலக்கம் ஆகிய 
இரண்டுமே நேரெண்ணாக ( positive numbers ) அமைவதால் 
தொடர்பு கெழுவின் குறி அதன் தொகுதியில் உள்ள உடன் 
மாறுபாட்டளவையின் குறியை ஏற்கும் . இரு மாறிகளுக்கான 
நேர் தொடர்பு முழுமையாக உள்ளபோது தொடர்பு கெழு 
+1 ஆகவும் , எதிர் உறவு முழுமையாக உள்ளபோது தொடர்பு 
கெழுவின் மதிப்பு -1 ஆகவும் , உறவற்ற தன்மையில் 
பூச்சியமாகவும் அமையும் ( -1 < r < +1 ) . - 1 - லிருந்து +1 வரை 
அமையும் இக் கெழுவின் அளவிற்குத் தக்கவாறு மாறிகளின் 
நெருக்கம் விளக்கப்படும் . 


இவ் வாய்பாட்டின் அடிப்படையாக , இரு மாறிகளுக்கும் 
உள்ள தொடர்பு ஒரு நேர்கோட்டில் அமையும் எனக் கொள்ளப் 
படுகிறது : சிதறல் விளக்கப்படத்தில் உள்ள புள்ளிகள் ஒரு 
நேர்கோட்டைச் சுற்றி நெருக்கமாக அமைகின்றன எனக் கொள் 
கிறோம் . இக் கருத்துச் சில இடங்களில் பொருந்தாமல் இருப்பதை 
உணரமுடியும் . வயதிற்கும் , உழைக்கும் சக்திக்குமான அளவு 
களின் சிதறல் விளக்கப்படப் புள்ளிகள் , ஒரு வளைகோட்டைச் 
( curve ) சுற்றி அமையுமேயன்றி நேர்கோட்டைச் சுற்றி அமை 
யாது . குழந்தைப் பருவத்திலிருந்து வயது அதிகமாக அதிகமாக 
உழைக்கும் திறனும் அதிகமாகும் . ஒரு குறிப்பிட்ட வயதிற்குப் 
பின் , வயது அதிகமாக அதிகமாக உழைக்கும் சக்தியும் குறைந்து 
கொண்டே செல்லும் . இத் தன்மையே சிதறல் விளக்கப்படப் 
புள்ளிகள் நேர்கோட்டைச் சுற்றி அமையாமல் 
கோட்டைச் சுற்றி அமைவதற்கான காரணமாகும் . 


வளை 


உடன் தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


187 


இரு மாறிகள் தொடர்பற்றுள்ளபோது , தொடர்பு கெழு 
பூச்சிய மதிப்பை ஏற்கும் . ஆனால் , தொடர்பு கெழு பூச்சியமாக 
அமையும்போது இரண்டு மாறிகளும் தொடர்பற்றன என்ற 
முடிவை உடனடியாகச் சொல்ல முடியாது . நேர்கோட்டடிப் 
படையில் தொடர்பில்லை எனச் சொல்லலாமே அன்றி , தொடர்பே 
இல்லை எனச் சொல்ல 

முடியாது . இம்மாதிரி இடங்களில் 
தொடர்பு விகிதம் ( correllation ratio ) கணக்கிடப்பட்டு , இரு . 
மாறிகளுக்குமான தொடர்பின் நெருக்கம் விளக்கப்படவேண்டும் . 


தொடர்பின் விகிதம் கணக்கிடப்பட்டு , இரு மாறிகளுக் 
கான - தொடர்பின் நெருக்கம் விளக்கப்படுவதுபோல் , பகுதித் 
தொடர்பு ( partial correlation ) மற்றும் பல்தரத் தொடர்பு 
( multiple correlation ) கணக்கிடப்பட்டுத் தொடர்பின் தன்மை 
தெளிவுபடுவதுமுண்டு . x- மாறியின் ஒரு மதிப்பு , y- மாறியின் 
பல்வேறுபட்ட காரணங்களால் பாதிக்கப்படும் நிலையை இது " 
காட்டுகிறது . நம் உயரத்தை x- மாறியாகக் கொண்டால் , இதில் 
ஏற்படும் மாற்றத்திற்குப் பல காரணங்கள் கூறலாம் . 

நமது 
உணவு , வாழ்க்கைத் தரம் , பிறப்புத் தன்மை முதலியன உயரத்தில் 
ஏற்படும் மாற்றத்திற்கான சில முக்கியமான காரணங்களாகக் 
கொள்ளப்படுகின்றன . விளைபலனில் உண்டாகும் மாற்றம் 
விதை பொருள் , விதைநிலம் , உரங்களின் தன்மை , உரத்தின் 
அளவு , நீர் முதலிய பல்வேறு காரணங்களால் 

பாதிக்கப்படு 
வதை உணர்கிறோம் . இம்மாதிரி இடங்களில் தொடர்பு கெழு 
கணக்கிடுவதற்கு மாறாக பகுதித் தொடர்பு கெழு , அல்லது " 
பல்தரத் தொடர்பு கெழு கணக்கிடப்பட்டு மாறிகளுக்கிடையே 
உள்ள தொடர்பின் நெருக்கம் விளக்கப்படுகிறது . x- மாறியில் 
ஏற்படும் மாற்றத்திற்கான பல்வேறுபட்ட காரணங்களின் கூட்டு 
விளைவைக் கணக்கிடுவது பல்தரத் தொடர்பு கெழுவாகும் . பல் 
வேறுபட்ட காரணங்களில் ஒன்றின் விளைவைமட்டும் கணக் 
கிடுவது பகுதித் தொடர்பு கெழுவாகும் . பகுதித் தொடர்பு 
கெழு கணக்கிடும்போது குறிப்பிட்ட காரணத்திற்கு அடுத்துள்ள 
மற்றக் காரணங்களால் x-மாறியில் குறிப்பிடத்தக்க அளவில் 
மாற்றம் இல்லை என்ற அடிப்படையில் செயல்படுவோம் 


தொடர்பு கெழு கணக்கிடுதல் - சுலபமுறை 


தொடர்பு கெழுவிற்கான வாய்பாட்டைச் சிறிது மாற்றி 
யமைப்பதால் கணக்கிடும் முறையில் சுருக்கத்தை ஏற்படுத்திக் - 
கொள்ளலாம் . 


உயிர்ப் புள்ளியியல் 


roxy = 


* (xj ~ * )( - y) 
V.2 (*:-- )" 

...Viny) 
lý xã si x y 
VE ***-->) (437 ) 


y 


ya 


* 


yi 


x ? 


yaº 


Xi Yi 


2 


y , 


Xs 12 


* 


Yn 


x ,? 


y ? 


Σ y; 


Σ γι ? 


n 


y 


n 


Sx 


! 1 


V 


S , - V – 


Eyi - ( y )" 


1 


Hu 


= 


EXY ; -X y 


H11 
SSY 


உடன்தொடர்பும் தொடர்பு கோடுகளும் 


18S 


காட்டு : 


அடியிற்காணும் 
கணக்கிடுவோம் . 


அளவுகளுக்கான தொடர்பு கெழுவைக் 


y * 


39 


1521 


1296 


1404 


33 


1089 


841 


957 


30 


900 


841 


370 


1089 


1600 


1320 


43 


1849 


1764 


1806 


31 


901 


841 


899 


18 


1444 


1600 


1520 


34 


31 


1150 


961 


1054 


1296 


1444 


1308 


34 


31 


1156 


1024 


108 . 


351 


346 


12461 


12212 


12286 


351 

= 35.1 . 
10 


y 


346 
10 


= 34-6 


- 


S* 


112461 


( 35.1) 


10 


= 12461 


- 


1232.01 


114-09 


= 3.754 


Sy 


12212 

10 


- 


( 34.6 ) ? 


11221-2- 1197.16 


24.04 = 4.904 


19 . 


உயிர்ப் புள்ளியியல் 


411 = 


12286 

10 


- ( 35 • 1 ) ( 34.0 ) 


= 1228-6 


1214.46 


= 14 • 14 


rxy 


11 
S - S 

14:14 
( 3-754 ) ( 4 904 ) 


14 • 14 
18-4096 


= 0-768 


x , y முழு எண்களாக அமையாமலும் , கொடுக்கப்பட்ட 
அளவுகளிலிருந்து நேரடியாகக் கணக்கிடுவது கடினமாகப்படினும் , 
x , y மதிப்புகளுக்குத் தோராயமான இரு மதிப்புகளை எடுத்துக் 
கணக்கிடும் முறையில் மேலும் சுருக்கத்தை ஏற்படுத்திக் கொள் 
ளலாம் . A என்ற தோராய மதிப்பை x- மாறிக்கும் , B - என்ற 
தோராய மதிப்பை y- மாறிக்கும் கொள்வோம் . 

X- மாறியின் 
மதிப்புகளிலிருந்து A என்ற மதிப்பைக் கழித்தும் , y- மாறியின் 
மதிப்புகளிலிருந்து B - என்ற மதிப்புகளைக் கழித்தும் இரு புதிய 
மாறிகளை அமைக்கிறோம் . இப்படி மாற்றியமைக்கப்பட்ட மாறி 
யின் அளவுகள் கணக்கிடும் முறையில் எளிமையை உண்டாக்கும் 
படியாக A , B- ன் மதிப்புகளைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 


yi 


( x -A ) 

Ui 


{yi- B ) 

V 


wi ? 


vi 


ui y 


2 


Yi 


V. 


uly 


( x1 - A ) = +1 | ( y1 -B) = v ; 
( x , - A } = u , | ( y , - B ) = v , 


2 


y , 


21 


usy , 


2 


Xn 


( xn - A ) = un | ( ya -B) = y . 


up 2 


1.2 


Unva 


zuu2 


zv; 2 


ruiv ; 


உடன்தொடர்பும் தொடர்பு கோடுகளும் 


191 


(o 


y = 


= 


3 
. 


S. 


1 


- (u ) 2 


10 


Sv 


V1 zv - v) 


- 


12 


1 


- 


> iuivi 


(au ) ( v) 


s 


t 


11 


ruy = 


Su . S. 


தோராய மதிப்புகளைக் கழித்து அமைக்கப்படும் புதிய மாறி 
களின் தொடர்பு கெழு கொடுக்கப்பட்ட மாறிகளுக்கான 
தொடர்பு கெழுவிற்குச் சமமாவதைக் காணலாம் . மாற்றி 
யமைக்கப்பட்ட மாறியின் மதிப்புகளைக் கொடுக்கப்பட்ட மாறி 
களுக்கு மாற்றியமைக்காமலேயே தொடர்பு கெழு கணக்கிட்டுக் 
கொள்ளலாம் என்பதை இது காட்டுகிறது . 


V 


= y - B 


A + Uj 


yi 


B + Y; 
B + y . 


= 


A + 


X 


- 


y | 


20 . 


1 


2 (xi - x ) ( y; -y ) 


13 


rxy = 


VI z ( xi - x ) - 


1 


z ( yi - y ) 


n 


ப 
S..S , 
1 

z ( A + ui - A -A ) ( B + yi - B - y ) 


11 


1 


VLS (A + ai -A - 4 ) 
V u 


z (B + v - B - y ) 


1 


1 


= ( u ; -u ) ( v) - y ) 


= ( ur- T ) + z ( v ; - y ) 


11 


192 


உயிர்ப் புள்ளியியல் 


H 


= rary 


S. . S. 


rxy 


= rty . 


காட்டு : 

மேலே கொடுக்கப்பட்ட கணக்கில் x- மாறியின் அளவுகளுக்கு 
34 ஐத் தோராய மதிப்பாகவும் , ( A = 34 } , y- மாறியின் அளவு 
களுக்கு 33 ஐத் தோராய மதிப்பாகவும் ) = 33 ) கொண்டு 
A = x - 34 , Y ; = y1-33 என்ற புதிய மாறிகளை அமைத்து 
உடன்தொடர்பு கெழுவைக் கணக்கிடுவோம் . 


= 


ail 
xj |yx-34 


Y - 33 ]( xj -34 ) ; -33 ) ?) ( x -34 ) ( yi - 33 ) 


== 4y: 0 


39 36 


+5 


+3 


25 


9 


+15 


33 291 


-1 


16 


+ 4 


30 | 291 


16 


16 


+16 


33 401 


- 


+7 


1 


49 


43 421 


+9 


+9 


81 


81 


+81 


31 291 


9 


16 


+12 


3840 / 


+4 


+7 


16 


49 


+28 


34 311 


0 


-2 


0 


36 38 | 


2 


+5 


4 


25 


10 


34 32 | 


0 


0 


1 


0 


sui = + 11 | zvi = 16 


= 156 


zu v ; = 159 


= 263 


Σui 


11 

= 1.1 


11 


10 


16 
10 


= 16 : 


உடன் தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


193 


Su 


1 
V - zu2 


-5 


V 


/ 153 

10 


(11) 


15-3 


1.21 


14-09 


3.754 


Sv 


= 


z y2 – y 2 


266 
V 

10 


(1672 


1268-2.56 


124-04 


4 904 


Hfi 


1 

S Yi 
n 


- Vil 


159 
10 


- 


(111 ( 16 ) 


- 


14:14 


( 15.9 - 1-76 ) 
u 

Txy 
S.S, 


Tum 


144 
(3754 ) ( 4 904) 


- 


0768 


தொடர்பு கோடுகள் ( Regression Lines ) 

உடன் தொடர்பு கெழு இரு மாறிகளின் தொடர்பின் 
நெருக்கத்தைக் காட்டும் அளவையாக உள்ளது . தொடர்பு சம் 
பந்தமான மற்றோர் ஆய்வு இரு மாறிகளுக்கும் தொடர்புள்ள 
நிலையில் , ஒரு மாறியின் குறிப்பிட்ட மதிப்பிற்கான மற்றொரு 
மாறியின் மதிப்பைக் கணக்கிடுவதாகும் . மழை அளவிற்கும் 
விளைபலனுக்கும் நேர்தொடர்பு உண்டென்பதை அறிவோம் . 
குறிப்பிட்டவளவு மழை கிடைக்கும்போது கிடைக்கக்கூடிய விளை 
பலனைக் கணக்கிடுவதே நமது தற்போதையப் பிரச்சினையாகும் , 
சிதறல் விளக்கப்படத்தில் எல்லாப் புள்ளிகளுக்கும் அருகிலமையும் 
நேர் கோடானது , தொடர்பின் போக்கைக் காட்டும் எனக் குறிப் 
பிட்டோம் . கணக்கியலாக அமைக்கப்படும் இந் நேர்கோடே , ஒரு 
மாறியின் குறிப்பிட்ட மதிப்பிற்கான மற்றொரு மதிப்பைக் கணக் 
கிட உதவுகிறது . கொடுக்கப்பட்ட மதிப்புகளிலிருந்து அமைக்கப் 

13 


194 


உயிர்ப் புள்ளியியல் 


படும் இந் நேர்கோட்டின் மேல் எல்லாப் புள்ளிகளும் அமைவதே 
சிறந்த மதிப்பீட்டைக் குறிக்கும் . ஆனால் , இம்மாதிரியான நேர் 
கோடமையப்பெறுவது அரிதாகும் . கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பு 
களுக்கும் நேர்கோட்டிலிருந்து கிடைக்கும் மதிப்புகளுக்கும் உள்ள 
வித்தியாசம் மிகவும் குறைவாக இருக்கும்படியான நேர்கோடே 
நன்கு பொருத்தப்பட்ட நேர்கோடாகும் ( best fitted lines ) . 


4 


26 


04 


25 


0. 


06 


에 


e4 

05 


et 03 


er 


படம் 8.3 


கொடுக்கப்பட்ட மதிப்புகளை 0 , 0 , ........... எனவும் , நேர் 
கோட்டிலிருந்து கிடைக்கும் மதிப்புகளை ,ே e , . ....... n எனவும் 
குறிப்பிடுவோம் . இவற்றுக்கான விலக்க வர்க்கங்களின் மொத்த 
மதிப்பு மிகக் குறைவாக உள்ள எதிர்பார்ப்பு அளவுகளைக் கொடுக் 
கும் நேர்கோடே சிறந்த நேர்கோடாகும் . Y ( 0 -e ) - மிகக் 
குறைவாக இருக்கவேண்டும் . இம் முறையே குறைந்த வர்க்க 
முறை ( Method of Least Squares ) எனப்படும் . 


x , y என்ற இரு மாறிகளில் எது சார்பு மாறி ( dependen 
variable ) , எது சார்பற்ற மாறி ( independent variable ) என்று 
சொல்வது சில இடங்களில் கடினமானதாகும் . இம்மாதிரி இடங் 
களில் X - மாறியைச் சார்பு மாறியாகக் கொண்டு ஒரு நேர்கோடும் , 
y- மாறியைச் சார்பு மாறியாகக் கொண்டு ஒரு நேர்கோடுமாக 
இரு நேர்கோடுகள் வரைய வேண்டும் . இந் நேர்கேர்டுகளே 
மாறியின் தொடர்பு கோடுகள் ( Regression lines ) எனப் 
படும் . 


4 


y = mx + C , x = m y + c என்ற நேர்கோட்டு அடிப்படை 
யில் குறைந்த வர்க்க முறையைப் பயன்படுத்தி இரு நேர்கோடு 
களும் கணக்கியலாக வரையறுக்கப்படுகின்றன . 


உடன் தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


195 


y- மாறியை X- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு ( Regression line of 
y on x ) 
y 

x - 
Tx2 


X- மாறியை y- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு ( Regression line of x 
opy) 

y: 


HIL 
b . b 

என்பன மாறிகளின் தொடர்பு 

ry : 
கெழுக்கள் ( Regression co - efficients ) எனச் சொல்லப்படும் . 
இவையிரண்டின் பெருக்கற் சராசரி ( Geometric mean ) தொடர்பு 
கெழுவிற்குச் சமமாகும் : 


11 


11 


11 


Tx • Ty 


rx ? 


rya 


மாறிகளின் தொடர்பு கெழுக்களைக் ( b ) , b, ) கணக்கிடாமல் 
தொடர்பு கெழுவின் உதவியாலும் நேர்கோடுகள் கணக்கிட 
முடியும் . இதற்குத் தகுந்தாற்போல் நேர்கோடுகளின் வாய் 
பாடுகள் மாற்றியமைக்கப்படவேண்டும் . 
y- மாறியை X- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு 


( y : - y ) == * ! ( x ; -X ) 


Tx2 


ay ( xi - x ) 


Tr 


(" - " ) - - (5 ) 


x- மாறியை y- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு 
( x - 3 ) 

H 


ay2 


{ y ; - y ) 


*3 y 
(* ) - - ( 1 ) 


196 


உயிர்ப் புள்ளியியல் 


தொடர்பு கெழுவினைக் கணக்கிட அமைத்த பட்டியலைக் 
கொண்டே , தொடர்பு கோடுகளுக்கான மதிப்புகளும் கணக் 
கிடப்படும் . இதற்கெனத் தனியாக எந்த மதிப்பும் புதிதாகக் 
கணக்கிடத் தேவையில்லை . மாறிகளை மாற்றியமைக்கும்போது , 
தொடர்பு கெழுவில் மாற்றம் ஏற்படுவதில்லை என்பதைக் கண் 
டோம் . தொடர்பு கோடுகளிலும் இத்தன்மையே இருப்பினும் , 
கோடுகளை இறுதியாகக் குறிப்பிடும்போது கொடுக்கப்பட்ட 
மாறியின் அளவுகளிலேயே கொடுக்க வேண்டும் . 


காட்டு : 


12 சோடி கணவன் மனைவி வயதிற்கான அளவுகளின் 
தொடர்பு கோடுகளை அமைப்போம் . 


tuy 


2 


1 


x; 


v2 
( yi - y) 


( x - x ) 


(x - x ) (y ; -y ( xi - x)? 


fyi -y 


25 


18 


0 


1 


0 


1 


22 


15 


-- 


2 


9 


6 


28 


20 


+ 3 


+3 


9 


9 


26 


17 


+ 1 


1 


0 


35 


22 


+ 10 


+ 5 


100 


25 


50 


20 


14 


- 


3 


25 


9 


15 


22 


16 


-- 


- 3 


-- 


- 


1 


9 


1 


3 


40 


21 


+ 15 


225 


16 


20 


20 


15 


-- 


- 


5 


2 


- 


25 


4 


10 


18 


14 


- 


7 


3 


49 


21 


19 


15 


- 


2 


36 


12 


25 


17 


0 


0 


0 


0 


300 


204 


488 


82 


146 


உடன்தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


197 


300 

= 25 
12 


1 


y 


204 

= 17 
12 


Sx 


V| z { x; -x) 


488 
12 


1/ 40-666 


Sy 


Vz yi - y) 


82 
12 


= 16.8333 


z ( x ; -x ) ( 01 - y) 


111 


146 
12 


12.166 


10 


y- மாறியை X- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு 

( 1- y ) "11 (x - X ) 


= 


( y : -17 ) 


12.166 

( x ; -25 ) 
40.666 


( 01-17 ) = 0 2992 ( xl - 25 ) 

y ; = 0 • 2992 x + 17-7-48 
yi = 0 • 2992 x ; + 9-52 


x- மாறியை y- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு 


(x1- 3 )= " , 


(11 - y ) 


( x; - 25 ) 


12.166 
= ( vi - 17 ) 

6 8333 


= 1.78 (: -17) 

178 y + 25- 30 • 20 


X ; = 


1-78 yi 


5.25 


காட்டு : 

அடியிற்காணும் அளவுகளுக்கான தொடர்பு கோடுகளைக் 
கணக்கிடுவோம் . 10 மாணவர்கள் இரண்டு பாடங்களில் வாங்கிய 
மதிப்பெண்கள் ( 50 - க்கு ) தரப்பட்டுள்ளன . 


198 


உயிர்ப் புள்ளியியல் 


x = கணக்கு 


y = உயிரியல் 


A = 33 , B = 34 என்ற தோராய மதிப்புகளைக்கொண்டு 
u , V என்ற மாறிகளை அமைத்துத் தொடர்பு கோடுகளுக்கான 
மதிப்புகளைக் கணக்கிடுகிறோம் . 


xi - 33 


yi 


yi - 34 


2012 


y ; 


ALiyi 


28 


30 


25 


16 


20 


34 


34 


+1 


0 


1 


1 


0 


32 


30 


-1 


1 


16 


4 


41 


37 


+8 


+3 


64 


9 


24 


38 


40 


+5 


+6 


25 


36 


30 


36 


42 


+3 


+8 


9 


64 


24 


37 


40 


+4 


+6 


16 


36 


24 


33 


36 


O 


+2 


0 


4 


0 


32 


31 


1 


1 


9 


3 


33 


36 


0 


+2 


0 


4 


0 


+14 


16 


142 


194 


129 


= 1.4 . 


A = 33 . 


A + u 


X 


34.4 . 


y = 16 . 


B 

= 34 . 


- 


y 


B + y = 35.6 . 


. 


1 


S. 


z wr2 - 2 


142 
10 


- ( 1-4 ) 


= 14-2 


1 96 


= 12 • 24 


= 


உடன்தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


199 


1 


S , 2 


> pi ? -y 


194 

- ( 1-62 
10 


= 19.40-2-56 = 16.84 


= Sy2 


1 


ALL 


{uivi — u v 


1 


129 - ( 1-4) ( 1-6 ) 


= 


10 


= 12-9 - 2 • 24 = 10-66 


y- மாறியை X- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு 


( y ; - y ) 


" + ( 


> 


( x ; - x ). 


Sx 


( y - 35 * 6 ) = 


10-66 

( xi- 34 : 4 ) 
12 • 24 


= 0-871 ( x - 344 ) 


yi = 0.871 x + 356 - 29-9624 


yi = 0 : 871 xi + 5 + 6376 


x- மாறியை y- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு 


( xi -x ) = 


Sy ? 


10-66 


( x ; - 344) = 


16-84 ( y / - 35-6 ) 


= 0-633 ( vi - 35-6 ) 


x = 0 * 633 y + 34-4- 22-5348 


xi = 01633 y + 11 : 8652 . 


200 


உயிர்ப் புள்ளியியல் 


காட்டு : 


கணவன் வயது மனைவி 

வயது 
yi 


yi 


xiyi 


18 


17 


324 


289 


306 


19 


17 


361 


289 


323 


20 


18 


400 


024 


360 


21 


18 


441 


324 


378 


22 


18 


484 


324 


396 


23 


19 


529 


361 


437 


24 


19 


576 


361 


456 


25 


20 


625 


400 


500 


26 


21 


676 


441 


546 ) 


27 


22 


729 


484 


594 


225 


189 


5145 


3597 


4296 


- 


= 


x = 22-5 

= 1.89 
S = 1514-5.- : 22-5 ) = 1514-5- 506-25 
S. 825 
Sy V359-7- ( 189) ? = 4359-7-357-21 
S. 2.49 

429-6- (22-5) ( 189) 
429-6-425-25 

4.35 
x- மாறியை y- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு 
( xi - x ) = 11 ( yi- y) 

Sy 

4.35 
( xi - 22-5 ) 

( yi - 18-9 ) 

) 
2-49 
xi = 1 ; 747 yi + 22 : 5–33 : 02 
Xj = 71 : 47yj- 10-52 


உடன் தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


201 


* -மாறியை X- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு 
( 

H 

( xj - x ) 


vi - y = 4 


( yi - 18-9 ) 


- 


4-35 
8.25 


( xi-- 22 • 5 ) 


Vi = 0 : 523 x - 11:77 + 18 : 9 
y 0 • 523 x + 7:13 


தொடர்பு பட்டியல் ( Correlation table ) 

x , y மாறிகளின் மதிப்புகள் சிறியனவாகவும் எண்ணிக்கையில் 
குறைந்ததாகவும் உள்ள இடங்களில் நேரிடையாகவோ அல்லது 
சுலப முறையைப் பயன்படுத்தியோ உடன்தொடர்பு கெழு 
கணக்கிடும் முறையைப் பார்த்தோம் . x , y மாறிகளின் எண் 
ணிக்கை அதிகமாக உள்ள இடத்து , நேரிடையாகக் கணக்கிடு 
வதில் உள்ள சிக்கலைத் தவிர்க்க உடன்தொடர்பு பட்டியலை 
அமைத்துக் கணக்கிடுகிறோம் . 100 கணவன் - மனைவி வயதிற்காக 
அமைக்கப்பட்ட தொடர்பு பட்டியலைப் பார்ப்போம் . 


கணவன் 
வயது 

x |20-30 |30-40 40-50 50-60/ 60-70 மொத்தம் 
மனைவி 
வயது ) 
15-25 9 3 

17 


25-35 


10 


25 


2 


37 


35-45 


1 


1 


12 


2 


15 


45-55 


4 


16 


5 


25 


55-65 


2 


6 


மொத்தம் 


5 


20 


44 


24 


7 


100 


202 


உயிர்ப் புள்ளியியல் 


100 கணவர்களின் வயதை x- மாறியாகவும் , அவர்தம் மனைவி 
யரின் வயதை y- மாறியாகவும் கொண்டு இப் பட்டியல் அமைக்கப் 
பட்டுள்ளது . கணவர்களின் வயது 20-30 , 30-40 . 40-50 , 50-60 , 
60-70 என்ற ஐந்து இடைவெளிப் பிரிவுகளாகவும் , மனைவியரின் 
வயது 15-25 , 25-35 .......... 55-65 என்ற ஐந்து இடைவெளிப் 
பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன . 100 சோடி அளவுகளும் , 
சரியான அறைகளில் சரிபார்க்கும் குறியால் ( talley mark ) 
அமைத்து , ஒவ்வோர் அறையிலும் அமைந்த நிகழ்வெண்களின் 
மதிப்புத் தரப்பட்டுள்ளது . 40-50 என்ற இடைவெளியில் அமை 
யும் 44 கணவர்களின் வயதிற்கான மனைவியரின் வயது 15-25 - ல் 
மூன்றும் , 25-35 - ல் இருபத்தைந்தும் , 35-45 - ல் பன்னிரண்டும் , 
45-55 - ல் தான்குமாக 44 மனைவியரின் வயது அமைந்துள்ளது . 
இதேபோல் 35-45 வயதுள்ள 15 மனைவிமார்களின் கணவர் 
வயது 30-40 - ல் ஒன்றும் , 40-50 - ல் பன்னிரண்டும் , 50-60 - ல் 
இரண்டுமாக 15 பேர் வயது அமைந்துள்ளது . இரண்டு மாறி 
களின் தொடர்பைக் காண அமைக்கப்படும் இப் பட்டியல் 
தொடர்பு பட்டியல் ( Correlation tabie ) அல்லது இரட்டைமாறி 
நிகழ்வெண் பட்டியல் ( Bivariate frequency tabl:) எனச் சொல்லப் 
படும் . 


உடன்தொடர்பு கெழுவைக் கணக்கிட உதவும் மதிப்புகளைத் 
தொடர்பு பட்டியலில் அமைக்கும் முறையைப் பார்ப்போம் . 
தொடர்பு பட்டியலில் x , y மாறிகளுக்குக் கிடைக்கும் இரு 
நிகழ்வெண் பரவல்களும் , தொடர்பு கெழுவின் பகுதியில் அமை 
யும் x, y மாறிகளுக்கான திட்ட விலக்கங்களைக் கணக்கிட உதவு 
கின்றன . தொடர்பு பட்டியலில் அமைந்துள்ள இரு நிகழ்வெண் 
பரவல்களும் பின்வருமாறு : 


Xi 
கணவன் 
வயது 


நிகழ் 
வெண் 


மனைவி 


fi 
நிகழ் 
வெண் 


வயது 


20-30 


15-25 


17 


30-40 


20 


25-35 


37 


40-50 


44 


35-45 


{ 15 


50-60 


24 


45-55 


25 


60-70 


7 


55-65 


6 


மொத்தம் 100 


மொத்தம் 100 


உடன் தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


203 ) 


என்ற 


தொடர்பு கெழுவின் தொகுதியில் உள்ள உடன்மாறுபாட் 
டௗவையைக் கணக்கிடும் முறையைப் பார்ப்போம் . நிகழ்வெண் 
பரவலில் ஒவ்வோர் இடைவெளிப் பிரிவிலும் அமையும் நிகழ் 
வெண்கள் சமமாகப் பரவி இருக்கும் என்ற அடிப்படையில் புள்ளி 
யியல் அளவைகள் 

கணக்கிடப்படுவதைக் குறிப்பிட்டோம் . 
கணவர் வயதிற்காகப் பிரிக்கப்பட்ட ஐந்து இடைவெளிப் பிரிவு 
கள் , மனைவி வயதிற்காகப் பிரிக்கப்பட்ட ஐந்து இடைவெளிப் 
பிரிவுகள் கொடுக்கும் 25 சிற்றறைகளில் அமையும் நிகழ்வெண்கள் 
யாவும் அந்தந்த இடைவெளிப் பிரிவில் சமமாகப் பரவி இருக்கும் 

அடிப்படையில் உடன்மாறுபாட்டிற்கான மதிப்புகள் 
கணக்கிடப்படுகின்றன . ஒவ்வோர் அறையும் மூன்று அளவு 
களால் சுட்டப்படும் . x- மாறியின் இடைவெளிப் பிரிவு அல்லது 
பிரிவெண் , y மாறியின் இடைவெளிப் பிரிவு அல்லது இடை 
வெளிப் பிரிவெண் ஆகிய இரண்டளவுகளுக்கான பொது அறை 
யில் அமையும் நிகழ்வெண் ஆகிய மூன்றினையும் இது குறிக்கும் . 
ஓர் அறைக்கான இம் மூன்று மதிப்புகளையும் கொண்டு , அவ் 
வறைக்கான உடன்மாறுபாட்டளவையின் மதிப்புக் கணக்கிடப் 
படுகிறது . கணவன் வயது 40-50 . மனைவி வயது 35-45 - ல் 
இருக்கும் 12 சோடி மதிப்புகளுக்கான உடன்மாறுபாட்டளவை 
மதிப்பைக் கணக்கிடுவோம் . 40-50 - க்கு 45 பிரிவெண்ணாகவும் , 
35-45 - க்கு 40 பிரிவெண்ணாகவும் அமைகின்றன . இவ்விரண்டின் 
பெருக்குத் தொகையை , இவ்விடைவெளிப் பிரிவுகளின் பொது 
அறையில் அமையும் நிகழ்வெண்ணால் ( 12 ) பெருக்கிவரும் 
தொகையே இவ் வறைக்கான உடன்மாறுபாட்டளவை மதிப் 
பாகும் . 45 X 40 X 12 = 21600. இம் முறைப்படி ஒவ்வோர் 
அறைக்குமாகக் கணக்கிடப்பட்ட உடன்மாறுபாட்டளவைகளின் 
மொத்தமே தொடர்பு கெழுவின் தொகுதியில் அமையும் உடன் 
மாறுபாட்டளவையின் மதிப்பைக் கணக்கிட உதவுகிறது . இவ் 
உடன்மாறுபாட்டளவைகளின் மதிப்புகளே , கணக்கிட உதவும் 
தொடர்பு பட்டியலில் அறை நிகழ்வெண்களுக்கு அடியில் 
குறிக்கப்பட்டுள்ளது . 


= 


4580 

= 45.80 
100 


3660 
100 


y 


36-60 


218900 

100 


- ( 45-8 ) 


= 12189 - 2097-67 


107" 


20-30 


30-40 


40-50 


80-80 


60-70மொத்தம் 


பிரிவெண் 

Vil 


y xfy"xfilmXxt 


y 


15-25 


5. 2500 


3 2700 


17 


340 


6800 


11800| 


25-35 


9 6300 

10 10500 

1 1400 


30 


1110 


33300 


47560 


33750 


3300 


35-45 


15 


40 


600 


24000 


274001 


21600 


4400 

16 44000 


45-55 


60 


1260 


16260 


62500 


9000 


69250 


A 


55 


6 


60 


360 


/ 


13200 


7800 


21600 
11000 


5 


20 


7 


100 


3660 


148200 


176700 


மொத்தம் பிரிவெண் 
| 
25 


35 


55 


65 


125 


700 


1980 


1320 


455 


4580 


3125 


24500 


89100 


72600 


29575218900 


உயிர்ப் புள்ளியியல் 


XiXyi) 


2500 


18200 


67050 


64900 


24060|176700 


உடன்தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


2051 


2191.36 = 9.559 


ry = 11 


148200 

100 


( 366) 


11482 - 1339.56 


- 


1142-44 


= 11.93 


11 


176700 . 

- ( 45 • 8 ) ( 366) 
100 


= 1767 


1676.28 = 90 72 


rxy 


- 


4 
or oy 


90-72 
( 9-559 ) ( 11-93 ) 


90-12 
114 : 039 


0-1955 


x- மாறியை y- மாறியில் குறிக்கும் வளை கோடு 


( x - X ) 


P (01 - y ) 


( x ; - 45.8 ) 


90.72 

( y - 366) 
114-039 


= 0.6369 yi + 45 8- 23.31 


xi = 0 * 6369 yi + 22 • 49 


y- மாறியை X- மாறியில் குறிக்கும் வளைகோடு 


H 


11 


(0 - y ) = 


gy ? (x - x) 


( y - 366) 


90.72 
91.36 


(x --- 45-8) 


= 0 * 993x ; + 366-45-48 ) 


yi 


0 • 993x : - 8.88 


106 


உயிர்ப் புள்ளியியல் 


கலயமுறை : 

x , y மாறிகளை , சிறந்த தோராய மதிப்புகள் , தகுந்த அலகு 
களைக் கொண்டு 2 , 7 என்ற மாறிகளாக மாற்றித் தொடர்பு 
பட்டியலில் ஏற்படும் கணக்கியல் முறைகளைச் 

சுலபமாக்கிக் 
கொள்ளலாம் : 

என்ற மாறிகளாக மாற்றியபின் கணக் 
கிடப்படும் தொடர்பு கெழு கொடுக்கப்பட்ட மாறியின் 
தொடர்பு கெழுவிற்குச் சமமாக அமைவதைக் காணலாம் . 


X -A 


4 


C 


y - B 


d 


A , B என்பன x , y மாறிகளிலிருந்து கழிக்கப்படும் தோராய 
மதிப்புகளையும் , c , d என்பன இவ் விலக்கங்கள் வகுக்கப்படும் அலகு 
களையும் குறிக்கும் . A , B என்ற தோராய மதிப்புகள் நிகழ் 
வெண் பரவலின் 1 , y மாற்றிகளின் பிரிவெண்களில் ஏதாவதொரு 
மதிப்பாகவும் , c , 4 என்பன x, y மாறிகளின் இடைவெளி அளவு 
களையும் குறிக்கும் , 


= A + cli 


A + CS 


V 


= B + d ; 
= B + dy 


rly = 


+ ( 

z ( x ; -x i - y ) 
VEz ( x ; -x ) . * 20 :-))" 


1 


z ( A + cli - A - ca ) ( B + dri - B - dv ) 


11 


11 


1 


VIXA + c4 ( -A -cu ) + z (B + dei- B- ல் ) 

z c (u ;~~ ) . a ( v: - y ) 
VAze («i- x) = = 4 (2;-) ) ; 


உடன்தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


207 ) 


1 


c . dz(u - 1 ) ( ; - y) 
dVA= (ay- 1 ) + z (y; -- > ) " 

+ x ( 4 ; -z ) ( y - y ) 


11 


= 


1 


n 


= rasy . . | 


= ruv . 


இரு மாறிகளுக்கான உடன்தொடர்பைக் கணக்கிடும்போது 
ஏற்படும் சிரமத்தைக் குறைக்க தக்கத் தோராய மதிப்புகளைக் 
கழித்தும் , சிறந்த அலகுகளால் வகுத்தும் அமைக்கப்படும் மாறி 
களுக்கான தொடர்பு கெழு கொடுக்கப்பட்ட மாறிகளுக்கான 
தொடர்பு கெழுவிற்குச் சமமாகிறது . கூட்டுச் சராசரித் திட்ட 
விலக்கம் கணக்கிடும்போது மாற்றியமைக்கப்படும் மாறிகளின் 
மதிப்புகள் கணக்கிட்ட அளவைக்கேற்றவாறு கொடுக்கப்பட்ட 
மாறியில் மாற்றியமைக்கப்படவேண்டும் என்பதை அறிவோம் . 
உடன் தொடர்பு கெழுவில் இத்தகைய மாற்றம் தேவையில்லை 
என்பதையே இது காட்டுகிறது . 

உடன் தொடர்பு கெழுவைக் கணக்கிட உதவும் மதிப்பு 
களால் மாறிகளின் தொடர்பு கோடுகளும் கணக்கிடப்படும் என் 
பதை அறிவோம் . மாற்றப்பட்ட மாறிகளின் மூலமே தொடர்பு 
கோடுகளும் குறிக்கப்படுவது தவறில்லையாயினும் , மாறிகளின் 
தொடர்பு கோடுகளைக் கொடுக்கப்பட்ட மாறியில் குறிப்பிடுவது 
இந் நேர்கோட்டுச் சமன்பாடுகளை உபயோகப்படுத்தி மற்ற மாறி 
யின் மதிப்பை தேரிடையாகக் கணக்கிட மிகவும் உபயோகமாக 
உள்ளது . கூட்டுச் சராசரி , திட்டவிலக்க அளவைகள் கொடுக்கப் 
பட்ட மாறிகளுக்கு மாற்றப்பட்டு மாறிகளின் 

மாறிகளின் தொடர்பு 
கோடுகள் கணக்கிடப்படுகின்றன . அடியிற்காணும் தொடர்பு 
பட்டியலில் இம்முறை பயன்படுத்தப்பட்டிருப்பதைக் காணலாம் . 

உடன் தொடர்புப் பட்டியல் 
-1876 

1-876 
1000 
1371 

1.371 
1000 


20 


Y 


= 


1 


5296 
1000 


( -1-875 ) : 


208 


உயிர்ப் புள்ளியியல் 


15-296 


3.5194 


17766 


1.332 


| 3273 
1000 


( -1-371 : 3 


13-273 


1.8796 = 11 • 3934 

= 1.18 
1876 ) -1371 ) 
1000 

1000 


H 


3727 
1000 


- 


3.727 


2-572 


1 155 


rass 


ப 
T . u 


1.155 
( 1.332 ) [ 1.155 ) 


0.7347 


மாறியின் தொடர்பு கோடுகள் 

x 4t 
= A + c | 
37-5 + { 5 ) -1-876 ) 


= 37-5 


9.88 


= 28-12 


y = B + dy 

32 * 5 + ( 5 ) ( -1-371 ) 


= 


= 32-5 - 6.85 


25-65 


C. Tu = 5 X 1.332 


6.66 


ry = c . 1 = 5 X 1.18 


5.90 


x- மாறியை y- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு 


ox 


( xi - x ) 


( yi - y ) 


( xi - 28-12 } 


. 


6.66 
0.7347 ( y - 25-657 

5 90 
0 •8293yj + 28:12 21-27 
0-8293yi + 6-85 


உடன்தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


209 


y- மாறியை x- மாறியில் குறிப்பிடும் நேர்கோடு 


சy 


( y ; - y ) 


( x - X 


25 * 65 ) = 


0.7347 


5.90 
6.66 


x 


28-12 ) 


y ; = 0.651 x - 18 + 31 + 2565 


ji 


0 * 651 x; + 7 34 


உடன்தொடர்பு பட்டியல் ( 212 ஆம் பக்கம் பார்க்க ) 


காட்டு : 


Ex ; 


2170 
1112 


X 


= 195 


1 


1881 
1112 


- 


) 


1.692 


11 


11 


zx; "> fi - x2 


Tx2 


5350 
1112 


( 1-95,2 


4.8112 - 3-8025 


1.0087 


ay 


-z1 ? f : - y 


ry 


4295 
1112 


( 1692 ) 8 


2.8948 - 3.2994 


0.9995 


14 


உடன்தொடர்புபட்டியல்(207ஆம்பக்கத்திற்குரியது) 


: 


210 


16-20|20-2525-3030.-3535-40/40-4545-50/50-5555-60 


yi 


Y 


VISI 


y 


15-20 


96 


17.5 


3. 


-288 


864) 


813 


- 


11 132 


62 558 


19 114 


3 9 


1 ( 


20-25 


458 


22.5 


- 


-916|1832|2192 


6 248 


220190 1320|760 


34) 
68 


6 0 


25-30 


, 


291 


27.5 


-1-291)291 


515 


46 138 


165 330 


59 59 


13 0 


5 

5 


1 3 


3035 


25 


86 


325 


0 


0 


0 


0 


3 . 


33 0 


14 0 


8 0 


Oo 


2 0 


1 


1 


3 


35 


37-5 


35 


35 


10 


9 0 


6 6 


3 9 


1 4 


8 


8 


40-45 


1 2 


3 0 


5 10 


4 16 


3 18 


*|18|115-|10|11|58 


உயிர்ப் புள்ளியியல் 


45-50 


:: 


11 


47:5 


33 


99 


75 


2 6| 


3 18 


3 27 


2 
24 


ப 


50-55 


1 


|A 


5. 


52 5 


20 


80 


2 24 


64 


2 32 


17 


332 


402 


138 


47 


26 


17 


14 


7 


1000 


-13713273 


3727 


உடன் தொடர்பும் தொடர்பு கோடுகளும் 


17.5 


22.5 


27.5 


32.537.5 


42.5/47.5 


52.5 


57.6 


-3 


-3 


2 


-1 


0 


1 


| 


2 


3 


4 


wif 


-68--996/-804|-138 


0 


26 


34 


42 


28 


|-1816 


272 


2988 


1608 


138 


0 


26 


68 


84 


1125296 


uiy; 


180 


2013 


1198 


126 


0 


13 


46 


75 


76 


3727 


211 


உடன்தொடர்புபட்டியல்(269ஆம்பக்கத்திற்குரியது) 


212 


F 


0 


1 


2| 


3 


4 


*6 


மொத்தம் 


yfi 


yi fi 


Xy 


MM 


0 


3 0 


75 


0 


0 


0 


1 


15 0 16 64 14 112 


440 


2 0 

2 12 

3 
36) 


440 


440 


990 


54 0 45 135 40 240 10 90 

2 24 


430 


860 


1720 


2 


1346 


2 

2 277 544 

41 12.3 

9 36 


1 

0 366 
732 91 364 

39 234 10 80 

4 40 3 


9 
45 4 
40 6 
90 

1 20 


1 

0 20 0 5 0 3 0 1 0 


3 


116 


348 


1044 


537 


2 32 


29 


116 


464 


192 


2 


5 


15 


75 


375 


100 


30 


6 30 3 18 


6 


7 


42 


252 


54 


36 


மொத்தம் 


30 


338 


514 


153 


47 


23 


1112| 


7 


1881 
| 


4295 


3219 


xfi 


0 


338 


1028 


459 


188 


115 


42 


2170 


உயிர்ப் புள்ளியியல் 


xfi 


0 


338 


20156 


1377 


752 


575 


252 


5.350 


0 


763 


1486 


519 


208 


195 


48 


3219 


உடன்தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


213 


1 


| 


- 


z xi yi - x y 


11 


3219 
1112 


( 1.95 ) ( 1-692 ) 


= 


2.8948 


3 • 2994 


-0.4046 


rxy 


Mu 
Tx . ry 


- 


- 04046 

1.004 


0.403 


x - மாறியை y- மாறியில் குறிக்கும் நேர்கோடு 


( x - x ) 


41 ( 3-7 ) 


( x ; - 1 9.5 ) 


- 


-0.4046 

( y - 1692) 
0.9996 


0.4081 


+ • 6905 + 1.95 


2 • 6405-0 • 40811 


- 


y- மாறியை X- மாறியில் குறிக்கும் நேர்கோடு 

0-4046 
( yi - 1.692 ) 

( x - 1-95 ) 
1.0087 

0.401 x + 1.692 + 0.782 
yi 

= 2.474 0.401xi 


- 


- 


- 


மதிப்பிடத் தொடர்பு கெழு ( Rank correlation ) 

x , y- மாறிகளின் அளவுகளுக்கு மாறாக அவற்றின் தரம் 
அல்லது மதிப்பிடம் ( rank ) குறிப்பிடும் போது கணக்கிடப்படும் 
தொடர்புகெழு மதிப்பிடத் தொடர்பு கெழு எனப்படும் . 
அளவைகளைவிட அவற்றின் மதிப்பிடம் குறிப்பிடுவதே சிறந்த 
தெனும் நிலையிலும் , திட்டவட்டமாக அளவிட இயலாதனவான 
பண்புகளின் தன்மை மதிப்பிடங்களால் கொடுக்கப்படும் இடங் 
களிலும் இக் கெழு கணக்கிடப்படுகிறது . இரு மாறிகளுக்கான 
மதிப்புகளை xx,....... y y ...... ) எனக் கொள்வோம் . இவை 
தரங்களாகவேனும் ( மதிப்பிடங்கள் ) குறிக்கப்படலாம் . அளவு 
களாக உள்ள இடத்து அவற்றின் மதிப்புகளுக்குத் தக்கவாறு 
தரப்படுத்திக்கொள்ள வேண்டும் . 


214 


உயிர்ப் புள்ளியியல் 


மதிப் மதிப் 
பிடம் பிடம் 

y ; 


y 


மதிப்பிட 
வேறுபாட்டு 
வர்க்கம் 


மதிப்பிட 
வேறுபாடு 


2 


Rx 


Ryı 


Pixi - Ryı = dy 


d , 


y . 


Rx9 | 


Ry 


Rxy - Ryz 


d , 


d , " 


. 


yn 


Ran 


Ryn 


Rxn 


- 


- 


Ryn 


dri 


dn 


zd , 


3 


1 


இரு மாறிகளுக்கான தரங்களின் வித்தியாச வர்க்கங்களின் 
கூட்டுத்தொகை கணக்கிடப்பட்டு ( Ed ; ) மதிப்பிடத் தொடர்பு 
கெழு வரையறுக்கப்படுகிறது . 

6s di2 
P 

என்ற வாய்பாட்டால் மதிப்பிடத் 

n ( n - 1 ) 
தொடர்பு கெழு குறிப்பிடப்படுகிறது . P ( ரோ ) என்பது மதிப் 
பிடத் தொடர்பு கெழுவினையும் , என்பது உறுப்புகளின் எண் 
ணிக்கையையும் குறிக்கும் . ஒவ்வொரு சோடி ( x1 Y1 > x2 . y .... 
x , yn ) உறுப்புகளின் மதிப்பிடங்கள் சமமாக இருக்கும்போது 
மதிப்பிடத் தொடர்பு கெழுவிற்கான மதிப்பிட வேறுபாட்டு 
வர்க்கம் பூச்சியமாகி p = 1 என அமையும் . மதிப்பிட மதிப்பு 
கள் நேர்மாறாக இருக்கும்போது p = - 1 என அமையும் . இவ் 
விரு எல்லைகளுக்கிடையில் அமையும் மதிப்பிடத் தொடர்பு 
கெழுவின் மதிப்பிற்குத் தக்கவாறு இதன் மதிப்பு விளக்கப்படும் . 


காட்டு : 

அழகு போட்டியில் இரு நடுவர்களால் குறிப்பிடப்பட்ட 
மதிப்பிடங்கள் தரப்பட்டுள்ளன . அழகினை மதிப்பிடும் தன்மையில் 
இரு நடுவர்களுக்குள்ள தொடர்பினைக் கணக்கிடு . 


உடன்தொடர்பும் தொடர்பு கோடுகளும் 


215 


மதிப்பிட 


முதல் நடுவர் 

தந்த 
மதிப்பிடம் 


இரண்டாம் | 
நடுவர் தந்த 
மதிப்பிடம் 


வேறு 


மதிப்பிட 
வேறுபாட்டு 
வர்க்கம் 


பாடு 


6 


- 3 


9 


5 . 


+1 


1 


8 


9 


-1 


1 


8 


16 


7 


1 


+6 


36 


10 


2 


+8 


64 | 


3 


10 


81 


6 


+1 


1 


7 


+2 


4 


1 = 10 


214 


1 = 10 


z d ; 


= 214 


P = 1 


6 > ds 
11 {1- 1 ) 


= 1 


6 x 214 

10-99 


= 1-1-297 


P = 


0.297 


இரு பாலர்களும் சயன பதிட்பிடங்கள் சொட்டவர்கள் 
லச் Car் ( டியாது . இருவரது அரசின் பதிட்பிடும் தில்லம . 
வில் வேறுபாடு இருப்பதாகக் கொள்கிறோம் . 


216 


உயிர்ப் புள்ளியியல் 


காட்டு : 

அடியிற்காணும் அளவுகளுக்கான 
கெழுவைக் கணக்கிடு . 


மதிப்பிடத் 


தொடர்பு 


57 33 45 50 48 
y = 20 60 58 54 

56 

மதிப்பிட 
மதிப்பிடம் ) மதிப்பிடம் மதிப்பிட வேறு 

y வேறுபாடு 

பாட்டு 
வர்க்கம் 


57 


20 


1 


-4 


16 


33 


60 


1 


+4 


16 


45 


58 


2 


+2 


4 


50 


54 


4 


2 


4 


48 


56 


3 


3 


0 


0 


40 


1 = 5 
zd; 


P = .- 1 


n { n - 1 ) 


= 1 


6 X 40 
5 ( 25 1 


240 
120 


= 1- 2 


P = - 10 


ஒரு மாறியின் இரு அளவுகள் ஒரேமதிப்பைப் பெறும் போது 
அவற்றிற்கான மதிப்பிடம் தருவதில் எழும் சிக்கலைப் போக்க 
அடியிற்காணும் முறை கையாளப்படுகிறது . 4 மதிப்பிடங்கள் 
வரையறுக்கப்பட்டபின் , இரு அளவுகள் சமமாக இருப்பின் 


உடன் தொடர்பும் தொடர்பு கோடுகளும் 


217 


அவற்றின் மதிப்பிடம் 5,6 எனக்கொண்டு இரு அளவுகளுக்குமான 
மதிப்பிடங்கள் 5.5 எனக் குறிக்கப்படும் . இதை அடுத்துவரும் 
மூன்று அளவுகள் சமமாக இருப்பின் , இவற்றிற்கான மதிப் 
பிடங்கள் 7,8,9 எனக் கொண்டு , இவற்றின் கூட்டுச் சராசரியான 

7 + 8 + 19 
8 ஆனது 

3 
களாகக் குறிக்கப்படும் . எவ்வளவு அளவுகள் சமமாக அமை 
கிறதோ , அவ் வளவுகளின் மதிப்பிடங்களின் சராசரி ஒவ்வோர் 
இடத்திற்குமான மதிப்பிடமாகக் குறிக்கப்படும் . எல்லா அளவு 
களும் மாறுபட்ட மதிப்பிடங்களைப் பெறும் என்ற அடிப்படையில் 
மதிப்பிடத் தொடர்பு கெழுவின் வாய்பாடு வரையறுக்கப்படு 
வதால் , இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் சமமான 
மதிட்பைப் பெறும்போது நம்மால் கையாளப்படும் மேற்கண்ட 
முறையில் ஏற்படும் பிழைகளைச் சரிசெய்ய zd ; உடன் 
1 
12 

( ms - m ) என்ற மதிப்புக் கூட்டப்படுகிறது . 1 என்பது சமமான 
மதிப்புகள் பெற்ற அளவுகளின் எண்ணிக்கையைக் குறிக்கும் . 
x- மாறியில் இரண்டளவுகளும் , y- மாறியில் மூன்றளவுகளும் 
சமமான மதிப்பைப் பெற்றிருப்பின் , 


6 Ed; + 


1 

( m3 
12 

n ( n ? 


1 
m ) + ( in - m ) 

12 
1 ) 


- 


P = 1 


என்ற மதிப்பு 


6 , d ? + 


(33 


3 ) 


1 

2 ) + 
12 

12 
nume -1 ) 


p = 1 - 


என அமையும் . 


காட்டு : 


அடியிற்காணும் அளவுகளுக்கான மதிப்பிடத் தொடர்பு 
கெழுவைக் கணக்கிடுவோம் . 


38 


23 


30 


4 


6 


6 


55 


14 


6 47 


8 8 


19 


1 


10 


10 15 


4 1 


14 


218 


உயிர்ப் புள்ளியியல் 


திப்பிட 


மதிப்பிடம் மதிப்பிடம் மதிப்பிட 

மதிப்பிட 
வேறுபாடு 

வேறுபாட்டு 
வர்க்கம் 


1 


8 


5.5 


- 2.5 


6.25 


8 


55 . 


5 


0.25 


30 


19 


1 


4 


3-0 


9.00 


4 


1 


8-5 


18 


15 


2.25 


10 


8 


4.0 


16.00 


6 


18 


10 


8 


-2 : 0 


4.00 


15 


2 


1 


-1.0 


1 00 


14 


4 


7 


6 


-1.0 


100 


. 


1 


8 


-0.5 


0 • 25 


47 


14 


-1.0 


1 00 


41-00 


5 x d + } ( m " -w ) + + , ( w - m ) + } ( w - m } 


- 


n ( n - 1) 


6[41+ + (8°-3) + 1 (2"-2) + 1 (s -2 ) 


10 ( 102-1) 


P = 1 - 


6 [ 41 + 2 + 0.5 + 0 • 5 ] 

990 


- 


1 


264 
990 


= 1 - 0 • 2667 


P = 0-7333 


உடன்தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


21s * 


பயிற்சி : 


1. அடியிற்காணும் 
கெழுவைக் கணக்கிடு . 


அளவுகளுக்கான 


உடன் தொடர்பு ? 


1 


3 


4 


2 


.8 


9 


10 


13 


15 . 


8 


6 


10 


8 


12 


16 


16 


| 


10 


32 


32 


2 , கம்பு , சோளம் ஆகியவற்றின் விலைகளுக்கான சிதறல் - 
விளக்கப்படம் வரைக . 


விலை 10 மூட்டைகளுக் 

விலை 10 மூட்டைகளுக் 
வருடம் கானது ( ரூபாயில் ) 

வருடம் 

கானது ( ரூபாயில் ) 


கம்பு 


சோளம் 


கம்பு 


சோளம் 


1905-06 | 


279 


298 


1910-11 


281 


318 


1906-07 | 


295 


315 


1911-121 


317 


353 


1907-08 


326 


338 


1912-13 ) 


337 


396 


3 


1908-09 


346 


369 


| 1913-14 


337 


383 


1909-10 


315 


334 


1914-151 


309 


326 


3. பிற்காணும் பட்டியலில் , மொத்த மக்கள் தொகை 
யும் , அவர்களின் பகுப்பில் அமையும் குறைபார்வை உடையோர் 
தம் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளன . வயதிற்கும் , - 
குறைபார்வைக்கும் உள்ள தொடர்பைக் கணக்கிடு . 


220 


உயிர்ப் புள்ளியியல் 


வயது 


0-1010-20 20-30 | 30-4040-50 /50-60 / 60-70 70-80/ 


மக்கள் 
தொகை 

( ஆயி 
ரத்தில் ) 


100 


60 


40 


36 


24 


11 


6 


3 


குறை 
பார்வை 
யுடை 
யோர் 


45 


40 


40 


40 


36 


22 


18 


15 


4. உயிரியலிலும் , உயிர்ப் புள்ளியியலிலும் 11 மாணவர்கள் 
தம் மதிப்பெண்கள் தரப்பட்டுள்ளன . இரு மாறிகளுக்குமான 
உடன் தொடர்பைக் கணக்கிடு . 


உயிரியல் 
( 100 - க்கு ) 


45 


55 


56 


58 | 60 | 65 | 68 | 70 175 


80 185 


உயிர்ப் 
புள்ளி 
யியல் 
100 - க்கு 


56 


5048 | 60 


62 


64 


6570 


74 


82 | 90 


5. நீரின் அளவிற்கும் , அரிசி விளைவிற்குமான அளவுகள் 
அடியிற்காணும் பட்டியலில் தரப்பட்டுள்ளன . நீரின் அளவிற் 
கான அரிசியின் விளைபலன் தொடர்புகோட்டினை அமை . 40 
அங்குல நீர் கிடைக்கும்போது ஏற்படக்கூடிய விளைவின் அளவைக் 
கணக்கிடு . 


நீரின் அளவு 

( அங் . ) 


12 


18 


24 


30 


36 


42 


48 


விளைபலன் 
( டன்னில் ) 


5 27 


5.68 


6.25 


7 21 


8.02 | 8-71 


* 


8 • 42 


6 . 90 இடங்களின் மழை அளவிற்கும் , வெப்பநிலைக்குமான 
தொடர்பு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது . இவ் விருமாறி 
களுக்குமான தொடர்புகெழு , தொடர்பு கோடுகளைக் கணக் 


உடன் தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


221 


வெப்பநிலை 


* 


10-14 | 15-19 20-24 25-29 | 30-34 35-39 மொத்தம் 


16-18 


1 


1 


2 


19-21 


1 


2 


2 


1 


2 


8 


22-24 


1 


2 


1 


1 


25-27 


2 


6 


6 . 


3 . 


1 


23 


feeleசின 


28-30 


3 


8 


4 


4 


2 


21 


31-33 


4 


6 


4 


3 


17 


34-36 


2 


4 


3 


2 


11 


37-39 


1 


2 


1 


மொத்தம் 


13 


25 


21 


19 


Col 


4 


90 


சாட 


7 . கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளுக்கான தொடர்பு கெழு 
மாறியின் தொடர்பு கோடுகளைக் கணக்கிடு . 


1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


8 


10 


1 


12 


y 


11 


13 


14 


16 


15 


8 . 

தந்தை , மகன் உயரங்களின் அளவுகளுக்கான தொடர்பு 
கெழுவையும் , மாறிகளின் தொடர்பு கோடுகளையும் கணக்கிடு . 


- 


222 


உயிர்ப் புள்ளியியல் 


தந்தை 
உயரம் 


65 


65 


67 


67 


68 


69 


71 


72 


73 


மகன் 
உயரம் 


67 


68 


64 


68 


72 


70 


70 


69 


70 


9. நெல்விளைவைக் காணச் செய்த சோதனை ஒன்றில் , அறுக் 
கப்பட்ட உடனே எடுக்கப்பட்ட எடைக்கும் , காய்ந்தபின் எடுக் 
கப்பட்ட எடைக்குமான இருமாறி நிகழ்வெண் பட்டியல் 
( Bivariate frequency table ) பின்வருமாறு 

காய்ந்தபின் எடுக்கப்பட்ட எடை 


y 


20-25 


25-30 


30-35 


35-40 


40-45 


45-50 


* 


35-46 


1 


2 


20 


40-45 


1 


2 


3 


2 


அறுத்தவுடன்எடுக்கப்பட்டஎடை 


45-50 


3 


3 


3 


1 


50-55 


4 


6 


5 


1 


55-60 


1 


1 


4 


10 . ஜன நெருக்கடிக்கும் குழந்தை இறப்பு விகிதத்திற்கு 
மான அளவுகளிலிருந்து அவற்றுக்கிடையில் உள்ள தொடர்பைக் 
கணக்கிடு . 


குழந்தை 
இறப்பு: 109 12296 142 151 124 125 102 109 156 122 
விகிதம் 


[ 14 : 916-315.8 12 : 233-213.314.6 8.8 | 4939-8 [ 6 • 3 


நெருக் 
கடி 


உடன் தொடர்பும் தொடர்புகோடுகளும் 


223 


11. பத்துச் சோடி புதுமணத் "தம்பதிகளுக்கான வயதில் 
உள்ள உடன் தொடர்பைக் கணக்கிடு . 


கணவன் 


17 


18 


19 


19 


20 


20 


21 


21 


22123 


வயது 


மனைவி 


12 


16 


14 


11 


15 


1922 


| 


16 


15 


வயது 


20 


1000 நபர்களின் எடை , உயரத்திற்கான தொடர்பு 
பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது . எடைக்கும் உயரத்திற் தம் 
உள்ள மாறிகளின் தொடர்பு கோடுகளைக் கணக்கிடு .. 149 
பவுண்டு எடையுள்ளவரின் சராசரி உயரத்தையும் , 66 அங் . உயரம் 
உள்ளவர்களின் சராசரி எடையையும் கணக்கிடு . 


எடை 


85-100 


100-115 


115-130 


130-145 


145-160 


160-175 


175-190 


190-205 


மொத்தம் 


உயரம் 


80--62 


3 


1 


13 


62-64 


9 


32 40 


20 


8 


1 


110 


64-66 


7 


39 19551 


31 


227 


66-68 


251104 


|o rols | 


8 


311 


68-70 


AL 


42 


71 


49 


40 


2 


214 


70-72 


5 


11 


32 


35 


88 


72-74 


1 


1 


5 


19 


3 


2 


31 


14-16 


1 


2 


2 


1 


மொத்தம் 


2.3 12651185 109 


to | 


5 


1000 


224 


உயிர்ப் புள்ளியியல் 


13. 1876 முதல் 1930 வரை , ஒரு நாட்டின் பிறப்பு இறப்பு 
விகிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . பிறப்பு இறப்பு விகிதங்களுக் 
கான உடன் தொடர்பைக் கணக்கிடு . 


வருடம் 


பிறப்பு இறப்பு 
விகிதம் விகிதம் 


1876-80 


53 


20-8 


1881-85 


33 5 


194 


1886-90 


31-4 


18 9 


1891-95 


305 


18.7 


1896-1900 


29-3 


17-7 


1901-1905 


28-2 


16.0 


1 !.06 


1910 


26.3 


14-7 


1911- 1915 


23 6 


14.3 


1916-20 


20-6 


14.4 


1921-25 


19 9 


12-2 


1926-1930 


16-7 


12.1 


14. அடியிற்காணும் அளவுகளுக்கான மாறிகளின் தொடர்பு 
கோடுகளைக் கணக்கிடு . 


152 


114 


138 


154 


144 


153 


141 


117 


136 154 ) 


193 


y 


300 414 


5941 676 5431327 | 483 


5491 


481 


659 


15. பின்வரும் அளவைகளுக்கான மாறிகளின் தொடர்பு 
கோடுகளை மதிப்பிடு . 


125 


OX 


= 


15 


055 


- 


80 


ry 


9 


உடன் தொடர்பும் தொடாபுகோடுகளும் 


225 


. 


16. 10 மாணவர்கள் இரு பாடங்களில் பெற்ற மதிப்பெண் 
கள் கொடுக்கப்பட்டுள்ளன . இவற்றிற்கான மதிப்பிடத் 
தொடர்புகெழுவைக் ( k correlail ) கணக்கிடு . 


. 


75 


60 


16 


21 


25 


90 


28 


85 


| 


} 


40 


90 


1-0 


50 


| 


0 


75 


12 


70 


17. குறை உணவு சொடுக்கப்பட்ட ஏழு எலிகளின் உடல் 
நிலையை இரு ஆராய்ச்சியாளர்கள் 

ஒருவாரத்திற்குப் பின்பு 
சோதித்துக் குறித்த மதிப்பிடங்கள் ( ani ) தரப்பட்டுள்ளன . 
இதற்கான மதிப்பிடத் தொடர்பு கெழுவினைக் கணக்கிடு . 


மதிப்பிடம் 


எலி 


எண் 


ஆராய்ச்சியாளர் 

1 


ஆராய்ச்சியாளர் 

2 


1 


4 


2 


1 


2 


3 


6 


4 


5 


6 


5 


3 


1 


6 ) 


2 


3 


7 | 


7 


7 


18 , ஒரு கல்லூரியில் உள்ள மாணவர்களின் உயரத்திற்கும் 
அவர்களின் மார்பளவிற்கும் 

உள்ள 

தொடர்பு பட்டியல் 
கொடுக்கப்பட்டுள்ளது . உயரத்திற்கும் மார்பளவிற்கும் உள்ள 
தொடர்பினைக் கணக்கிடு . 

15 


226 


உயிர்ப் புள்ளியியல் 


ரம் 

6916162630 | 64 | 65166 67168 " | 691701710 


பயை 


மார் 
பளவு 


24 


- 


25 


1 


26 


1 


27 


2 ) 


2 


1 


1 


1 


28 


3 


1 


1 


1 


5 


1 


29 


3 


7 


4 


5 . 


7 


7 


3 


30 


1 


4 


7 


8 


15 


9 


8 


be 


4 


31 


3 


6 . 


6 


10 


6 


1 


5 . 


5 . 


7 


7 


4 


3 


1 


1 


1 


3 


4 


2 


2 


3 


1 


3 


35 . 


2 


2 


1 


33 


- 


1 


1 


உடன்தொடர்பும் தொடர்பு கோடுகளும் 


227 


19. அடியிற்காணும் அளவுகளுக்கான தொடர்பு பட்டியலை 
அமைத்து , தொடர்பு கெழு , மாறிகளின் தொடர்பு கோடுகளைக் 
கணக்கிடு . 


x = 


32 17 10 


8 


9 11 33 20 34 31 


12 16 30 40 36 26 14 13 12 13 


15 18 15 21 16 12 14 19 27 29 


18 15 20 14 17 22 18 13 12 12 


20 . 10 மாணவர்களின் எடை , உயரத்திற்கான மதிப்புகள் 
தரப்பட்டுள்ளன . அவற்றிற்கான மாறிகளின் தொடர்பு 
கோடுகளை அமை . 71.5 அங் . உயரமுள்ள மாணவனின் எடையை 
யும் , 146 பவுண்டு எடையுள்ள மாணவனின் உயரத்தையும் 
கணக்கிடு . 


63 


72 


70 


68 


66 


69 


74 


70 


63 


72 


y 


124 


184 


T 


161 


164 140 154 | 210 164 | 126172 


9. கூறெடுத்தல் 

( Sampling ) 


மாதிரி , 
(( Sample , 


மாதிரியின் பரவல் , திட்டப்பிழை 

Sampling distribution , Standard error ) 
( பொதுவான கருத்துகள் ) 


களை 


ஒரு மூட்டையி 


பெரும்பாலான இடங்களில் முழுமைத்தொகுதியிலுள்ள 
( Population ) எல்லா உறுப்புகளின் பண்பினைத் தெரியாமலேயே , 
முழுமைத் தொகுதிக்கான அப் பண்பினைப்பற்றிய முடிவு 
எடுக்கவேண்டியவர்களாக உள்ளோம் . நாள்தோறும் நம்மை அறி 
யாமலேயே நடைமுறையில் இப் பழக்கத்தைக் கடைப்பிடித்து 
வருகிறோம் . நமக்குத் தேவையான துணி வாங்கும்போது அதன் 
ஒரு பகுதியை மட்டும் சோதனை செய்து , துணியின் மொத்தப் 
பண்பினைப்பற்றிய ஒரு முடிவிற்கு வருகிறோம் . 
லிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கையளவு அரிசி அம் மூட்டையிலுள்ள 
அரிசியின் தரத்தை மதிப்பிடும் என உணர்கிறோம் . இன்னும் சில 
இடங்களில் முழுமைத் தொகுதி முழுவதையும் சோதனை செய்வது 
தேவையற்றது என எண்ணுகிறோம் . ஒரு கிடங்கில் உள்ள உருளைக் 
கிழங்கின் தரத்தைக் காணக் கிடங்குக் கிழங்கு முழுதும் சோதனை 
செய்வது பொருளற்றதாகும் . இன்னும் சில இடங்களில் முழு 
மைத் தொகுதி முழுவதையும் சோதனைக்குள்ளாவது முடியாத 
செயலாக அமைகிறது . பூச்சிகொல்லி மருந்து ( P : isid- ) ஒன்றின் 
தரம் காண மருந்து முழுவதும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டால் 
விற்பனைக்கு மீதமாவது பூச்சியமாகும் . ஒரு குறிப்பிட்ட அளவு 
மருந்தினைச் சோதனை செய்து , அதன் சக்தியைப் போலவே அம் 
முறைப்படி தயார் செய்யப்பட்ட மருந்து முழுவதும் இருக்குமென 
நம்புகிறோம் . எனவே , முழுமைத் தொகுதியின் பண்புகளை அறிய 
அதிலிருந்து எடுக்கப்படும் ஒருபகுதியை ஆராய்ந்து முடிவிற்கு . 
வருவது அறிவியலுக்கு ஒவ்வாது எனக் கொள்ள இடமில்லை . 


கூறெடுத்தல் 


229 


உள்ளது . 


முழுமைத் தொகுதி பிலிருந்து ஒரு பிரதிநிதித்துவக் கூறினை, 
( representative ) எடுத்து , அதற்கான பண்புகளை ஆராய்ந்து 
முழுமைத் தொகுதிக்கான பண்புகளைப் புள்ளியியல் முறைப்படி 
கூறுவதே கூறெடுத்தலின் நியதியாக 

முழுமைத் 
தொகுதியையும் ஆராய்ந்து சந்தேகத்திற்கிடமான , வரையறுக்கப் 
படாத முடிவுகளைக் கூறுவதைக் காட்டிலும் , அதன் ஒரு பகுதியினை 
( sample ) ஆராய்ந்து நம்பகமான முடிவுக்கு வரமுடியும் 
என்பதே இதன் உட்கருத்தாகும் நிகழ்திறத்திற்கு அடுத்துப் 
புள்ளியியலின் அடிப்படைக் கருத்தாக அமைந்துள்ளது 
கூறெடுத்தல் பிரிவாகும் . மதிப்பீடு ( stimation ) கருதுகோட் 
சோதனைகளுக்கான ( Testing of Hypothesis ) நம்பகத் தன்மை 
கூறெடுத்தலின் முறையினால் பாதிக்கப்படுவதால் இதன் முக்கியத் 
துவம் இன்னும் அதிகப்படுத்தப்படுகிறது . இதற்கான சில அடிப் 
படைக் கருத்துகளைக் காண்போம் . 


முழுமைத் தொகுதி ( opulation ) என்பது நமது பிரச்சினைக்குரிய 
பொருள்கள் அல்லது அளவைகளின் 

ஏதாவது ஒரு பண்பு 
( attribute ) அல்லது அளவு ( measur : meni ) ஆகியவற்றின் 
கூட்டினைக் குறிக்கும் ; உயிர்ப்பொருள்கள் மட்டுமன்றிச் செயல்கள் 
மற்றும் பருப்பொருள்களையும் இது குறிக்கலாம் . பொருள் 
களாலும் , உள்பொருள்களாலும் ( entity ) அல்லது இத்தன்மைத் 
தான பொருள்களின் பண்புகளாலும் இதை வரையறுக்கிறோம் . 
இடம் , காலம் அல்லது நம்மால் குறிப்பிட முடியும் எந்த அடை 
யாளத்தாலும் இதன் தன்மை குறிக்கப்படலாம் . முழுமைத் 
தொகுதியின் பொருள்களாக வயது வந்த ஆடவர்களையும் , விதைப் 
பொட்டலங்களையும் , விவசாயப் பண்ணைகளையும் அல்லது இம் 
முழுமைத் தொகுதியின் தனிப் பண்புகளான ஆடவர்தம் வயது , 
எடை , வருமானம் , விதைகளின் எண்ணிக்கை , பழுதுபட்ட 
தன்மை , முளைக்கும் தன்மை , அவற்றில் உள்ள இனங்களின் விகித 
சமம் , பண்ணையின் பரப்பு , பயிர் வகைகளின் இனம் ஆகிய 
வற்றைக் காட்டாகச் சொல்லலாம் . 


முழுமைத் தொகுதிக்கான பொருள்கள் பல பண்புகளைக் 
கொண்டதாக இருப்பினும் , நமது பிரச்சினை அதற்கான ஒன்று 
அல்லது இரண்டு பண்புகளைப்பற்றியதாகவே அமையும் . குறைந்த 
பரப்பில் அமைந்ததும் , மாறிலியானதும் , இலகுவாக அடையாளம் 
காணும் தன்மைத்தானதுமான பொருள்களின் முழுமைத் 
தொகுதியின் எல்லைகளைக் காணுவது கடினமன்று . இவை குறிப் 
பிட்ட காலத்தில் வரையறுக்கப்பட்டு நிலையான தன்மைத்தாய் 
அமையும் . இத்தகைய முழுமைத் தொகுதி நிலையான முழுமைத் 


உயிர்ப் புள்ளியியல் 


தொகுதி ( static population ) எனக் கொள்ளப்படும் . முழுமைத் 
தொகுதியின் பொருள்கள் அடிக்கடி அழிக்கப்பட்டும் , மாற்றப் 
பட்டும் புதுப் பொருள்கள் முழுமைத் தொகுதியில் சேர்வதாயும் 
இருப்பின் , அது இயங்கும் தன்மைத்தான முழுமைத் தொகுதி 
( dynamic population ) எனப்படும் . ஒரு கடைக்கான வாடிக்கைக் 
காரர்களையும் , ஓடையில் உள்ள நீரினையும் இயங்கும் தன்மைத் 
தான முழுமைத்தொகுதிக்கும் , மண்டியில் உள்ள கிழங்கு , கல்லூரி 
மாணவர்களின் எண்ணிக்கை ( ஓர் ஆண்டில் ) இவற்றை நிலையான 
தன்மைத்தான முழுமைத் தொகுதிக்கும் காட்டாகச் சொல்ல 
லாம் . 


இயல்பான அல்லது ஊகமில்லாத முழுமைத்தொகுதி 
(real population ) உண்மையான பொருள்களைக் கொண்டு உருப் 
பெற்றதாய் இருக்கும் . செயற்கையான முழுமைத் தொகுதி 
( artificial population ) என்பது ஆராய்ச்சியாளர்தம் கருத்துகளை 
விளக்கவோ 

அல்லது புள்ளியியல் கருத்துகளை இலகுவாக 
உணர்த்தவோ ஊகத்தால் அமைக்கப்பட்ட முழுமைத் தொகுதி 
யாகும் . கருதுகோள் முழுமைத் தொகுதி 

( nypothetical 
population ) என்பது புள்ளியியலாரால் கற்பனை செய்யப்பட்டு 
உண்மையில் அமைவதற்கான வாய்ப்பைக் கொண்டது 
நம்பும் முழுமைத் தொகுதியாகும் . நாணயம் அல்லது பகடையை 
வீசுவதால் கிடைக்கும் முழுமைத் 

தொகுதியை 
காட்டாகச் சொல்லலாம் . 


என 


இதற்குக் 


வரையறுக்கப்பட்ட முழுமைத் தொகுதி ( finite population ) 
யிலுள்ள பொருள்கள் எண்ணத் தகுந்தவைகளாகவும் , மொத்த 
எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டதாயும் அமைந்திருக்கும் . தஞ்சை 
மாவட்டத்திலுள்ள பண்ணைகளையும் , கோவை விவசாயப் பண் 
ணையில் அமைந்த சோதனைப் பாத்திகளையும் இதற்குக் காட்டாகச் 
சொல்லலாம் . வரையறுக்கப்படாத அல்லது முடிவிலா முழுமைத் 
தொகுதியிலுள்ள (infinite population ) உறுப்புகள் கணக்கற்றன 
வாகவோ அல்லது கணக்கிடமுடியாதனவாகவோ அமைந்திருக் 
கும் , விண்மீன்களின் கூட்டத்தை இதற்குக் காட்டாகச் சொல்ல 
லாம் . கடல் நீரிலிருந்து எடுக்கக்கூடிய மாதிரிகள் ஒரு முடிவில் 
லாத நிலையாய் உள்ளது . நமது தேவையை உணர்ந்து முழுமைத் 
தொகுதியின் எல்லையை நாமே வரையறுத்துக் கொள்ள வேண்டி 
யவர்களாக உள்ளோம் . நமக்குரிய பிரச்சினையின் தன்மையாலும் , 
பொருள் வசதியாலும் , சிக்கலை அணுகும் நோக்கத்தாலும் 
முழுமைத் தொகுயின் எல்லைகள் வரையறுக்கப்படுகின்றன . 
காற்று , திரவம் , தூள் ஆகியவற்றின் முழுமைத் தொகுதிகள் வரை 


சுறெடுத்தல் 


231 


யறுக்கப்பட்டதெனக் கொள்வது கடினமாதலின் , இதன் முழு 
மைத் தொகுதிகள் முடிவற்ற முழுமைத் தொகுதிகள் எனக் 
கொள்ளப்படும் . சில முடிவுள்ள முழுமைத் தொகுதிகளின் 
அமைப்பைக் கொண்டு அவற்றிலிருந்து மாதிரிகள் எடுக்கும் 
போது , அம் முழுமைத் தொகுதிகளை முடிவற்ற ( infinite ) முழு 
மைத் தொகுதிகள் எனக் கொள்வது நடைமுறையில் இருந்து 
வருகிறது . 


அறிந்த முழமைத் தொகுதி ( < n wn population) என்பது 
தமது ஆய்வுக்குட்பட்ட பண்பிற்கான மாறியின் அடிப்படைத் 
தன்மையையும் , அதற்கான நிகழ்வெண் சார்பினையும் (frequ nay 
functiv ) தெரிந்தவர்கள் என்பதைச் சுட்டும் . இத் தன்மைத்தாய் 
இல்லாத முழுமைத் தொகுதிகள் அறியாத முழுமைத்தொகுதிகள் 
( unknown opuialit n ) எனப்படும் . நிகழ்வெண் சார்பு தெரியாத , 
நமது ஆய்விற்குரிய மாறியின் முழுமைத் தொகுதிபற்றிய 
முழுனம அளலவகளை ( haramete :) மாதிரி அளவை ( statistic ) 
களைக் கொண்டு அளவிடுவதே புள்ளியியல் பிரிவின் முக்கியமான 
வொரு பிரச்சினையாக அமைந்துள்ளது . 


மாதிரிகள் அனைத்தும் மேற்கண்ட ஏதாவதொரு பண்பினைப் 
பெற்ற முழுமைத் தொகுதய லிருந்து நிசழ்திற நியதிக்குக் 
கட்டுப்பட்டு எடுக்கப்பட்ட பகுதிகளாகும் . முழுமைத் தொகு 
திக்கும் ஒரு சறந்த பிரதிநிதியாக இம் மாதிரி அமையும்போது , 
நம்மால் எடுக்கப்படும் முடிவுகளின் நம்பும் தன்மை அதிகரிக்கிறது . 
மாதரியின் உறுப்புகள் பிரதிநிதித்துவ நிலையை அடைந்ததாயும் , 
இத் தன்மை அமைவதற்கு நிகழ்திற நியதி பயன்படுத்தப்பட்ட 

அமைவது அவசியம் . இத் தன்மை அமைவதற்கான சில 
அடிப்படைக் கருத்துகளைக் காண்போம் . 


ப 


இயைபிலா மாதிரி ( S : mple Randen ! Sampling) 

முழுமைத் தொகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளும் மாதிரி 
யில் சேர்க்கப்படுவதற்கான நிகழ்திறன் சமமாக இருக்கும்படி 
அமையப்பெற்ற மாதிரி ராண்டம் மாதிரி ( randoru sample ) 
அல்லது இயைபிலா மாதிரி எனப்படும் . மாதிரியில் உள்ள எந்தப் 
பொருளும் , மாதிரியில் சேர்க்கப்பட்ட மற்றப் பொருள்களைக் 
காட்டிலும் அதிக வாய்ப்பினைப் பெற்றதாய் இல்லாத நிலையை இது 
குறிக்கும் . முழுமைத் தொகுதியிலுள்ள சில பொருள்கள் மாதரி 
யில் சேர்க்கட்ட்டுவதற்கான நிகழ்திறன் செயற்கையாக அதிகப் 
படுத்தட்டட்டி முட்டன் நமக்குக் கிடைத்துள்ள டாதிரி ஒரு சார் 
புடைய மாதிரி ( biased sample ) எனப்படும் . சார்பற்ற ( snaased ) 


232 


உயிர்ப் புள்ளியியல் 


மாதிரிகளை எடுப்பதற்கான சில யுத்திகளைக் கூறுவதே புள்ளி 
யியலின் நோக்கமாகும் . 


சார்பற்ற மாதிரி எடுக்கப்பட வேண்டு மெனச் சொல்வது 
மிக எளிதாயினும் செயல்முறையில் நிறைந்த சிக்கல்களை ஏற் 
படுத்துகிறது . ராண்டம் ( a1d > n என்ற சொல்லே புரிந்து 
கொள்ள முடியாத ஒரு நியதிபைப் பெற்றுள்ள தை உணர்கிறோம் . 


எல்லா உறுப்புகளுக்கும் சம வாய்ப்புக் கொடுப்பதால் 
கிடைக்கும் மாதிரி ராண்டம் மாதிரியாக இருக்கு மெனக் 
கொள்வது புள்ளியியலின் ஒரு யுத்தியாகும் . 30 வயல்களிலிருந்து 
5 வயல்களை ராண்டமாக எடுத்து விளைபலனைக் காண ஓர் அதிகாரி 
திட்டமிடுவதாகக் கொள்வோம் . மாதிரியில் அமைந்த 5 வயல் 
-களும் முழுமைத் தொகுதியிலுள்ள 30 வயல்களுக்கும் சம வாய்ப்புக் 
கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவது 

இயைபிலா மாதிரி 
யாகும் . அதிகாரி தம் அனுபவத்தால் தான் இதைச் செய்ய 
முடியும் . இதன் முடிவுகள் அவரை எப்படிப் பாதிக்கிறது என் 
பதைப் பொறுத்தும் அவர்தம் மாதிரி அமையலாம் . மிகவும் 
தன்கு விளைந்த வயல்களையோ அல்லது நன்கு விளையாத வயல் 
களையோ தேர்ந்தெடுக்கப்படும் 

சூழல் 

அமைவதை உணர 
முடிகிறது . தனிப்பட்டவர்களால் எடுக்கப்படும் 

மாதிரிகள் 
இபைபிலாத் தன்மையைப் பெறுவது அரிதாக உள்ளது . புள்ளி 
யியலில் அமைந்துள்ள பல முறைகளில் , ராண்டம் எண்களைக் 
( ran um number } கொண்டு இயைபிலா மாதிரிகளை அமைப்பது 
சிறந்ததாக அமைந்துள்னது . 


சமமான 


0 , 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 ஆகிய எண்கள் ஒவ்வொன்றும் 

எண்ணிக்கையில் அமைவதாயும் , அப்படி அமையாத 
இடத்து , அவை அமைந்துள்ள முறை புள்ளியியல் முறைப்படி 
குறிப்பிடத் தக்கபடி அமையாத அமைப்பைப் பெற்றிருப்ப 
தாயும் வரிசைப்படுத்தப்பட்ட எண்களே ராண்டம் எண் 
களாகும் . முழுமைத் தொகுதியிலுள்ள - உறுப்புகளை வரிசைப் 
படுத்தி எண்ணிட்டபின் ராண்டம் 

எண்களை உபயோகப் 
படுத்திச் சார்பற்ற மாதிரிகளைத் தேர்ந்தெடுக்கலாம் , 


30 வயல்கள் உள்ள ஒரு பண்ணையிலிருந்து 5 

வயல்கள் 
கொண்ட மாதிரியைத் தேர்ந்தெடுப்பதற்கு அடியிற் காணும் 
ராண்டம் எண்களை உபயோகப்படுத்தும் முறையைக் காண்போம் . 


கூறெடுத்தல் 


233 


5521 


0131 
740 ) 
7578 
8030 


2195 
1737 
4174 
3127 
6396 


3403 
5504 
6749 
9779 


49 25 
0171 
11:15 
1225 
9512 


7858 
9765 
1236 
3014 
4867 


3755 
6478 
4163 
8330 
1879 


563 ) 


வயல்களின் உரிமையாளர் அகர வரிசை அல்லது வயலின் 
பரப்பிற்கான வரிசைப்படி 30 வயல்களை பும் பகுத்து எண்ணிடு 
வோம் . அவை முறையே 


25 


26 


00 
01 
.02 
03 
04 


05 
06 
07 
08 
09 


10 
11 
12 
13 
14 


15 
16 
17 
18 
19 


20 
21 
22 
23 
24 


27 
28 
29 


-என 


அமையும் . 09 என்ற அமைப்பு 

ராண்டம் எண்களில் 
அமையப் பெறுவதால் , 00 என முதல் பண்ணையைக் குறிப்பிடுவது 
அவசியமாகிறது . ராண்டம் எண்களின் முதற்பாகத்தில் அமைந்த 
இரண்டு எண்களை வரிசையாகப் பார்த்து 30 - க்குக் குறைவாக 
அமைந்த 5 மாறுபட்ட எண்களை எடுக்கவேண்டும் . 

இவை 
முறையே 04 , 24 , 17. 01 , 11 என அமைகின்றன . 30 - க்கு அதிக 
மான மதிப்புள்ள எண்களையும் , திரும்பவும் அமையும் எண்களையும் 
( re ) aterl nunners ) தள்ளி விடுகிறோம் . ஒரே பண்ணையை இரு 
முறை தேர்ந்தெடுக்க முடியாதாகையால் , திரும்பவும் அதே எண் 
வரும் போது தள்ளிவிடுவது அவசியமாகிறது . எடுக்கப்பட்ட 
எண்களுக்கு எதிராகக் குறிக்கப்பட்ட வயல்களே மாதிரியில் 
--சேர்க்கப்படும் வயல்களாக அமையும் . 

சீட்டுக் கட்டொன்றிலிருந்து எடுக்கப்படும் சீட்டு , தட்டொன் 
றிலிருந்து எடுக்கப்படும் பந்து ஆகியவை முழுமைத் தொகுதி 
உறுப்புகளாக அமையும்போது முழுமைத் தொகுதிகள் எண்ணிக் 
கையை மாறிலியாக ( constan . ) இருக்கச் செய்யலாம் . எடுக்கப் 
பட்ட சீட்டு அல்லது பந்தை மறுபடியும் சேர்த்தபின் 
டாவது சீட்டு அல்லது பந்து எடுக்கப்படு கிறது . எண்ணிக்கையை 
இவ்வாறு ஒவ்வொரு தடவையும் சமன் செய்யும்போது , வரை 
-யறுக்கப்பட்ட முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்படும் 
பொருள் அனைத்துக்கும் சமவாய்ப்புக் கொடுக்கும் நிலை உறுதிப் 
--படுத்தப்படுகிறது . இதில் எடுத்த பொருளையே மீண்டும் எடுக்கும் 
அபாயம் நிறைந்துள்ளதை உணர்கிறோம் . எடுத்த பொருளையே 
--மீண்டும் எடுக்கும் நிலைவரின் அதைத் தள்ளி மாதிரியில் அமைந்த 


இரண் 


உயிர்ப் புள்ளியியல் 


உறுப்புகள் யாவும் மாறுபட்ட தன்மைத்தாய் இருக்கச் செய் ” 
கிறோம் . இதே முறையைத்தான் ராண்டம் எண்களை உபயோகப் 
படுத்தும்போதும் கடைப்பிடிக்கிறோம் . ஒரே எண் மறுபடியும் 
நமது தேர்வில் அமைவது எடுத்த பொருளையே மீண்டும் எடுப்ப 
தற்குச் சமமாகும் . செயற்களத்தில் இது சாதசமானதாகவோ 
அல்லது முடியாததாகவோ அமைந்துவிடுகிறது . குறிப்பாக 
முதலில் எடுக்கப்படும் பொருள் , சோதனையால் அழியும் தன்மை 
உடைத்தாயின் இம்முறை முடியாததாய் அமைந்துவிடுகிறது . 


நடைமுறையில் எடுக்கப்படும் பெரும்பாலான மாதிரிகள் 
வரையறுக்கப்பட்ட 

முழுமைத் 

தொகுதியிலிருந்து ( tinite 
populatlkn ) எடுத்த பொருளைச் சேர்க்காமல் எடுக்கும் , மாதிரி 
களாகவே (Sanping without replacemen . ) உள்ளன . உறுப்புகளை 
எடுக்கும் சோதனை தொடர்ந்து நடைபெறும்போது முழுமைத் 
தொகுதியில் உள்ள உறுப்புகள் குறைவதோடு உறுப்புகள் எடுப்ப 
தற்கான நிகழ்திறனும் மாறுபடுகிறது , முழுமைத் தொகுதி : 
யுடன் ஒப்பிடும் போது மாதிரியின் அளவு சிறயதாய இருப்பின் ,. 
இது வரை யறுக்கப்படாத முழுமையிலிருந்து எடுக்கப்பட்ட மாதி 
ரிக்குச் சமமாகி விடுகிறது . மாதிரியிலுள்ள ஒரு பண்பிற்கான 
விகித சமம் முழுமைத் தொகுதியிலுள்ள அப்பண பிற்கான விகித 
சமத்தைப் பிரதிபலிக்காத தன்மை குறிப்பிடும்படி அமைந் . 
திருப்பின் , இதற்கான திருத்தம் ஏற்படுவது தேவையானதாகும் . 


பகுப்பு முறை இயைபிலா மாதிரி ( Stratified Random Sample ) 

மாதிரி , முழுமைத் தொகுதியின் பிரதிநிதித்துவத் தன்மை 
யைக் ( IcpiEscusative , கொண்டதாயும் , மாதரி உறுப்புகள் சம 
வாய்ப்பைக் ( Equal plotability ) கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 
தாயும் இருக்கவேண்டிய நிலையைக் கூறினோம் . முழு மைத் . 
தொகுதியின் தன்மை , சமவாய்ப்புடைய உறுப்புகளைக்கொண்ட 
மாதிரிகளை எடுத்தபோதிலும் முழுமைத் தொகுதிக்கான பிரதி 
நிதித்துவத் தன்மையைப் பெருமல இருப்பதைக் காணமுடி 
கிறது . 

மாதிரியிலிருந்து பெறப்படும் முடிவுகள் முழுமைத் 
தொகுதிக்கும் பொருந்த வேண்டி உள்ளதால சமவாய்ப்புப் 
பெற்று அமையும் உறுப்புகள் முழுமைத் தொகுதியைப் பிரதி 
பலிப்பதாகவும் அமையவேண்டிய தேவை ஏற்படுகிறது . முழு 
மைத் தொகுதி ஒரே தன்மைத்தான ( homogeneous ) உறுப்பு 
களைக் கொண்டமையாவிட்டால் , அவற்றின் மாறுபாட்டின் 
தன்மைக்கேற்ப நமது மாதிரியில் உள்ள உறுப்புகள் சமவாய்ப்புக் 
கொடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டபோதிலும் , முழுமைத் தொகுதி 


கூறெடுத்தல் 


235 


ஒரே தன்மைத்தான ( homogeneous ) உறுப்புகளைக் கொண்ட 
மையவிட்டால் , அவற்றின் மாறுபாட்டின் தன்மைக்கேற்ப 
நமது மாதிரியில் உள்ள உறுப்புகள் சமவாய்ப்புக் கொடுத்துத் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட போதிலும் , முழுமைத் தொகுதிக்கான 
உண்மையான பிரதிநிதியாக ( true representative ) அமையாது . 
மேற்சொன்ன 30 வயல்களும் ஒரே பரப்புள்ளதாக அமையாவிட் 
டால் , நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வயல்கள் எல்லாம் பெரியன 
வாகவோ அல்லது சிறியனவாகவோ அமைய இடமிருக்கிறது . சம 
வாய்ப்புக் கொடுக்கும்போது இப்படி அமையாதென நம்பினாலும் , 
இப்படி அமைவதற்குள்ள வாய்ப்பைத் தள்ளிவிட முடியாது . 
இயைபிலா மாதிரியாக அமையப்பெற்றாலும் , ஒரு பிரதிநிதித் 
துவத் தன்மையைப் பெறாமல் இருப்பதை உணர்கிறோம் . இக் 
குறையைப் பகுப்புமுறை இயைபிலா மாதிரி ( stratified random 
sampling ) எடுக்கும் தன்மையால் குறைக்கலாம் . 


எளிதானது . 


முழுமைத் தொகுதியிலுள்ள உறுப்புகள் ஒரே தன்மைத்தாய் 
அமையாமல் ( retrogenecus ) இருக்குமாயின் அவற்றின் மாறு 
பாட்டின் தன்மைக்கேற்ப முழுமைத் தொகுதியை ஓரளவிற்கு 
ஒரே தன்மைத்தான உறுப்புகள் ( 1omogeneous ) கொண்ட 
பகுதிகளாகப் பிரிக்கவேண்டும் . இம் முறைப்படி பி.ரிக்கும் 
தன்மைக்குப் பகுப்புமுறை ( stratification ) என்றும் , பகுத்த 
பகுதிகளுக்குப் பகுதி ( stratum ) என்றும் , இப் பகுப்பிலிருந்து 
எடுக்கப்படும் மாதிரிக்குப் பகுப்புமுறை இயைபிலா மாதிரி ( strati 
fied random sampling ) என்றும் பெயர் . இதன் அடிப்படைத் 
தத்துவம் மிக 

முழுமைத் தொகுதியைப் பல 
பகுதிகளாகப் பிரித்து , ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் முன்பு கண்ட 
இயைபிலா மாதிரி எடுக்கும் முறையைக் கொண்டு எடுத்துச் 
சேர்த்த மாதிரி பகுப்புமுறை இயைபிலா மாதிரி எனப்படும் . 
வயல்களின் பரப்பிற்குத் தக்கவாறு 12 , 12 , 6 என்ற மூன்று 
பகுதிகளாகக் கொண்டு 2 , 2 , 1 என்ற முறைப்படி 5 வயல்களைத் 
தேர்ந்தெடுக்கலாம் . முதல் வகுப்பிற்கு இரண்டும் , இரண்டாவது 
பகுப்பிற்கு இரண்டும் , மூன்றாவது பகுப்பிற்கு ஒன்றுமாக ஐந்து 
வயல்களைச் சம வாய்ப்பினைக் கொடுத்துத் தேர்ந்தெடுத்து ஒரு 
பிரதிநிதித்துவ மாதிரியாகக் கொள்கிறோம் . இம் முறை பகுதி 
களின் வேறுபாட்டைக் ( variation ) குறைப்ப தாடு மதிப்பீடு 
களின் ( estimation ) தன்மை உயர்ந்ததாய் அமையவும் ஏதுவாய் 

பகுப்புமுறை அடிப்படை மாறுபாட்டிற்கான எந்த 
அளவாகவேனும் இருக்கலாம் . இடம் , பரப்பு , வயது , உருவம் 
ஆகிய எதைக் கொண்டாயினும் பகுக்கப்படலாம் . பண்பின் 
அடிப்படையில் அல்லது அளவின் அடிப்படையில் கூடப் பிரிக்கப் 


உள்ளது . 


236 


உயிர்ப் புள்ளியியல் 


படலாம் . இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகள் மாறு 
பாட்டிற்குக் 

காரணமாயின் , இவையனைத்தும் பகுப்பிற்குக் 
காரணமாய் அமைந்து பகுதிகளை அதிகப்படுத்தும் . பகுப்பிற்குக் 
தக்கவாறு மூன்று பகுதிகளாகக்கொண்ட மூன்று பிரிவுகளையும் 
பயிர்களின் விதத்திற்குத் ( variety ) தக்கவாறு மேலும் 3 பிரிவு 
களாகப் பிரித்தால் நமக்குக் கிடைப்பது 3X3 பகுதிகளாகும் . 
இந்த ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் , இயையிலா ராண்டம் 
கூநெடுத்தலின் தன்மையைக் கொண்டு மாதிரியின் உறுப்புகளைத் 
தேர்ந்தெடுக்கவேண்டும் . முழுமைத் தொகுதியைப் பகுப்பதற் 
கான காரணங்களும் , பகுப்பு முறையும் தக்க காரணங்கட்குட் 
படாத நிலையில் , பகுபடாத நிலையில் எடுக்கப்படும் இயைபிலா 
மாதிரிகளின் முடிவுகளைவிட மோசமான முடிவுகளைக் கொடுக்கும் 
என்பதை உணர்ந்து செயல்படவேண்டும் , 


ஒரு வட்ட 


மாதிரி உறுப்பு ( Sampling Unit ) 

மாதிரி எடுப்பதற்கு எவை அடிப்படை உறுப்புகளாக 
அமைகின்றன. வோ அவையே மாதிரி உறுப்புகள் ( < ampling units ) 
எனக் கொள்ளப்படும் . சென்னை 

நகர மக்கள் தொகையைக் 
கணிக்கும்போது முழுமைத் தொகுதியின் உறுப்புகள் தனிப்பட்ட 
நபர்களாகவும் மாதிரியின் உறுப்புகள் தனிப்பட்ட நபர்களா 
கவோ வீடாகவோ , அல்லது மாநகராட்சியின் 
மாகவோ அமையலாம் . முழுமைத் தொகுதி உறுப்புகளே மாதிரி 
யின் உறுப்புகளாக இருக்குமாயினும் , மாதிரியின் உறுப்பு எனக் 
குறிப்பிடப்படுவது தனிப்பட்ட ஓர் உறுப்பாகவோ அல்லது பல 
பண்புகளின் கூட்டாகவோ கூறெடுத்தலுக்கு அடிப்படையாக 
அமையும் உறுப்பினையேயாகும் . பள்ளி மாணவர்கள் தம் கூட்டுச் 
சராசரி உயரம் காண எடுக்கப்படும் ஒரு மாதிரியில் , முழுமைத் 
தொகுதியின் உறுப்புகள் பள்ளி மாணவர்களின் உயரங்களாகவும் , 
மாதிரியின் உறுப்புப் பள்ளிகளாகவோ அல்லது பள்ளியிலுள்ள 
வகுப்புகளாகவோ அமைவதைக் காணலாம் , 
உறுப்புகள் இறுதியில் மாணவர்களாக அமைந்தாலும் , பள்ளி 
களோ அல்லது வகுப்புகளோ மாதிரி எடுப்பதற்கு அடிப்படையாக 
அமைவதால் பள்ளியை அல்லது வகுப்பினை மாதிரி உறுப்பு 
( sampling ur it ) எனச் சொல்கிறோம் . 


மாதிரியின் 


ஒரே தன்மைத்தான உறுப்புகள் கொண்ட இடத்திலும் , 
அப்படி அமையாத இடத்திலும் இயைபிலா மாதிரி எடுப்பிற் 
கான சில அடிப்படைக் கருத்துகளைக் கண்டோம் . இம் மாதிரி 
எவ்வளவு உறுப்புகளைக் கொண்டதாய் இருக்கவேண்டு மென்ப 
தற்கான சில பண்புகளைக் காண்போம் . 


கூறெடுத்தல் 


237 


மாதிரி அளவு ( Sample size ) 

மாதிரியின் உருவளவு அல்லது அளவு ( sample siz< ) என்பது , 
முழுமைத் தொகுதியிலிருந்து ராண்டமாக எடுக்கப்பட்ட மாதிரி 
யிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையைக் குறிக்கும் . 


மாதிரியின் அளவு , முழுமைத் தொகுதியிலுள்ள பிரச்சினைக் 
குரிய பண்பின் மாறுபாட்டை ( variation ) அடிப்படையாகக் 
கொண்டமைவதை முதலாவது பண்பாகக் கொள்ளலாம் . அதிக 
மாறுபாடு உள்ள முழுமைத் தொகுதிக்கு பெரிய உருவளவு 
( large sampl . ) மாதிரியாகவும் , குறைந்த மாறுபாடுள்ள முழு 
மைத் தொகுதிக்கு குறைந்த அளவுள்ள ( smail samples ) மாதிரி 
யாகவும் இருக்கவேண்டும் . ஒத்த தன்மைத்தான ( perfectly 
homogeneous ) முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்படும் ஒரு 
பொருளே முழுமையின் பண்பைப் பிரதிபலிப்பதாக அமைந்து 
விடும் . நமது உடம்பிலிருந்து எடுக்கப்படும் ஒரு சொட்டு ரத்தம் , 
நமது ரத்தம் முழுவதையும் பிரதிபலிப்பதாகக் கொள்கிறோம் . 
ஒத்த உயரமுடைய மாணவர் குழுவிலிருந்து எடுக்கப்படும் ஒரு 
மாணவன் அம் முழுமைத் தொகுதிக்குமான பண்பைப் ( உயரத் 
தை ) பிரதிபலிப்பவனாக அமைகிறான் . மாறுபாடு நிறைந்த 
முழுமைத் தொகுதியிலிருந்து ராண்டமாக எடுக்கப்படும் அதிக 
அளவுள்ள மாதிரியே முழுமைத் தொகுதியின் பண்பைப் பிரதி 
பலிப்பதாக அமையும் . அடிப்படைப் 

பணியில் மாறுபாடு 
நிறைய இருப்பின் பெரிய அளவுள்ள மாதிரிகள் எடுப்பது 
அவசியம் . 


நமது சோதனைக்குட்படும் முழுரைத் தொகுதியின் பண்பு 
அல்லது குணம் மிக அரிதாக (rare ) அமையப் பெற்றிருப்பின் 
இப் பண்பை அடிப்படையாகக்கொண்டு எடுக்கப்படும் மாதிரியின் 
அளவு அதிகமாக அமைய வேண்டும் 

. 

மாதிரியின் அளவைக் 
கணக்கிட உதவி செய்யும் இரண்டாவது யுத்தியாகக் கொள்ள 
லாம் . விதைப் பொட்டலமொன்றிலிருந்து கிடைக்கும் பூக்களின் 
நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பாக இருப்பதற்கான விகித சமம் 
1 : 9 எனக் கொள்வோம் . மாதிரிப் பருமன் ஐந்தாக உள்ள 
மாதிரியில் சிவப்புப் பூக்கள் கிடைக்காதிருப்பதற்கான நிகழ் 
திறனைக் கணக்கிடுவோம் . வெள்ளைப் பூ கிடைக்காமலிருப்பதற் 
கான நிகழ்திறன் (09 ) = 0 + 59 . சராசரியாக ஐந்து உறுப்புகள் 
கொண்ட ஐந்து மாதிரிகளில் மூன்று மாதிரிகளில் வெள்ளைப் பூ 
கிடைக்காமலிருக்கும் . சிவப்புப் பூ கிடைக்காமலிருப்பதற்கான 
நிகழ்திறன் ( 1 ) = 00001 . மாதிரிப் பருமன் ஐந்தாக உள்ள 
மாதிரிகளில் சிவப்புப் பூ கிடைக்காமலிருப்பதற்கான வாய்ப்பு 


238 


உயிர்ப் புள்ளியியல் 


மிகக் குறைவாக உள்ளது . நமது மாதிரி முழுமைத் தொகுதி 
யைப் பிரதிபலிப்பதாக அமைய , மாதிரியின் அளவை அதிகரித்து 
அமைக்க வேண்டும் . அரிதாக நிகழும் ( are events ) பண்புகளைக் 
கணக்கிடும்போது மாதிரியின் அளவு அதிகப்படுத்தப்பட வேண்டு 
மென்பதை இது உணர்த்துகிறது . 


மாதிரியின் அளவைத் திட்டமிட உதவும் மூன்றாவது நெறி 
யாக இரு தொகுதிகளின் ( group ) பண்புகளுக்கான வித்தியாசம் 
மிகவும் குறைந்துள்ள இடத்தில் பெரிய அளவுள்ள ( large sample) 
மாதிரிகளே முழுமைத் தொகுதியிலுள்ள பண்பின் தன்மையையும் , 
வித்தியாச அளவையையும் குறிப்பிடும்படி அமையும் என்பதைக் 
கூறலாம் . மாதிரியிலிருந்து கிடைக்கக் கூடிய முடிவு , முழுமைத் 
தொகு தியிலுள்ள 80 மற்றும் 20 என்ற விகிதத்தில் அமைந்த 
இரு பண்புகளைப் பிரதிபலிப்பாக இருப்பின் , சிறிய அளவு 
மாதிரியே போதுமானதாக உள்ளது . ஆனால் , முழுமைத் தொகுதி 
யிலுள்ள பண்புகளின் விகிதம் 52 : 48 என அமையும்போது 
பெரிய அளவுள்ள மாதிரிகளை ( large samples ) எடுக்க வேண்டியவர் 
களாக உள்ளோம் , முதல் தன்மையான இடத்தில் ( 80 : 20 ) 
சில நூறு உறுப்புகளே போதுமானதாகவும் , இரண்டாவதாகக் 
குறிப்பிட்ட சூழலில் ( 52 " : 48 ) சில ஆயிரம் உறுப்புகள் தேவை 
- என்பதையும் உணர்தல் . வேண்டும் . 


உறுப்புகள் எடுப்பதற்கான வாயப்புச் சமமாக இருக்கும் 
ராண்டம் மாதிரிகளை எடுக்கும்போது , மாதிரியின் அளவு அதிகப் 
பட மாதிரியிலிருந்து பெறப்பட்ட மதிப்பீடுகள் , 

முடிவுகளின் 
நம்பகத் தன்மையும் அதிகமாக்கப்படுகிறது . மாதிரியின் அளவை 
அதிகப்படுத்துவதால் மட்டும் பிறழ்ச்சியற்ற ( unbiised ) மதிப் 
பீடுகளையும் , முடிவுகளையும் செய்யலாம் என்ற முடிவிற்கு வர 
முடியாது . பிரதிநிதித்துவத் தன்மை இல்லாத ( representative ) 
உறுப்புகளைச் சேர்ப்பதால் விளைவுகள் விபரீதமாக முடியும் . 
சேர்க்கப்படும் உறுப்புகள் அனைத்தும் சமவாய்ப்பினைப் பெற்ற 
தாய் , முழுமைத் தொகுதியின் பண்பிற்குப் பிரதிநிதித்துவக் 
கூறாக அமையும்போது நமது , முடிவுகளும் , மதிப்பீடுகளும் 
பிறழ்ச்சியற்று அமைவதற்கான நிகழ்திறன் அதிகமாக்கப்படு 
கிறது . 


முழுமைத் தொகுதியில் உள்ள ஒவ்வோர் உறுப்பும் 
மாதிரியில் சேர்க்கப்படுவதற்குச் சமவாய்ப்பினைப் பெறும்போது , 
மாதிரியின் பருமன் அதிகரிக்கப்பட்டால் , மாதிரியின் அளவைகள் 
{ st tist:-) முழுமைத் தொகுதியின் அளவைகளைப் ( parameter ) 


கூறெடுத்தல் 


பிரதிபலிக்கும் தன்மை அதிகப்படுத்தப்படுகிறது . அடிக்கடி 
நி 4 ழம் தன்மைத்தான உறுப்புகள் மிக விரைவாகத் தேர்ந் 
தெடுக்கப்படும் தன்மையாயும் , அரிதாக நிகழும் நிகழ்ச்சிகள் 
மா திரியின் அளவு அதிகப்படும் போது நிகழும் தன்மைத் தாயும் 
அமைகின்றன . 

மாதிரிப் 

பருமன் அதிகமான இயைபிலா 
மாதிரிகளில்தான் அரிதான நிகழ்ச்சிகளையும் . குறைந்த வித்தி 
யாசம் உடைய பண்புகளையும் காணும் தன்மை அதிக 
மாக்கப்படுகிறது . 


மாதிரியின் திறம் ( eficiency ) என்பது n உறுப்புகள் 
கொண்ட மாதிரியின் ஓர் அளவைக்காண வேறுபாட்டிற்கும் 

ampling VTra rce ) , அதே அளவைக்கான 1 , உறுப்புகள் 
கொண்ட மற்றொரு மாதிரியின் வேறுபாட்டிற்கும் உள்ள விகித 
-சமத்தைக் குறிக்கும் . இரண்டாவது மாதிரியின் மாறுபாட்டளவு 
மிகக் குறைந்ததாய் அமைய அமைய விகித சமத்தின் அளவு 
பெரிதாகிக்கொண்டே செல்லும் . இச் சூழலில் இரண்டாவது 
மாதிரியின் திறம் அதிகரிக்கப்படுகிறது . எந்த மாதிரியின் ஓர் 
அளவைக்கான மாறுபாட்டளவு குறைந்ததாக உள்ளதோ 
அம் மாதிரிபின் திறம் அதிகமானது ( இரண்டையும் ஒப்பிடும் 
போது ) எனக் கொள்கிறோம் . 


திறமுடைய இயைபிலா மாதிரிகள் எடுப்பதற்கான சில 
அடிப்படைக் கருத்துகளைக் கண்டோம் . புள்ளியியல் துறையில் 
மாதிரியின் தன்மைக்கான படிப்பு ஒரு தனிப்பட்ட துறையாக 
வளர்ந்துவிட்டது . இதற்கான முழுக்கருத்தினையும் கூற முற் 
முற்படுவது முடியாததாயும் நமது நோக்கத்திற்குத் தேவை 
யற்றதாயும் உள்ளது . கூறுகள் எடுக்கும்போது மேற்சொன்ன 
--கருத்துகளை மனத்திற் கொள்வது பயனுடைத்தாகும் . 

கூறின் 
அளவுகள் எப்படிக் கணக்கிடப்படுகிறது என்பதைச் சிறப்புக் 
காணும் சோதனைப் ( st of significan ) பகுதியில் காண 
உள்ளோம் . சிறப்புக் காணும் சோதனைகளின் அடிப்படைக் 
-கருத்துகளாக மாதிரியின் பரவல் மற்றும் திட்டப்பிழைபற்றிப் 
பார்ப்போம் 


மாதிரியின் பரவல் (Suppling Distribution ) 

N உறுப்புகள்கொண்ட முழுமைத் தொகுதியிலிருந்து 
** உறுப்புகள் கொண்ட 4 மாதிரிகள் எடுப்பதாகக் கொள்வோம் , 
மாதிரி ஒவ்வொன்றிற்கும் கூட்டுச் சராசரி ( 8) , திட்ட விலக்கம் 
* ) உடன் தொடர்பு கெழு ( rsy ) ஆகியவற்றைக் கணக்கிட்டு 
e , x ...... 4 S. 3 , ...... S4 , Tr ....... rk எனக் குறிப்போம் . 


240 


உயிர்ப் புள்ளியியல் 


...... 


x2 


வளை 


என 


மாதிரியிலிருந்து இது போன்று எந்த அளவையையும் கணக்ட்ெடுக் 
கொள்ளலாம் . 

Yl X21 .. 

Xk 

என்ற கூட்டுச் சராசரிகளை 
மட்டும் எடுத்துக்கொள்வோம் . இதற்கான முடிவுகள் மற்ற " 
அளவைகளுக்கும் பொருந்தும் . மாதிரியை எடுத்து அதற்கான 
அளவைகளைக் கணக்கிடுவது , முழுமைத் தொகுதியின் அப் " 
பண்பைக் காணவே என்பதை முன்பு 

குறிப்பிட்டோம் . 
2 -...... ஆகியவற்றை 

ஒரு நிகழ்வெண் பரவலாக- 
அமைப்போம் . 

மாதிரியின் அளவு ( size ) அதிகமாக்கப்படும் 
போது , இந்த நிகழ்வெண் பரவலுக்குக் கிடைக்கும் 
கோட்டிற்கான நிகழ்வெண் சார்வே 

( frequency function ) 
மாதிரியின் நிகழ்வெண் பரவல் எனப்படும் . இந் நிகழ்வெண் 
பரவலுக்கான அளவையின் பெயராலேயே இந் நிகழ்வெண் 
பரவல் சுட்டப்படும் . கூட்டுச் சராசரிக்கான மாதிரியின் பரவல் , 
மாறுபாட்டளவைக்கான மாதிரியின் பரவல் , உடன் தொடர்பு 
கெழுவிற்கான மாதிரியின் பரவல் மாதிரியின் அளவை 
களின் தன்மைக்கேற்பப் பெயர் பெறும் . 

தனித்த அளவுகள் இயல் நிலைப் பரவலாக அமையாவிடத்தும் , 
மாதிரியின் அவவைகளுக்கான பரவல்கள் இயல் நிலைப் பரவல் 
களாகவோ அல்லது இயல் நிலைப் பரவலை ஒத்தோ அமையும் 
சிறப்புக் குறிப்பிடத்தக்கது . சிறிய அளவுள்ள ( small sal le ) 
மாதிரிகள் உள்ள இடத்தும் , அவற்றின் அளவுகளுக்கான 
பரவல்கள் ஒரு தனித்த நிகழ்திற அமைப்பைப் பெறுவது : 
குறிப்பிடத்தக்கதாகும் . 
திட்டப்பிழை (Standard Error ) 

மாதிரியின் பரவலுக்கான மாறி ( variate ) , முழுமைத் 
தொகுதியின் ஒரு பணபின் மதிப்பீட்டிற்கான பல்வேறுபட்ட 
அளவுகளைக் குறிக்கும் . மாதிரியின் பரவல் ஒன்றிற்கான திட்ட 
விலககமே ( slanuard deviation ) திட்டப்பிழை ( standard error ) 
எனப்படும் . திட்டவிலக்கம் மாறிகளின் தனிப்பட்ட அளவு 
களிலி ருந்து கணக்கிடப்படும் . ku , k ...... k என்ற k மாதிரி 
களுக்கும் . தனித்தனியாகக் கூட்டுச் சராசரி கணக்கிடப்படும் . 
ஆனால , தட்டப்பிழை என்பது இக் கூட்டுச் சராசரிகளை நிகழ் 
வெண் பரவலாக அமைத்து அதற்குக் கணக்கிடப்படும் திட்ட 
விலக்கமாகும் . திட்ட விலக்கத்தின் உறுப்புகள் தனித்த அளவு 
களாகவும் , 

திட்டப்பிழையின் உறுப்புகள் ஒவ்வொனறும் 
மாதிரியின பல உறுப்புகளைக்கொண்டு கணக்கிடப்பட்ட அள 
வைகளாகவும் இருப்பதை 
இருப்பதை உணர்த்தல் 

வேண்டும் . 

மா தரி 
களால் மதிப்பீடு செய்யப்பட்ட முழுமைத் தொகுதியின் ஓர் 


கூறெடுத்தல் 


241 


அளவை 100 மாதிரிகளில் 95 மாதிரிகளின் மதிப்பு , அம் மதிப் 
பீட்டிலிருந்து இருபுறமும் 1-96 பங்கு திட்டப்பிழை இடை 
வெளியில் அமைவதற்கான நம்பிக்கையை நாம் ஏற்கின்றோம் . 
மாதிரியின் அளவைகளின் தன்மைக்குக் கட்டுப்பட்டு மாதிரிப் 
பரவல்கள் அமைகின்றன . எந்த அளவையின் மாதிரிப் பரவ 
லுக்குத் திட்ட விலக்கம் கணக்கிடப்படுகிறதோ அந்த அளவை 
யின் பெயராலேயே திட்டப்பிழையும் குறிக்கப்படும் . கூட்டுச் 
சராசரியின் திட்டப்பிழை ( standard error of mean ) , திட்டவிலக் 
கத்தின் திட்டப்பிழை ( Standard error of standard deviation ) , 
உடன்தொடர்பு கெழுத் திட்டப்பிழை ( standard error of the 
correlation co - efficit Dt ) எனத் திட்டப்பிழைகளைக் குறிப்பிடு 
கிறோம் . கணக்கியல் முறைப்படி கணக்கிடப்பட்டுள்ள அடியிற் 
காணும் திட்டப்பிழைகளை மனத்திற் கொள்வது சிறப்புக்காணும் 
சோதனைகள் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் . 


மாதிரி எடுத்தல் ( பண்புகளின் அடிப்படையானது ) 

( Sampling of Attributes ) 


அளவை 


திட்டப்பிழை 


வெற்றிகளின் எண்ணிக்கை 

( np ) 


Vnpa 


வெற்றிகளின் விகித சமம் 


pg / t 


விகிதசமங்களின் வித்தியாசம் 

P1 - P2 


11 
V Pa + 

111 12 ) 

ni p + 112 P , | 
p 

111 + 12 


விகிதசமங்களின் வித்தியாசம் 

Pi - P , 


VP! ! 


P242 
+ 


111 | 


12 


16 


242 


உயிர்ப் புள்ளியல் 


மாதிரி எடுத்தல் ( அளவைகளின் அடிப்படையானது ) 

( Sampling of Variables ) 


அளவை 


திட்டப்பிழை 


கூட்டுச் சராசரி x 


ஏof Vin 


S ? 

S.2 
+ 
111 


11 


கூட்டுச் சராசரிகளுக்கான 
வித்தியாசம் x ; - x2 


( v - ( A ++ ) 

--V (A + I ) 


திட்ட விலக்கம் ஏ 


ச 


| v2n 


மாறுபாட்டளவை ச ? 


12| 1 


உடன்தொடர்புகெழு 


= rxy 


( 1 - r ) / n 


மாறிகளின் உடன்தொடர்பு 
034 (Regression co -effi 
cietil ) 


Tx1 

oy VIE 


பயிற்சி : 

1. நமது மா நிலத்தில் ஓர் ஆண்டில் கிடைக்கும் கேழ்வரகு 
விளைச்சல் மதிப்பீடு ( estimation ) செய்யும் முயற்சிக்கான ஒரு 
மாதிரித் திட்டத்தை (sampling plan ) அமை . எடுக்கப்படும் 
மாதிரியின் தன்மைக்கான காரணங்களைக் கூறு . 


2. சென்னை நகரத்தின் வீட்டு நெருக்கடியை over crowding ) 
உணர எடுக்கப்படும் மாதிரியின் திட்டம்பற்றி விரிவாக்கு . 


3. புள்ளியியல் முறைப்படி குறிப்பிடப்படும் முழுமைத் 
தொகுதியின் தன்மை யாது ? புள்ளியியல் துறையில் குறிப்பிடப் 


கூறெடுத்தல் 


243 


படும் முழுமைத் தொகுதியின் தன்மைகளுக்கு இரண்டிரண்டு 
உதாரணம் கொடு . 


4. எடுத்த பொருளைச் சேர்த்தபின் , எடுத்த பொருளைச் 
சேர்க்காமல் எடுக்கப்படும் மாதிரிகளின் தன்மை யாது ? வரை 
யறுக்கப்பட்ட முழுமைத் தொகுதியில் இவற்றுக்கான 
பாட்டை ஓர் எடுத்துக்காட்டால் விளக்கு . 


மாறு 


5. பகுத்தெடுக்கும் இயைபிலா மாதிரியின் நன்மை யாது ? 
மாறுபட்ட தன்மை உள்ள முழுமைத் தொகுதியில் பகுத் 
தெடுக்கும் முறை செயல்படாவிடத்து ஏற்படும் விளைவுகளை ஒரு 
சிறந்த எடுத்துக்காட்டால் விளக்கு . 


மாதிரியின் அளவு ( sample size ) பற்றி விவரி , 


10. புள்ளியியல் அனுமானம் 

( Statistical Inference ) 


மதிப்பீடு மற்றும் கருதுகோட் சோதனைகள் 

( Estimation and testing of Hypothesis ) 


முக்கிய 


நாம் செய்யும் சோதனைகளுக்கான உருப்படிவங்கள் 
(statistical models ) அமைப்பதே புள்ளியியலாரின் 
வேலையாக அமைந்துள்ளது . இவ் வுருப்படிவங்கள் , சோதனை 
களின் தன்மையைப் படிப்பதற்கும் , இம் முறையான சோதனை 
களைத் தொடர்வதால் நிகழக்கூடிய எதிர்கால முடிவுகளின் 
தன்மையை உணரவும் உதவியாக இருக்கிறது . இவ் வடிவங் 
களின் உதவியின்றி , புள்ளியியல் முறைப்படி சோதனைகளையும் , 
மதிப்பீடுகளையும் செய்வது 

கடினமானதாகவோ அல்லது 
முடியாததாகவோ அமைந்துள்ளது . 


உருப்படிவங்கள் அமைப்பதும் , முழுமைத் தொகுதிக்கான 
அளவைகளை மதிப்பிடுவதும் , மதிப்பிட்ட அளவைகளுக்கு நாம் 
கொடுக்கும் நம்பிக்கையைக் கணக்கிடுவதும் புள்ளியியல் அனு 
மானம் ( statistical inference ) ஆகும் . புள்ளியியல் அனுமானம் 
பெற்றறிமுறை ( deductive ) யாகவும் , பட்டறிமுறை ( inductive ) 
யாகவும் அமையலாம் . பெற்றறி முறையில் 

முழுமைத் 
தொகுதிக்கான பண்புகள் முழுதும் தெரியப் பெற்றவர்களாக , 
அம் முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரியின் 
அளவுகளைக் கொண்டு முழுமைத் தொகுதி அளவுகளை (parameter ) 
அனுமானம் செய்கிறோம் . நாணயத்தை வீசுவதையும் , சீட்டுக் 
கட்டொன் றிலிருந்து எடுக்கப்படும் சீட்டுகளையும் முழுமைத் 
தொகுதியின் உறுப்புகளாகக் கொண்டால் இதற்கான உருப் 
படிவம் ஈருறுப்புப் பரவலாக ( binomial distribution ) அமையும் 
என்பதை முன்பு கண்டோம் . இது பெற்றறி முறையாகும் . நமது 


புள்ளியியல் அனுமானம் 


243 


இம் 


ஆய்விற்குரிய பெரும்பாலான சிக்கல்கள் முழுமைத் தொகுதிக் 
கான பண்புகள் தெரியாமலிருக்கும் பட்டறி முறை அனுமான 
மாக அமைந்துள்ளன . 

முழுமைத் தொகுதியிலிருந்து 
எடுக்கப்படும் மாதிரிகளிலிருந்து மதிப்பீடு மற்றும் கருதுகோள் 
சோதனைகள் செய்து முழுமைத் தொகுதிக்கான பண்புகள் இம் 
மாதிரி இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகிறது . நமது 
பிரச்சினைக்குரிய முழுமைத் தொகுதியை நாம் அறியாத காரண 
மட்டுமன்றி முழுமைத் தொகுதிக்கான அளவுகள் மாறும் 
தன்மைத்தாய் அமையும்போது இப் பட்டறி முறையின் உப 
யோகம் மேலும் வலுப்பெறுகிறது . 


நிகழ்ச்சிக்கான உருவமைப்பை அனுமானிப்பதைக் காட் 
டிலும் , நிகழ்ச்சியோடு ஒத்த ராண்டம் மாறிகளுக்கான ( random 
variable ) உருவமைப்பைத் திட்டமிடுவதே நமது நோக்க 
மாகும் . x என்பது 100 விதைகள் கொண்ட பொட்டலத்தில் 
உள்ள பழுதான விதைகளின் எண்ணிக்கையைக் குறிப்பதாகக் 
கொள்வோம் . எடுக்கப்படும் ஒரு பொட்டலத்தில் எவ்வளவு 
விதைகள் பழுதானவை என்பதைத் தெரிய உதவி செய்யும் 
உருவமைப்பைக் காணுவதைவிட , x மாறியின் பல்வேறுபட்ட 
மதிப்புகளைக் காட்டும் உருவமைப்பைத் திட்டமிடுவதே நமது 
நாட்டமாகும் . பெரும்பாலான உருவமைப்புகள் ராண்டம் 
மாறிகளுக்கான நிகழ்வெண் பரவலைக் குறிக்கும் . இயைபிலா 
மாறிகளுக்கான நிகழ்வெண் பரவலைப் பற்றிய அனுமானங்களே 
புள்ளியியல் அனுமானங்கள் எனப்படும் . 


புள்ளியியல் அனுமானமாவது நிகழ்திறன் உதவியால் 
எடுக்கப்படும் முடிவுகளாகும் . புள்ளியியல் அனுமானங்கள் 
பெரும்பாலும் மதிப்பீடு செய்வதாகவோ அல்லது கருது 
கோட் சோதனைகள் செய்வதாகவோ அமைந்துள்ளன . 


மதிப்பீடு ( Extimation ) 

மதிப்பீடு என்பது முழுமைத் தொகுதி அளவை ( parameter ) 
ஒன்றிற்கான மதிப்பை மாதிரி அளவுகளின் ( sample observations ) 
உதவியால் மதிப்பிடும் முறையைக் குறிக்கும் . மதிப்பீடு செய்யப் 
படவேண்டிய ( estimator ) அளவைகளுக்கான மாதிரி அளவுகள் 
மதிப்பீட்டளவைகள் ( estimates ) எனவும் , மதிப்பீடு செய்யும் 
முறை மதிப்பீட்டு முறை ( estimation ) எனவும் சொல்லப்படும் . 
முழுமைத் தொகுதியின் அளவுகள் அனைத்தும் கொண்டு 
பெறப்படும் அளவைகளுக்கு , முழுமைத் தொகுதி அளவை 


246 


உயிர்ப் புள்ளியியல் 


( population parameter ) எனவும் ) , மாதிரியின் அளவைகளைப் 
பயன்படுத்திப் பெறப்படும் 

அளவைகள் மாதிரி அளவை : 
( sample statistic ) எனவும் குறிக்கப்படும் . முழுமைத் தொகுதி 
அளவைகளை கிரேக்க எழுத்துகளாலும் , மாதிரி அளவைகளை 
ஆங்கில எழுத்துகளாலும் குறிப்பது வழக்கம் . கூட்டுச் சரா 
சரியை பூ எனவும் , திட்ட விலக்கத்தை ஏ எனவும் , உடன் 
தொடர்பு கெழுவை p எனவும் குறிப்பிட்டால் முழுமைத் 
தொகுதி அளவைகளையும் , கூட்டுச் சராசரியை x எனவும் , 
திட்டவிலக்கத்தை S எனவும் , உடன் தொடர்பு கெழுவை 
எனவும் குறிப்பிட்டால் மாதிரி அளவைகளையும் குறிக்கும் . 


ஒரு கல்லூரி மாணவர்களில் 10 மாணவர்களை எடுத்து 
அவர்தம் உயரங்களைக் கணக்கிடுவோம் . 67 • 21 , 64 7 / , 69.1 " , 
638 , 68.5 , 70-0 " , 67-71 , 66 3 " , 68.4 " , 65-2 எனப் பத்து. 
மாணவர்களது உயரங்களும் குறிக்கப்பட்டுள்ளன. இவ் வளவு 
களுக்கான கூட்டுச் சராசரி ( x ) 671 " என அமைகிறது . 
பத்து மாணவர்கள் கொண்ட மாதிரி , கல்லூரியில் உள்ள 
ஒவ்வொரு மாணவருக்கும் சமவாய்ப்புக் ( equal probability ) 
கொடுத்து எடுக்கப்பட்ட இயைபிலா மாதிரியாக ( random sample) 
அமையுமிடத்து , 671 என்ற மாதிரியின் கூட்டுச் சராச 

சரியே 
கல்லூரி மாணவர்களின் கூட்டுச் சராசரி உயரத்திற்கு ஒரு . 
பிறழ்ச்சியற்ற மதிப்பீடாகக் ( unbiased estimate ) 

கொள் : 
ளப்படும் . 


முழுமைத் தொகுதி அளவுகளையும் குறிப்பிட்டு , அதிலிருந்து 
எடுக்கப்படும் இயைபிலா மாதிரி , அம் முழுமைத் தொகுதி 
அளவையைச் ( parameter ) செம்மையாக மதிப்பீடு செய்யும் 
தன்மையைப் பார்ப்போம் . 


முழுமைத் தொகுதியின் அளவுகள் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 எனக் 
கொள்வோம் . இவற்றில் இரண்டும் , ஐந்தும் நமது பண்புகளைக் 
குறிப்பதாகக் கொள்வோம் . இதற்கான நிகழ்திறன் ? : என 
அமைகிறது . இதனைக் கணக்கிட இதிலிருந்து 

எடுக்கப்படும் ; 
மாதிரிகளை உபயோகப்படுத்தும் முறையைக் காணலாம் . ஆறு 

. 
உறுப்புகளிலிருந்து நான்கு உறுப்புகள் கொண்ட மாதிரிகள் 
அனைத்தையும் அமைத்து , அவற்றில் நமது பண்பிற்கான 
உறுப்புகள் இருக்கும் எண்ணிக்கையையும் அதற்கான நிகழ் 
திறனையும் கணக்கிடுவோம் . 


புள்ளியியல் அனுமானம் 


247 


குறிப் 

குறிப் 
பிட்ட 
மாதிரியின் 

பிட்ட 
பண் மாதிரியின் 

மாதிரியின் 

பண் 
அளவுகள் 

பின் அளவுகள் 

பின் 

அளவுகள் 
அளவு 

அளவு 


குறிப் 
பிட்ட 
பண் 
பின் 
அளவு 


1 2 3 4 


1 


1 2 5 6 


2 


2 3 4 5 


2 


1 2 3 5 


2 


13 4 5 


1 


2 3 4 6 


1 


1 2 3 6 


1 


134 6 


8 


2 3 5 6 


2 


1 2 4 5 


2 


1356 


1 


2 4 5 6 


19 


1 2 4 6 


1 


1 


14 56 


1 . 


1 


3 4 5 6 


1 


இவ் வளவுகளில் குறிப்பிட்ட பண்பு அமைவதற்கான நிகழ் 
திற நிகழ்வெண் பரவலை அமைப்போம் . 


குறிப்பிட்ட பண்பு 
அமையும் நிலை 


நிகழ்திறன் 


மாதிரிகளின் 
எண்ணிக்கை 


0 | 


0 


1 


1 


4 


8 


2 


. 


6 


15 


இந் நிகழ் வெண் பரவலின் ) = 0x1 ++ x8 + } x6 
கூட்டுச் சராசரி 

15 


5 


1 


3 


15 
இதுவே முழுமைத் தொகுதியில் நாம் குறிப்பிட்ட பண்பிற் 
கான நிகழ்திறனாக அமைகிறது . இம் முறைப்படி பார்ப்பின் , 
முழுமைத் தொகுதிக்கான பண்பினை மாதிரியின் நிகழ்வெண் 
பரவலிலிருந்து திட்டமிடுவது நம்பிக்கை தருவதாய் அமைந் 
துள்ளதை உணர்கிறோம் . 

மாதிரியிலிருந்து மதிப்பிடப்படும் முழுமைத் தொகுதி 
அளவை ஒரு குறிப்பிட்ட மதிப்பைக் குறிக்குமானால் , அதைப் 


248 


உயிர்ப் புள்ளியியல் 


புள்ளி மதிப்பீடு ( point estimation ) என்றும் , முழுமைத் தொகுதி 
அளவை எந்த எல்லைக்குள் அமையும் என்பதை அம் முடிவினுக் 
குரிய நிகழ்திறனோடு இரு எல்லை எண்களைக் குறிப்பிடும்போது 
இடைவெளி மதிப்பீடு ( interval estimation ) என்றும் கொள் 
கிறோம் . ஒரு சிறப்பான மதிப்பீடு பிறழ்ச்சியற்ற மதிப்பீடாக 
வும் ( unbiased estimate ) , முரண்படா மதிப்பீடாகவும் ( constant 
estimate ) , திறமுடைய மதிப்பீடாகவும் ( efficient estimate ), போது 
மான மதிப்பீடாகவும் ( sufficient estimate ) அமையப்பெற 
வேண்டும் . 


* 91 , என்று கொடுக்கப்பட்ட மாதிரி அளவையின் கணித 
எதிர்பார்ப்பு ( Mathematical expectation ) அதற்கிசைந்த முழு 
மைத் தொகுதியின் அளவையான ‘ e ஆனால் , 0 , என்பது 
G- வின் பிறழ்ச்சியற்ற மதிப்பீடாகும் . மாதிரியிலிருந்து கிடைக்கும் 
கூட்டுச் சராசரி ( x ), அதன் முழுமைத் தொகுதிக்கான கூட்டுச் 
சராசரியின் ( 4 ) ஒரு பிறழ்ச்சியற்ற மதிப்பீடாகும் . 

ஆனால் , 
x (x;-x) 
SP 

என்ற வாய்பாட்டினால் கணிக்கப்படும் மாதிரி 
யின் மாறுபாட்டளவை ( S ) முழுமைத் தொகுதிக்கான மாறு 
பாட்டளவை ( 73) -க்குப் பிறழ்ச்சியற்ற மதிப்பீடாகாது . 

இதன் 
மாதிரியின் பரவலுக்கான ( sampling distribution ) கூட்டுச் 
சராசரி 3 - க்குக் குறைவாக இருக்கும் . S2 . பிறழ்ச்சியில்லாத 
மதிப்பீடாக அமைய வேண்டுமானால் = x - x ) ஐ -க்குப் 
பதிலாக ( n - 1 ) ஆல் வகுக்க வேண்டும் . ச - ன் பிறழ்ச்சி 
யில்லாத மதிப்பீடு = ( x ; -xJ -In - 1 என்பதை -பரவலில் காண . 
உள்ளோம் . 


மாதிரியின் எண்ணிக்கையை ( sample < ize ) அதிகப்படுத்தும் 
போது , -ன் மதிப்பு நிகழ்திறப்படி 8 - க்கு நெருக்கமடைந் 
தால் , மாதிரி அளவையான ‘ er என்பதை முழுமைத் தொகுதி 
அளவையான ே - வுக்கு உறுதியான மதிப்பீடு ( consistants estimate ) 
என்கிறோம் . மேற்சொன்ன விதியில் n நிலையென்பதும் இவ் 
விதியில் வரம்பின்றி அதிகரிக்கப்படுவதும் உணரத்தக்கது . 

ஒரு முழுமைத் தொகுதியின் இரு மாதிரி அளவைகளில் எந்த 
மதிப்பீட்டிற்கு மாறுபாட்டளவை ( S ) குறைவாக உள்ளதோ 
அதனையே திறமுடை மதிப்பீடு ( efficient estimate ) என்கிறோம் . 
மிகக் குறைந்த மாறுபாட்டளவை உள்ள 

மதிப்பீடே மிகச் 
சிறந்த திறமுடையதாகும் . சில குறிப்பிட்ட மாதிரிப் பரவல் 
களின் பண்புகளை ஆராயும்போது , அவற்றின் மாறுபாட்டள 
வைகள் , திட்ட விலக்கங்கள் குறித்துப் பெரிதும் அக்கறை காட்ட 


புள்ளியியல் அனுமானம் 


249 


உள்ளோம் . இவ் வளவைகள் திறனுக்கும் , நம்பகத் தன்மைக்கும் 
அளவு கோலாக அமைவதால் புள்ளியியல் 

அனுமானத்தில் 
மிக்க முக்கியமுடைத்து . 


மாறியினின்று பெறப்பட்ட அளவு சம்பந்தப்பட்ட முழு 
மைத் தொகுதிபற்றி எல்லாச் செய்திகளையும் தெரிவிப்பதாய் 
அமையின் , அம் மதிப்பீடு போதுமான மதிப்பீடு (suttaient 
estimate) எனக் கொள்ளப்படும் . 


இடைவெளி மதிபீடு : நம்பிக்கை வரம்புகள் ( interval estimation 
confidence limits ) 

முழுமைத் தொகுதியின் அளவைக்கு மாதிரிகள் 
அனைத்தும் ஒரே மதிப்பைக் கொடுக்கும் தன்மையாய் அமையாது . 
இவற்றில் எண்ணற்றவை தவறானவையாகவும் , ஒரு மதிப்பீடு 
மட்டும் சரியானதாகவும் இருக்கும் . மாதிரிகள் அனைத்தும் ஒரே 
மதிப்பைத் தராவிடத்து , நம்மால் மதிப்பிடப்படும் மதிப்பீட் 
டிற்கான தன்மையும் வேறுபடும் . நம்மால் மதிப்பிடப்பட்ட 
மதிப்பீட்டிற்கான நம்பக எல்லைகளைத் ( confidence intervals ) 
தந்து , அம் மதிப்பீடு இவ் வெல்லைகளுக்குள் அமையும் நிகழ் 
திறத்தையும் குறிப்பிடுவது இடைவெளி மதிப்பீடு ( [ nterval 
estimation ) எனப்படும் . 


கூட்டுச் சராசரியின் ( x ) மாதிரிப் பரவல் என்ற கூட்டுச் 
சராசரியையும் , ஏ / என்ற திட்டப் பிழையையும் கொண்டு 
இயல் நிலைப் பரவலை ஒத்து அமையும் . இயல் நிலைப் பரவலின் 
நியதியைக் கொண்டு X என்ற மாதிரி அளவை , 4 என்ற அளவி 
லிருந்து எவ்வளவு மாறுபட்டிருக்கும் என்பதை நிகழ்திறப்படி 
குறிக்கிறோம் . 100 முறைகளில் 95 முறை ( 4-3 ) என்ற அளவு 
-1-96 7 / vn < ( 4 - x ) < 1963 / n என்ற பிரிவில் அமையும் 
எனக் கொள்கிறோம் . 

-1-965 | vn < { u - x ) < 1-96 a |vn 

x - 1-96 alvi < 4 < x + 1 + 96a |vn 
1 96 என்பது 2 • 58 என மாற்றப்படும்போது இடைவெளியின் 
அளவு அதிகமாவதோடு நமது மதிப்பு இவ் விடைவெளியில் 
அமைவதற்கான எண்ணிக்கையும் 100 - க்கு 99 என உயர்த்தப் 
படுகிறது . இதனையே நிகழ்திற நியதிப்படி குறிப்பிட்டால், 
மதிப்பீடானது : + 1-96 ச N என்ற இடைவெளியில் அமை 
வதற்கான நிகழ்திறன் 0.95 

+ 2:58 ரயர் என்ற 


உயிர்ப் புள்ளியியல் 


டைவெளியில் அமைவதற்கான நிகழ்திறன் 0.99 ஆகவும் 
இருக்கும் எனச் சொல்கிறோம் . 

கூட்டுச் சராசரிக்கு மாறாக , முழுமைத் தொகுதியின் எந்த 
அளவைக்கும் ( திட்ட விலக்கம் , மாறுபாட்டளவை , உடன் 
தொடர்பு கெழு ...... ) அந்தந்த அளவைகளின் திட்டப் பிழை 
களின் துணைகொண்டு நம்பிக்கை எல்லைகளை வரையறுக்க 
முடியும் . 


கருதுகோள் சோதனைகள் ( Testing of Hypothesis ) 

ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் ( பாகைகளின் ) 
கூட்டுத் தொகை 180 ° என ஒரு கருதுகோளை ( hypothesis) ஏற் 
படுத்தினால் , இதற்கான வரைபடம் வரைந்து , இக் கருதுகோள் 
உண்மையா , பொய்யா என்பதைச் சோதனை செய்யலாம் . இக் 
கருதுகோளுக்கான 

கணக்கியல் 

நிரூபணம் அமைந்துள்ளது. 
நிரூபணம் முடிந்தபின் கருதுகோளின் தன்மைபற்றி நமக்கு 
உறுதி ஏற்படுகிறது . புள்ளியியல் துறையில் இதுபோன்ற கருது 
கோள்களைக் காண்பது மிக அரிதாகும் . முழுமைத் தொகுதியின் 
ஓர் அளவையைப்பற்றிச் சொல்லப்படும் கருத்தே புள்ளியியல் 
கருதுகோள் ( statistical hypothesis ) எனப்படும் . 

முழுமைத் 
தொகுதி முழுமையும் சோதனை செய்த பின்பே இக் கருதுகோள் 
நம்பும் தன்மைத்தா இல்லையா என்ற முடிவுக்கு வரவேண்டும் . 
எல்லாவிடத்தும் முழுமைத் தொகுதியைச் சோதனை செய்வது 
சாத்தியமன்று . முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 
ஒரு மாதிரியைக்கொண்டு முழுமைத் தொகுதிக்கான கருது 
கோள் உண்மையா இல்லையா என்பதைச் சோதிக்க வேண்டியவர் 

உள்ளோம் . மாதிரியின் அளவைகளைக் கொண்டு 
கருதுகோள் சோதனை செய்து , கருதுகோள் நம்பும் தன்மைத்தா 
இல்லையா என்ற முடிவிற்கு வருவது கருதுகோள் சோதனை 
முறையாகும் . இம்மாதிரி எடுக்கப்பட்ட முடிவுகளில் தவறு 
இராது என உறுதியாகக் கூற முடியாது . 

இம் முடிவுகளில் 
இருவகையான தவறுகள் ஏற்படுவதற்கு இடமிருக்கிறது . கருது 
கோள் உண்மையாக இருக்கும்போது மறுத்தும் (rejecting the 
bypothesis when it is true ), சருதுகோள் தவறாக இருக்கும் 
போது ஏற்றும் ( accepting the hypothesis when it is false ) இரு 
வழிகளில் தவறிழைக்க நேரிடும் . ஒரு சோதனையில் தவறான 
முடிவுகளை ஏற்படுத்துவதற்கான நிகழ்திறங்களைக் குறிப்பிடுவதே 
புள்ளியியல் கருதுகோள்களின் சிறப்பம்சமாகும் . இத் தன்மை 
எந்தத் தவற்றினை இழைப்பது அபாயத்திற்கிடமானதாக உள் 
ளதோ அதைக் குறைத்து அமைப்பதற்கான முறைகள் அமைந் 
திருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகக் கொள்ளலாம் . 


களாக 


புள்ளியியல் அனுமானம் 


251 


எனக் 


புள்ளியியலில் அமைக்கப்படும் கருதுகோள்கள் யாவும் மறுக் 
கத்தகு கருதுகோள்களாக ( null hypothesis ) அமைக்கப்படும் . 
N உறுப்புகள் கொண்ட முழுமைத் தொகுதியிலிருந்து 1 
உறுப்புகள் கொண்ட மாதிரி எடுப்பதாகக் கொள்வோம் . 
முழுமைத் தொகுதிக்கான கூட்டுச் சராசரியை எனவும் 
மாதிரியின் கூட்டுச் சராசரியை x எனவும் குறிப்பிடுவோம் . 
1 உறுப்புகள் கொண்ட மாதிரியை , முழுமைத் தொகுதியிலிருந்து 
எடுக்கப்பட்ட ஓர் இயைபிலா மாதிரியாகக் கொண்டு , ஒரு கருது 
கோள் அமைப்போம் . x என்ற கூட்டுச் சராசரி முழுமைத் தொகு 
திக்கான கூட்டுச் சராசரி ப - வைக் குறிக்கும் என்பதே கருது 
கோளாகக் கொள்ளப்படும் . இதனையே புள்ளியியல் கருது 
கோளாக 

அமைக்கும்போது இவ்விரு சராசரிகளுக்குமான 
வித்தியாசம் ( 1 - x ) குறிப்பிடத்தக்கதாய் இல்லை 
கொள்கிறோம் . ( There is no significant diference between the 
two means . ) இக் கருதுகோள் உண்மையாக இருக்கும்போது , 
இதில் ஏற்பட்டுள்ள வித்தியாசம் ( difference between two means ) 
கூறெடுத்தலின் ஏற்றத்தாழ்வுகளுக்கானது (sampling fluctuations ) 
எனக் கொள்கிறோம் இக் கருதுகோள் உண்மையாக இருக்கும் 
போது நிகழ்வெண் பரவலில் அமைந்த எண்களைக் கொண்டு , 
கருதுகோள் சோதனையில் கிடைக்கும் எண்களோடு ஒப்பிட்டு 
முடிவு செய்கிறோம் . ஏற்படுத்தப்பட்ட கருதுகோள் மறுக்கப் 
படும்படி அமைவதால் , இவை யாவும் மறுக்கத்தகு கருதுகோள் 
(null hypothesis) எனப்படும் . இக் கருதுகோள் மறுக்கப்படும் 
போது , இவ்விரு கூட்டுச் சராசரிகட்கும் உள்ள வேறுபாடு 
குறிப்பிடத்தக்கதாய் உள்ளது எனக் கொள்கிறோம் . 

புள்ளியியல் கருதுகோள்கள் யாவும் அடியிற்காணும் ஏதாவது 
ஒரு பண்பைப் பற்றியதாய் அமையலாம் : 

( 1 ) ஒரு மாறி அல்லது பண்பிற்கான அளவிற்குரிய ( magni 
tude ) அனுமானமாகவோ 

( 2 ) இரண்டளவைகளுக்கான வித்தியாசத்தைக் (difference) 
குறிக்கும் அனுமானமாகவோ 

( 3 ) இரு மாறிகள் அல்லது பண்புகளுக்கான உடன்தொடர் 
பைக் குறிக்கும் அனுமானமாகவோ 

( 4 ) மதிப்பீடு செய்யப்பட்ட யுத்திகளின் தன்மைக்கான 
அல்லது அவ் வுத்தியின் நிகழ்வெண் பரவலுக்கான அனுமான 
மாகவோ , அல்லது 

( 5 ) மாறி அல்லது பண்பிற்கான போக்கைக் குறிக்கும் 
அனுமானமாகவோ இருக்கலாம் . 


4 


-252 


உயிர்ப் புள்ளியியல் 


அளவைக் குறித்த அனுமானத்திற்கு இவ்வாண்டு நம் 
நாட்டில் விளையும் நெல்லின் மொத்த அளவையையோ அல்லது 
வேலையில்லார்தம் எண்ணிக்கையையோ குறிப்பிடலாம் . சிறந்த 
அனுமானம் எல்லாப் பண்புகளையும் பெற்ற மதிப்பீடாக அமை 
வதால் , இவ் வனுமானமும் மதிப்பீட்டு முறையை ஒத்ததாகும் . 
இரண்டளவைகளுக்கான வித்தியாச அனுமானத்திற்கு , இரண்டு 
மாநிலத்தில் வயது வந்தோர்தம் உயரத்தின் வித்தியாசத் 
தையும் அல்லது ஒத்த வயதுடைய இரு பாலார்க்கு ( both 
sex ) உள்ள அறிவுக் குறியீட்டெண்ணின் வித்தியாசத்தையும் 
சோதனை செய்வதைக் குறிப்பிடலாம் . இரு மாறிகளின் உடன் 
தொடர்பிற்கான அனுமானத்திற்கு உயரத்துக்கும் எடைக்கும் 
அல்லது நீரின் அளவிற்கும் விளைபலனுக்கும் உள்ள உடன் 
தொடர்பின் அனுமானத்தைக் கூறலாம் . ஒரு யுத்தியின் திறமை 
அல்லது திறமையற்ற தன்மைக்கான அனுமானமாகத் தற்சமயம் 
கொடுக்கப்படும் உரத்தின் அளவை மாற்றுவதாலோ , வேறு உரம் 
இடுவதாலோ உண்டாகும் விளைச்சலின் தன்மையைக் குறிப் 
பிடலாம் . மாறியின் போக்கின் தன்மைக்கான காட்டாக , நமது 
நாட்டின் உணவு உற்பத்தி கடந்த சில ஆண்டுகளாக எப்படி 
உள்ளது அல்லது நமது தினசரி உணவு உட்கொள் அளவின் 
தன்மை எப்படி மாறுபட்டுள்ளது என்பதைக் கூறலாம் . 


மேற்சொன்ன கருத்துகள் புள்ளியியல் முறைப்படி சோதனை 
செய்யுமுன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளியியல் 
கருதுகோட்களாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் . புள்ளியியல் 
கருதுகோள் என்பதை , மாதிரியைக் கொண்டு மதிப்பிட்ட ஓர் 
அளவைக்கு , நாம் கொடுக்கும் நம்பகத்திற்கான நிகழ்திறனை 
நிர்ணயிக்கும் ஒரு நிகழ்வெண் சார்பிற்கான (frequency function ) 
தன்மையைக் குறிக்கும் கருத்தாகக் கொள்ளலாம் . 


புள்ளியியல் கருதுகோள் உண்மையாக இருக்கும்போது , 
சோதனை அளவை ( test statistic ) , ஒரு குறிப்பிட்ட அளவினைப் 
பெறுவதற்கான நிகழ்திறனைக் கொடுக்கும் நிகழ்வெண் பரவலைப் 
பெற்றிருக்கும் . இவ் வளவைகள் யாவும் மாதிரியிலிருந்து கணக் 
கிடப்படும் கூட்டுச் சராசரி ( K ), மாறுபாட்டளவை (S ), திட்ட 
விலக்கம் ( S ) , உடன்தொடர்பு கெழு ( r ) மற்றும் இது போன்ற 
அளவைகளால் பெறப்படுகிறது . சில சோதனை அளவைகள் 
வேறுபட்ட கருதுகோள்களை அனுமானிக்க உபயோகப்படுத்தப் 
பட்டாலும் , சில அளவைகளின் உபயோகம் மிகவும் குறைந்த 
தாக அமைந்துள்ளது . ஒவ்வோர் அளவையும் சில குறிப்பிட்ட 
பண்பைப் பெற்றதாயும் , குறிப்பிட்ட முறையில் அமைக்கப்பட்ட 


புள்ளியியல் அனுமானம் 


253 : 


தாயும் இருக்குமெனக் கொண்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன . 
நமக்குத் தேவையான சில முக்கியமான சோதனை அளவைகளை 
அடியிற்காணும் ஐந்து பரவல்களைக் 

பரவல்களைக் கொண்டு திட்டமிட 
உள்ளோம் : 


1. ஈருறுப்புப் பரவல் ( Binomial distribution ) 
2. இயல் நிலைப் பரவல் ( Nermal distribution ) 
3. t- பரவல் (t - distribution ) 
4. கை - வர்க்கப் பரவல் ( Chi - square distribution ) 
5. F- பரவல் ( F - distribution ) . 

கருதுகோளை ஏற்பதா மறுப்பதா என நம்மால் எடுக்கப் 
படும் முடிவு மாதிரிகளின் அளவைகளைச் சார்ந்ததாயும் இம் 
முடிவை எடுக்கும்போது , நாம் தவறான முடிவுகளை மேற் 
கொள்வதற்கான நிகழ்திறனைக் குறிப்பிடுவதாயும் அமைகிறது . 
முழுமைத் தொகுதிக்குரிய ஓர் அளவைக்கான கருதுகோளை 
அமைப்பதாகக் கொள்வோம் . ஒரு மாதிரியினை எடுத்து , அதன் 
உறுப்புகளின் தன்மையை அறிந்து , இவை நமது 

நமது முழுமைத் 
தொகுதிக்கான அளவையை ஒத்திருக்கிறதா இல்லையா என்ற 
முடிவிற்கு வர உதவியாக இருக்கும் சோதனை அளவைக் கணக் 
கிடுகிறோம் . மாதிரியின் அளவை , முழுமைத் தொகுதியின் 
அளவைக்கு மிக நெருக்கமாக இருப்பின் கருதுகோள் ஏற்கப் 
பட்டும் , நெருக்கமாக அமையாதவிடத்துக் கருதுகோள் மறுக்கப் 
பட்டும் முடிவு செய்யப்படும் . 


சிறப்பு வரம்பு ( Level of significance ) 

கருதுகோள் சோதனை செய்யும் முறையை கூட்டுச் சராசரிக் 
கான நிகழ்வெண் பரவலால் விளக்கலாம் . முழுமைத் 
தொகுதியின் கூட்டுச் சராசரியான 4 = 50 என்பது நமது கருது 
கோளாக இருக்கட்டும் . 1 உறுப்புகள் கொண்ட மாதிரி ஒன் 
றிற்கான கூட்டுச் சராசரியைக் ( x ) கணக்கிடுவோம் . நமது 
கருதுகோள் உண்மையாக இருக்குமிடத்து , மாதிரியின் கூட்டுச் 
சராசரி 50 - லிருந்து மிக விலகி அமைவது மிக்க அரிதென்பதைக் 
கூட்டுச் சராசரிக்கான நிகழ்வெண் பரவலால் உணர்கிறோம் . 
மாதிரியின் கூட்டுச் சராசரி 50 - க்கு நெருக்கமாக இருப்பின் 
கருதுகோளை ஏற்றும் , மிக விலகி இருப்பின் கருதுகோளை 
மறுத்தும் முடிவுகளை மேற்கொள்கிறோம் . 10 என்ற திட்ட 
விலக்கம் கொண்ட முழுமைத் தொகுதியிலிருந்து 25 உறுப்புகள் 
கொண்ட மாதிரி எடுத்தால் , கூட்டுச் சராசரிக்கான மாதிரியின் 


254 


உயிர்ப் புள்ளியியல் 


10 
பரவல் சம 10/125 = 2 என்ற திட்டப் பிழையுடன் 
இயல்திலைப் பரவலை ஒத்து அமையும் . முழுமைத் தொகுதிக் 
கான கூட்டுச் சராசரியும் , மாதிரியின் கூட்டுச் சராசரியும் 50 
ஆக அமையும் . 


மாதிரியின் கூட்டுச் சராசரிக்கான எந்த மதிப்புகளுக்குக் 
கருதுகோள் மறுக்கப்படும் என்பதைப் பார்ப்போம் , 

T = 50 + 1 96 vn 


= 50 + 1-96x2 


= 50 + 3-92 


= 45-08 , 53-92 


என்ற எல்லைகளைக் கடந்து அமையும் அளவைகளைக் கொண்ட 
X கிடைக்குமிடத்துக் கருதுகோள் மறுக்கப்படும் . 3,46-08 - க்குக் 
குறைவாகவும் , 53-92 -க்கு அதிகமாகவும் மதிப்பைப் பெறும் 
போது 4 = 50 என்ற கருதுகோள் மறுக்கப்படும் . 


0-25 


1.25 


59 


படம் 101 
இயல் நிலைப் பரவலின் தன்மைப்படி , கூட்டுச் சராசரிக்கு 
இருபுறமும் 1-96 திட்டவிலக்க தூரம் 95 சத அளவுகளை உட் 
கொள்ளும் என்பதை உணர்வோம் . இதனால் 4 = 50 என்ற 
கருதுகோள் 100 - க்கு 5 முறைகள் ( = • 05 ) உண்மையாக 
இருக்கும்போது மறுக்கப்படும் தன்மைத்தாய் உள்ள நிலையை 
உணர்கிறோம் . கூட்டுச் சராசரி ஐம்பதும் , திட்டவிலக்கம் 
பத்தும் உள்ள முழுமைத் தொகுதியிலிருந்து 25 உறுப்புகள் 
கொண்ட பல மாதிரிகள் எடுப்பதாகக் கொள்வோம் . நூறு 
மாதிரிகளில் ஐந்து மாதிரிகளின் 

மாதிரிகளின் அளவு 46-08 - க்குக் குறை 
வாகவும் , 53-92 - க்கு அதிகமாகவும் அமைவதால் , கருதுகோள் 
உண்மையாக இருக்கும் போது எடுக்கப்படும் நூறு முடிவுகளில் 
ஐந்து முடிவுகள் தவறாக இருக்கும் என்ற அபாயநிலையை 


புள்ளியியல் அனுமானம் 


250 


உணர்ந்து செயல்படுகிறோம் , 95 முறைகள் -ன் மதிப்பு 
( 46 • 08 , 53 • 92 ) என்ற எல்லைக்குள் அமைவதால் , இவ்விடங்களில் 
நமது முடிவுகள் தவறில்லாமல் இருக்குமென்ற நம்பிக்கை 
இருக்கிறது . செயல்முறையில் ஒரு தனித்த மாதிரியைக் 
கொண்டு முடிவுகள் 

எடுக்கப்படுவதால் இந்த அபாய நிலை 
{ 100 - க்கு 5 ) ஒவ்வொரு முடிவிற்கும் பொருந்தும் . 


என 


கருதுகோளை மறுப்பதற்கான x- ன் மதிப்புகளே மறுப்பு 
மண்டிலம் ( ej ction region ) அல்லது மாறுநிலை மண்டிலம் 
{ critical regicn ) எனப்படும் . இக் கணக்கில் x- ன் மறுப்பு மண்டிலம் 
y = 50 ஆக உள்ள கருதுகோளுக்கு < 46 • 08 

மற்றும் 
.x > 53.92 

அமைகிறது . கருதுகோள் ( 4 = 50 ) என்பது 
உண்மையாக இருக்கும்போது ஒரு மாதிரிக்கான அளவை 
இம் மறுப்பு மண்டிலத்தில் அமைவதற்கான நிகழ்திறம் 0-05 . 
100 மாதிரிகளில் 5 மாதிரிகளின் மதிப்புத்தான் இம் மண்டி 
லத்தில் அமையும் அளவைகளைப் பெறும் . இதனையே சோதனை 
யின் சிறப்பு வரம்பு { level of significances ) என்கிறோம் . இச் 
சிறப்பு வரம்பு 005 இருக்கும் தன்மைக்கான நிலையை மறுக் 
கப்படும் புள்ளியியல் கருதுகோளுக்கான மதிப்புக் கவனிக்கப் 
படத்தக்க சிறப்புடை ( statistically significant ) நிலையில் உள்ள 
தென்றும் இச் சிறப்பு வரம்பு 0.01 என இருக்கும் நிலையில் 
மறுக்கப்படும் புள்ளியியல் கருதுகோளுக்கான மதிப்பு மிகவும் 
சிறப்புடையதாய் ( highly significant ) குறிப்பிடத்தக்க வித்தி 
யாசத்தைப் பெற்றிருக்கிறது எனவும் கொள்கிறோம் . 


50 


:ஒரு வால்புறச் சோதனை ( One tail test ) 

சில சமயங்களில் கூட்டுச் சராசரி , ஒரு திசையில் மட்டும் 

குறிப்பிட்ட அளவிற்குமேல் அமைந்தால் கருதுகோள் 
மறுக்கப்படுவது சிறந்ததாய் அமைகிறது . கருதுகோள் - 
என உள்ளபோது = 10 , n = 25 , = 05 என்ற அமைப்பால் ஒரு 
வால்புறச் சோதனைக்கு • 50 + 1-6457/ = 50 + 1645X 2 
53.39 என்ற எல்லைக்குமேல் அமைந்த அளவைகள் மறுப்பு 
மண்டிலத்தில் அமையுமெனக் கொள்கிறோம் . 


* 


ஒருபுற 

அமைப்பு மண்டிலத்தை உபயோகப்படுத்தும் 
போது 50 - க்கு மேற்பட்ட கூட்டுச் சராசரி 

அளவைகளைக் 
கொண்ட மாறுபட்ட முழுமைத் தொகுதிகளையே கவனிக்கிறோம் . 
கூட்டுச் சராசரியின் அளவு 50 - க்குக் குறைவாக அமைந்தால் 
கருதுகோள் ஏற்கப்படுவதையும் , அதன் அளவு ஓர் எல்லைக்கு 


256 

உயிர்ப் புள்ளியியல் 
மேல் அமையும்போது கருதுகோள் மறுக்கப்படுவதையும் இம் 
முறை தெளிவுபடுத்துகிறது . 


e : 0.05 


50 


படம் 10 • 2 
வால்புறச் சோதனைக்கான சில 

எடுத்துக்காட்டு 
களைக் குறிப்பிடுவோம் . குடிநீரில் உள்ள நோய்க் கிருமிகளுக் 
கான சோதனையில் , குடிநீர் குடிப்பதற்காகாது என்ற நிலையை 
நோய்க்கிருமிகளின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணைத் 
தாண்டியவுடன் முடிவு செய்யப்படலாம் . 

புதுமாதிரியான 
உரத்தின் தரம்காணச் செய்யப்படும் சோதனையில் , பழைய 
உரத்தினால் கிடைத்த விளைச்சலைக் காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட 
அளவு அதிகம் கொடுப்பதைக்கொண்டே முடிவு செய்கிறோம் . 
எனவே , எந்த அளவுக்கு அதிகமான அல்லது குறைவான 
மதிப்பைமட்டும் எல்லையாகக் கொள்வது சிறப்பாக அமையுமோ 
அவ்விடங்களில் ஒரு வால்புறச் சோதனைகளை மேற்கொள்வது 
நன்மை பயப்பதாய் அமைகிறது . 

ஒரு கருதுகோட் சோதனைக்கான தன்மையை அடியிற் 
காணும் முறைப்படி செயல்படுத்துவது முறையாகும். 


1. கருதுகோளை அமைத்தல் 
2. கருதுகோளை ஏற்க அல்லது மறுக்க உதவும் சிறப்பு 

வரம்புகளை வரையறுத்துக் கொள்ளுதல் 
3. மாதிரியின் அளவுகளைக் கொண்டு சோதனை அளவை 

யைக் ( test statistics ) கணக்கிடுதல் 
4. சிறப்பு வரம்புகளுக்கான ( level of significance ) நிகழ் 

திற மதிப்புகளுடன் சோதனை அளவைகளை ஒப்பிட்டுக் 

கருதுகோளை ஏற்றும் மறுத்தும் முடிவு செய்தல் . 
பயிற்சி : 

1. புள்ளி மதிப்பீட்டிற்கும் இடைவெளி மதிப்பீட்டிற்குமான 
வேற்றுமை யாது ? 


புள்ளியியல் அனுமானம் 


257 


2 . கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கான மூன்று உறுப்புகள் 
கொண்ட மாதிரிகள் முழுதும் அமைத்து , அதற்கான கூட்டுச் 
சராசரி மதிப்பீடுகள் ( x ) முழுமைத் தொகுதிக்கான மதிப்பீட் 
டுடன் ( 4 ) ஒத்து அமைகிறதா என்பதைச் சோதனை செய் . இதற் 
கான நம்பக எல்லைகளை அமைக்கும் முறையை விளக்கு . 


54 


49 
57 
16 


24 


43 
55 
55 
56 
27 


95 
64 
47 


78 


09 


3. கருதுகோள் சோதனையின் திட்ட முறையைத் தக்க 
சான்றுகளுடன் விளக்கு . 

4. மறுக்கத்தகு கருதுகோள் அமைக்கும் தன்மையையும் , 
இதனை மறுப்பதாலும் ஏற்பதாலும் கிடைக்கக்கூடிய நிகழ்திறன் 
களின் தன்மையையும் தக்க எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கு . 


5. ஒரு வால்புறச் சோதனையின் தன்மை யாது ? 
சோதனை அமைக்கப்பட வேண்டிய இடங்களின் தன்மைபற்றித் 
தக்க சான்றுகளுடன் விவரி . 


11. சிறப்புக்காணும் சோதனைகள் 

( Test of Significance ) 
(ஈருறுப்பு இயல்நிலைப் பரவல்களைத் தழுவியது) 
சிறப்புக்காணும் சோதனைகள் : ஈருறுப்புப் பரவல் 


நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி நிகழ்திறன் மாறுபடும் தன்மையில்லாத 
சார்பற்ற n நிகழ்ச்சிகளில் , x வெற்றிகளுக்கான நிகழ்திறனைக் 
குறிக்க ஈருறுப்புப் பரவலை உபயோகப்படுத்தலாம் என்பதைக் 
கண்டோம் . இப் பரவலின் துணைகொண்டு பண்புகளின் அடிப் 
படையில் அனுமானிக்கப்படும் மாறிகளின் அளவைகளுக்கான 
சில சிறப்புக் காணும் சோதனைகளை அமைப்போம் . 


போது 2 


நமது கருதுகோள் ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்திறன் 
p என்பதாக இருக்கட்டும் . நமது கருதுகோள் உண்மையாக 
இருக்கும்போது . வெற்றிகளின் எண்ணிக்கைக்கான மாதிரியின் 
பரவல் ( sampling distribution ) , np கூட்டுச் சராசரியையும் 11pg 
மாறுபாட்டளவையையும் கொண்டிருக்கும் . n அதிகமாக்கப்படும் 

x - np 

என்ற மாறி இயல் நிலைப் பரவலை ஒத்து அமை 

Vnpa 
யும் என்பதைக் குறிப்பிட்டோம் . 2 - ன் மதிப்பை ஒரு சோதனை 
அளவையாகக்கொண்டு , நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்திறன் 
p என்ற கருதுகோளைச் சோதனை செய்கிறோம் . 

கருதுகோள் உண்மையாக இருக்கும்போது , 2 - ன் இருபுறமும் 
1.96 திட்ட விலக்க தூரம் 95 சத அளவுகளும் , 2 - ன் இருபுறமும் 
2.58 திட்டவிலக்க தூரம் 99 சத அளவுகளும் அமையும் என் 
பதை அறிவோம் . 

p ( -1 96 < < 1-96 ) = p ( l z | < 1-96 ) = 0-95 
p ( - 2 • 58 << < 2 • 58 ) = p ( lz | < 2 • 58 ) = 0 99 


சிறப்புக்காணும் சோதனைகள் 


258 


நிகழ்ச்சிகளின் மதிப்புகள் ( -1 96 , + 1 + 96 ) இடைவெளிக் 
கப்பால் அமையும்போது, அதன் நிகழ்திறன் 05 -க்குக் குறை 
வாகவும் , மதிப்புகள் ( -2-58 , + 2 58 ) இடைவெளிக்கப்பால் 
அமையும்போது அதன் நிகழ்திறன் 0 : 01 - க்குக் குறைவாகவும் 
மதிப்புகளைப் பெறும் . நூற்றுக்கு ஐந்து , நூற்றுக்கு ஒரு நிகழ்ச்சி 
தான் இவ் விடைவெளிகளுக்கு வெளியில் அமையும் நிகழ்திறத் 
தைப் பெறுகிறது . இந்த 5 % , 1 % சிறப்புக்காணும் எல்லைகளைக் 
கொண்டே பெரும்பாலான சோதனைகளுக்கான முடிவுகள் மேற் 
கொள்ளப்படுகின்றன . வேறு நிகழ்திற எல்லைகளை அமைத்துக் 
கொள்வதில் தவறேதுமில்லை . இதிலும் 5 % நிகழ்திற எல்லையைக் 
கொண்டு கருதுகோளை ஏற்றோ, மறுத்தோ முடிவு செய்வதே 
நடைமுறையில் பெரும்பாலும் காணப்படுகிறது . 


2 - ன் தனி மதிப்பை ( absolute value ) அதர்வது | 2 | ஐக் 
கணக்கிட்டு , அம் மதிப்பு 1.96 அல்லது அதற்குக் குறைவான மதிப் 
பினைப் பெற்றால் கருதுகோளை ஏற்றும் , 1-96 - க்கு அதிகமான 
மதிப்பினைப் பெற்றால் கருதுகோளை மறுத்தும் சிறப்புக்காணும் 
எல்லை 

5 % 

ஆக உள்ளவிடத்து முடிவுசெய்யப்படுகிறது . 
( x - np ) 

| 3 | ஐ 1-96 , 2 • 58 உடன் ஒப்பிடுவதற்கு மாறாக 
npa 
( x - p ) ஐ 1-96 , 2 • 58 திட்டப்பிழை மதிப்புடன் ஒப்பிட்டு 
முடிவு செய்யப்படுவதும் , சோதனை அளவை | 2 | ஐ , 1-96 , 
2-58 உடன் ஒப்பிடுவதற்கு மாறாக 2 , 3 உடன் ஒப்பிட்டு முடிவு 
செய்யப்படுவதும் ஒரே முடிவுகளைத் தரும் . 

பெரிய அளவு 
மாதிரிகளுக்கான சோதனையில் ( large sampie tests ) 2 , 3 உடன் 
ஒப்பிட்டு முடிவுசெய்வதே நடைமுறையில் உள்ளது . 


காட்டு : 

இரு இனப் பட்டாணிகளைக் கலக்கச் செய்ததால் ( cross ) 
கிடைத்த விதைகளில் 5321 மஞ்சளாகவும் , 1804 பச்சையாகவும் 
அமைந்துள்ளன . இம் முழுமைத் தொகுதியில் மெண்டீலியன் 
கருதுகோட்படி 25 சதப் பச்சை , நிறப் பட்டாணி எதிர்பார்க்கப் 
பட்டால் , இம் மாதிரியில் அமைந்துள்ள பச்சைப் பட்டாணிக் 
கான விகித சம வித்தியாசம் ( deviatic n from 25 % ) மாதிரி எடுத் 
தலின் ஏற்றத் தாழ்வாசக் கொள்ளலாமா என்பதற்கான சோதனை 
யைக் காண்போம் . 


சோதனையில் கிடைத்த பச்சை நிறப் பட்டாணிகள் = 1804 . 


260 


உயிர்ப் புள்ளியியல் 


மெண்டிலியன் முறைப்படி எதிர்பார்க்கப் } = 71253 


25 


5 * 10 


= 1781-25 


= 1781 


மாதிரியின் திட்டப்பிழை 


= Impq 


V ( 7125) ( 25 , ( 75 ) 


= 36.6 


சோதனை அளவை = z = 


x - Np 


Inpg 


11781-18041 

36.6 


= 0-65 


< 1.96 


மெண்டீலியன் எதிர்பார்ப்பைவிட 23 விதைகள் அதிகமாக 
அமையப்பெற்றது . மாதிரியின் ஏற்றத் தாழ்வுக்கானதாகக் 
( sampling fluctuation ) கொண்டு , கொடுக்கப்பட்ட 

மாதிரி 
மெண்டீலியன் கருதுகோளுக்கான முழுமைத் தொகுதியிலிருந்து 
வந்ததென முடிவு செய்கிறோம் . 


இச் சோதனையைச் சற்று விரிவாகக் காண்போம் . மெண்ட் 
லியன் கருது கோட்படி அமையும் முழுமைத் தொகுதியில் 25 சதம் 
பச்சைப் பட்டாணிகள் கிடைக்குமென நம்புகிறோம் .. 7125 
பட்டாணிகள் கொண்ட ஒரு மாதிரியில் 1804 பச்சைநிறப் 
பட்டாணிகள் உள்ளதெனக் கணக்கிட்டுள்ளோம் . நாம் எடுத் 
துள்ள மாதிரி மெண்டீலியன் கருதுகோளுக்கு ஒத்து அமைகிறதா 
என்ற சோதனை , நமது மாதிரியிலும் 25 சதப் பச்சை நிறப் பட் 
டாணிகள் உள்ளனவா என்பதைச் சோதிப்பதற்குச் சமமாகும் . 
எடுக்கப்பட்ட மாதிரிகளில் சரியாக 25 சதப் பச்சை நிறப் பட் 
டாணிகள் அமைவது சாத்தியமன்று . 25 சதத்திற்குச் சற்று 
கூடியோ குறைந்தோ அமையப்பெறலாம் . இம் மாதிரியில் 25 
சத அளவிற்கு அதிகமாக 23 பட்டாணிகள் உள்ளன . 

நமது 
சோ தனைக்கான கருத்து , இந்த வித்தியாசமான 23 விதைகள் 
மாதிரி எடுத்த முறையினால் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளினால் ( < am 
pl at fluctuations ) ஏற்பட்டதா அல்லது குறிப்பிட்ட மெண்டீ 
லியன் முழுமைத் தொகுதியிலிருந்து வந்தது எனக் கொள்ளும்படி 
யாக அமையாமல் , ஏற்பட்டுள்ள வித்தியாசம் ( +23 ) குறிப்பிடத் 
தக்கபடி அமைந்துள்ளதா என்பதாகும் . வித்தியாசம் குறிப்பிடத் 
தக்கபடி அமையவில்லை என்ற முடிவினை மேற்கொள் வோமாயின் , 
மாதிரியின் அளவைக் கூட்டுவதாலோ அல்லது மாதிரிகளை அதிகப் 


சிறப்புக்காணும் சோதனைகள் 


261 


படுத்துவதாலோ வித்தியாசம் குறைந்து மெண்டீலியன் முறையை 
ஒத்து அமையும் என நம்புகிறோம் . மறுக்கப்படும் இடத்து இத் 
தன்மையை அடையாது என்ற கருத்திற்கான முடிவைச் சொல் 
கிறோம் . 1.96 மற்றும் 2 56 உடன் ஒப்பிட்டு முடிவிற்கு வருவது , 
நம்மால் எடுக்கப்பட்ட முடிவினுக்குரிய நம்பக நிகழ்திற ( 95 , 
• 99 ) மதிப்பைக் காட்டுகிறது . 5 % சிறப்பெல்லையில் ( 1 96 
உடன் ஒப்பிடுவது ) எடுக்கப்படும் முடிவுகளில் நூற்றுக்கு ஐந்து 
முறை நாம் தவறான முடிவிற்கு வருவதற்கான நிகழ்திறனும் , 1 % 
சிறப்பு எல்லையில் ( 2-56 உடன் ஒப்பிடுவது ) எடுக்கப்படும் முடிவு 
களில் நூற்றுக்கு ஒருமுறை தவறான முடிவிற்கு வருவதற்கான 
நிகழ்திறனும் அமைந்துள்ளது . தவறான முடிவிற்கு வருவதற்கான 
நிலையில் ஏன் முடிவு செய்ய வேண்டும் என எண்ணலாம் . மற் 
றெந்த முறையில் எடுக்கும் முடிவில் தவறிராது ? நமது 
தவறான முடிவிற்கான நிகழ்திறன் குறிப்பிடுவதில் தான் இதன் 
சிறப்பம்சம் அமைந்துள்ளது . 


புள்ளியியல் கருதுகோள்கள் யாவும் இலையெனும் கருதுகோள் 
அல்லது மறுக்கத்தகு கருதுகோள்கள் ( aull hypothesis ) ஆகும் . 
எந்தச் சொற்களால் கருதுகோள் அமைக்கப்பட்டாலும் சோதனை 
செய்யப்படும் கருதுகோள் இலை யெனும் அல்லது மறுக்கத்தகு 
கருதுகோளையே ஆகும் . கொடுக்கப்பட்டுள்ள மாதிரிக்கான கருது 
கோளைப் பார்ப்போம் . மாதிரியில் உள்ள பச்சைநிறப் பட்டாணி 
களின் விகித சமம் 25 சதத்திலிருந்து குறைந்தோ , கூடியோ 
இருப்பதை மாதிரி எடுத்தலின் ஏற்றத் தாழ்வுகளுக்கானதாகக் 
( sampling fluctuations ) கொள்ளலாமா என்பதே கருதுகோட் 
சோதனையாக அமைந்துள்ளது . இதனையே மாதிரி 25 சதம் 
பச்சைநிறப் பட்டாணி தரும் மெண்டீலியன் முழுமைத் தொகுதி 
யிலிருந்து எடுக்கப்பட்டதெனவோ அல்லது மாதிரியில் உள்ள 
பச்சை நிறப் பட்டாணிகளுக்கும் மெண்டீலியன் முழுமைத் 
தொகு தியில் எதிர்பார்க்கப்படும் பச்சை நிறப் பட்டாணி 
களுக்கும் உள்ள வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி இல்லை " 
எனவோ அமைத்துக் கொள்ளலாம் . 


இச் சோதனைக்கான புள்ளியியல் இலையெனும் கருதுகோள் 
( statistical nuli hypothesis ) மாதிரியில் உள்ள பச்சைநிறப் 
பட்டாணிகளின் விகித சமத்திற்கும் , மெண்டீலியன் முழுமைத் 
தொகுதியிலுள்ள பச்சைநிறப் பட்டாணிகளின் விகித சமத்திற்கும் 
உள்ள வித்தியாசம் குறிப்பிடும்படி. இல்லை என்பதாகும் . கருது 
கோள் எச் சொற்களால் அமைக்கப்பட்டாலும் , சோதனை செய்ய 
மனத்தில் கொள்ளும் கருதுகோள் புள்ளியியல் இலையெனும் கருது 


262 


உயிர்ப் புள்ளியியல் 


கோளையே யாகும் . இவ் இலையெனும் கருதுகோள் ஏற்கப்பட்டால் 
மாதிரி மெண்டீலியன் முழுமைத் தொகுதியைச் சேர்ந்ததெனவும் , 
மறுக்கப்பட்டால் மாதிரி மெண்டீலியன் முழுமைத் தொகுதி 
யைச் சேர்ந்ததெனக் கொள்வதற்குச் சந்தேகம் ஏற்படுகிறது 
எனவும் கொள்கிறோம் . நமது சோதனை அளவை ஒப்பிடப்படும் 
சிறப்பெல்லைகளுக்குத் தக்கவாறு நூற்றுக்கு ஐந்து , நூற்றுக்கு 
ஒன்று என்ற முறையில் தவறான முடிவுகளை மேற்கொள்ளும் 
அபாயம் உள்ளது . நமது கருதுகோள் ஏற்கப்படும்போது , இரு 
விகிதங்களுக்கான வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி அமையாமல் 
( at 5 % not 1 % ) மாதிரி எடுத்தலினால் ஏற்பட்ட ஏற்றத்தாழ் 
வினால் உண்டானது என்பதாகக் கொள்கிறோம் . இதே மறுக்கப் 
படும்போது , விகிதங்களுக்கான வித்தியாசம் குறிப்பிடும்படி 
அமைந்து , இம் மாதிரி கொடுக்கப்பட்ட மெண்டீலியன் முழுமைத் 
தொகுதியைச் சேர்ந்ததெனக் கொள்ள இடமில்லை என்பதாகக் 
கொள்கிறோம் . 


நம்பக எல்லை ( Confidence limits ) : 

மாதிரியில் உள்ள 1000 பட்டாணிகளைச் சோதனை 
செய்ததில் 360 பச்சைநிறப் பட்டாணிகள் உள்ளதெனக் கணக் 
கிடப்பட்டுள்ளது . இம் மாதிரியின் உதவியால் முழுமைத் தொகு 
திக்கான பச்சைநிறப் பட்டாணிகளின் நம்பக எல்லைகளைக் கணக் 
கிடுவோம் . 


- 


3 


கொடுக்கப்பட்ட மாதிரியில் 

மாதிரியில் பச்சை நிறப் 

பச்சை நிறப் பட்டாணிகள் 
அமைவதற்கான நிகழ்திறன் 0.36 ஆகவும் , மற்ற நிறப் பட் 
டாணிகள் கிடைப்பதற்கான நிறழ்திறன் 0 • 64 ஆகவும் உள்ளது . 
இதனை ஓர் ஈருறுப்புப் பரவலின் மாறியாகக் கொண்டு இதன் 
திட்டப்பிழை Anpg 

1000 X 36 X 64 15.18 எனக் 
கணக்கிடுகிறோம் . p - ன் மதிப்பு எதுவாக அமைந்தாலும் 

x - mp 

Vnpa 
ஓர் இயல் நிலைப் பரவலை ஒத்து அமையும் . இயல் நிலைப் பரவலின் 
தன்மைப்படி np + 1-96 திட்டப்பிழை இடைவெளியில் , np- ன் 
ஒரு மதிப்பு அமைவதற்கான நிகழ்திறன் 0.95 என்றும் , 
WD + 2.58 திட்டப்பிழை இடைவெளியில் mp அமைவதற்கான 
நிகழ்திறன் 0.99 என்றும் அறிவோம் . நம்மால் கொடுக்கப்படும் 
எல்லைகளுக்கான நம்பக மதிப்பையே 0.95 - ம் , 0.99 - ம் குறிக் 

நடைமுறையில் கொடுக்கப்படும் பெரும்பாலான 
முடிவுகள் 0-95 நம்பக நிகழ்திறனைக் கொண்டதாகும் . 


கின்றன . 


சிறப்புக்காணும் சோதனைகள் 


263 


x - npl 
| z | = 

1.96 = 0.95 
|vmpg 
| x - np | < 1-96 < mpg 
x - 1-96 </mpg < mp < x + 1-96 </ pg 


கொடுக்கப்பட்ட பச்சை நிறப் பட்டாணிகளின் எண்ணிக்கை 
யிலிருந்து 1-96 திட்டப்பிழை மதிப்பைக் கூட்டியும் , குறைத்தும் 
இம் மாதிரி எடுக்கப்பட்ட முழுமைத் தொகுதிக்கான பச்சை 
நிறப் பட்டாணிகளின் நம்பக எல்லைகளை 

எல்லைகளை - அமைக்கிறோம் . 
கொடுக்கப்பட்ட மாதிரியில் உள்ள பச்சைநிறப் பட்டாணிகளின் 
எண்ணிக்கை 360 ; அதன் திட்டப்பிழை மதிப்பு 15-18 ஆகும் . 
இம் மாதிரி எடுக்கப்பட்டுள்ள முழுமைத் தொகுதியின் பச்சை 
நிறப் பட்டாணிகளுக்கான நம்பக எல்லைகள் 360 + (1-96 ) ( 15-18 ) 
அதாவது 360 + 29-75 

360 + 29-75 எனக் கொள்கிறோம் . இவ் வெல்லை 
களில் அமையும் மதிப்புகளுக்கும் நாம் கொடுக்கும் நம்பிக்கையின் 
நிகழ்திறன் 0-95 . நூறு மாதிரிகளில் 95 மாதிரிகளின் மதிப்பு 
இவ் வெல்லைகளுக்குள் ( 330 • 25 , 389-75 ) அமையும் என்பதையே 
இது குறிக்கும் . இவ் வெல்லைகளையே முழுமைத் தொகுதியின் 
பச்சைநிறப் பட்டாணிகளுக்கான இடைவெளி 

இடைவெளி மதிப்பீடாகக் 
கொள்கிறோம் . 


நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கைக்கு ( 11p ) மாறாக நிகழ்ச்சிகள் 
நிகழும் நிகழ்திறனை ( 2 ) அளவையாகக் கொண்டாலும் , ஈருறுப்புப் 
பரவலை உபயோகப்படுத்திச் சிறப்புக்காணும் சோதனைகளை 
அமைத்துக்கொள்ளலாம் . இதன் அளவைகள் p என்ற நிகழ் 
திறத்தோடும் , v/ pg / n என்ற திட்ட விலக்கத்தோடும் ஓர் இயல் 
நிலைப் பரவலை ஒத்து அமையும் . இதற்கான சோதனை அளவையாக 

| 2 -21 /, ( p , என்பது நிகழ்ச்சிக்கான மாதிரியின் 
| 
IV Poin 

விகித சமம்) 
என்ற மாறியின் மதிப்பைக் கணக்கிட்டு 1-96 அல்லது 2 • 56 
--உடன் ஒப்பிட்டுக் கருதுகோளை ஏற்றோ மறுத்தோ முடிவு 
- செய்கிறோம் . 
காட்டு : 

ஒரு வான ஆராய்ச்சி - நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட 
குறிப்பில் 900 நாள்களில் 100 நாள்கள் மூடுபனி கவிந்த (foggy ) 
நாள்களாகக் குறிக்கப்பட்டுள்ளன . இவ் வான ஆராய்ச்சி 
அமைந்த இடத்தின் மூடுபனி கவிந்த , நாள்களுக்கான நம்பக 
எல்லைகளைக் கணக்கிடு . 


264 


உயிர்ப் புள்ளியியல் 


) 


100 
900 


- 


1 
9 


கவிந்ததாக இருப்பதற்கான நிகழ்திறன் 
மாதிரியின் பரவலுக்கான திட்டப்பிழை pain 


1 8 1 

9 9-900 
90.0105 


என 


மூடுபனி கவிந்த நாள்களைச் சதவீதமாகக் குறித்தால் 
1111 சத நாள்கள் மூடுபனி கவிந்ததாகவும் , அதன் திட்டப் 
பிழை 1.05 எனவும் அமையும் . வான ஆராய்ச்சி நிலையம் 
அமைந்த இடத்தில் ராண்டமாக எடுக்கப்பட்ட நாள்களுக்கான 
நம்பக எல்லைகள் 11.11+ ( 1 • 96X1-05 ) = 1111 + ( 2 • 06 ) 
= ( 9 • 05 to 13-17 ) 

அமைகின்றன . ராண்டமாக எடுக் . 
கப்பட்ட ஒரு மாதம் , வருடத்தில் மூடுபனி கவிந்த நாள்களுக் 
கான 95 நிகழ்திற நம்பக எல்லை 9 சதத்திலிருந்து 13 சதம் 
வரை அமையும் என்பதை இம் மதிப்பீடு காட்டுகிறது . 
காட்டு : 
மெண்டீலியன் கருதுகோட்படி 

பட்டாணிகளைக் : 
கலக்கச் ( cross ) செய்வதால் மஞ்சள் , பச்சை நிறப் பட்டாணி 
களுக்கான விகிதம் 3 : 1 என்ற விகிதத்தில் அமையும் என 
எதிர்பார்க்கப்படுகிறது . 224 பட்டாணிகள் கொண்ட ஒரு . 
மாதிரியில் 176 மஞ்சள் பட்டாணி இருந்தனவாகக் கணக்கிடப் 
பட்டுள்ளது . இம் மாதிரி கொடுக்கப்பட்ட மெண்டீலியன் கருது 
கோளுக்கான முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதெனக் 
கொள்ளமுடியுமா என்பதைச் சோதனை செய் . 

மஞ்சள் பட்டாணி கிடைப்பதை p எனக் கொண்டால் , 
224 பட்டாணிகளில் 224 X = 168 பட்டாணிகள் மஞ்சளாக 

4 
இருக்கவேண்டுமென எதிர்பார்க்கிறோம் . 176 பட்டாணிகள் 
கிடைத்துள்ள நமது மாதிரியில் ஏற்பட்டுள்ள வித்தியாசமானது 
பட்டாணிகள் , மாதிரி எடுத்தலின் ஏற்றத்தாழ்வுகளினால் நிகழ்ந்து 
மாதிரி அளவை அதிகப்படுத்துவதால் குறையும் எனக் கொள்வதா 
அல்லது வித்தியாசம் குறிப்பிடும்படி அமைந்து இம் மாதிரி 
கொடுக்கப்பட்டு மெண்டீலியன் 

முழுமைத் தொகுதியைச் 
சேர்ந்த தெனக் கொள்ளச் சந்தேகத்திற்கிடமிருக்கிறதா என் 
பதைச் சோதனை செய்வதே நமது நோக்கமாகும் . 


கருதுகோள் : * மாதிரியில் அமைந்த மஞ்சள் நிறப் பட்டாணி 

களுக்கும் , மெண்டீலியன் முறைப்படி எதிர்பார்க் 


சிறப்புக்காணும் சோதனைகள் 


265 


கும் மஞ்சள் நிறப் பட்டாணிகளுக்கும் குறிப்பிடத் 
தக்க வித்தியாசமில்லை . 


செய்முறை : 


மஞ்சள் நிறப் பட்டணைகளுக்கான நிகழ்த்த } == 


= 0.75 


p = 0.75 


எடுக்கப்பட்ட மாதிரியில் கிடைத்த மஞ்சள் 
நிறப் பட்டாணிகளுக்கான நிகழ்திறன் 


176 
224 


- 


pu 


p1 = 0.79 


மாதிரியின் பரவலுக்கான திட்டப்பிழை 


VA 


n . 


( 
/( 75 ) (-25 ) 


= 0.029 


224 


சோதனை அளவை : 


P 

Vpain 
0.75 0.79 

0 029 


- 


1.333 


< 1.96 


சோதனை அளவையின் மதிப்பு 196 - க்குக் குறைவாக இருப்ப 
தால் முழுமைத் தொகுதிக்கும் , மாதிரியில் கிடைத்த மஞ்சள் நிற 
பட்டாணிகளுக்குமான வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி இல்லை 
என்ற கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் . வித்தியாசம் குறிப் 
பிடத் தக்கபடி அமையாததால் , எடுக்கப்பட்ட மாதிரி மஞ்சள் , 
பச்சைநிறப் பட்டாணிகளுக்கான விகிதம் 3 : 1 என்ற மெண்டீ 
லியன் முழுமைத் தொகுதியிலிருந்து வந்தது எனக் கொள்கிறோம் . 


இரு விகித சமங்களுக்கான வித்தியாசத்தைச் சோதனை செய்தல் : 

p4 , 2 , என்ற இரு விகிதசமங்கள் அமைந்த 1 , n , உறுப்புகள் 
கொண்ட இரு மாதிரிகளுக்கான சோதனையைப் பார்ப்போம் . 
இதற்கான சோதனையின் தன்மை , இவ் விரு மாதிரிகளும் ஒரே 
முழுமைத் தொகுதியைச் சேர்ந்தன அல்லது நாம் குறிப்பிடும் 
பண்பு ஒரே அளவினதாய் அமைந்த இரு முழுமைத் தொகுதி 
களிலிருந்து எடுக்கப்பட்டன என்பதைச் சோதனை செய்வதாக 
இருக்கும் . நமது கருதுகோள் இவ் விரு மாதிரிகளிலும் நாம் 


266 


உயிர்ப் புள்ளியியல் 


குறிப்பிடும் பண்பின் விகிதசமங்களுக்கான வித்தியாசம் குறிப் 
பிடும்படி இல்லை என்பதாகும் . இக் கருதுகோள் ஏற்கப்படும் 
போது இரு மாதிரிகளும் ஒரே முழுமைத் தொகுதியைச் சேர்ந்த 
தென்றோ அல்லது நாம் குறிப்பிடும் பண்பு ஒரே அளவினதாய் 
உள்ள இரு முழுமைத் - தொகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டது 
என்றோ கொண்டு , ஏற்பட்ட வித்தியாசம் மாதிரி எடுத்தலினால் 
விளைந்த ஏற்றத்தாழ்வினதாகும் என நம்புகிறோம் . இதற்கான 
வித்தியாசம் குறிப்பிடும்படி அமையவில்லை என்பதே நமது 
முடிவாகும் . கருதுகோள் மறுக்கப்படும்போது , வித்தியாசம் 
குறிப்பிடும்படி அமைந்து இரு மாதிரிகளும் மேற்கண்ட முறை 
யான முழுமைத் தொகுதிகளிலிருந்து எடுத்ததெனக் கொள் 
வதற்கு இடமளிக்கவில்லை என்ற முடிவைக் கூறுகிறோம் . 


நமது கருதுகோள் உண்மையாக இருக்கும்போது , இவ்விரு 
மாதிரிகளையும் சேர்த்து , முழுமைத் தொகுதியிலுள்ள நமது பண் 
பிற்கான விகிதத்தை மதிப்பீடு செய்கிறோம் . 


= 


1P1 + ngp , 

n + -11 , 


11 , 1 , இரு மாதிரிகளின் அளவுகளையும் , p . , p , இரு மாதிரி 
-களிலும் நமது பண்பிற்கான விகிதங்களையும் குறிக்கும் . 


என 


இரு மாதிரிகளுக்கான திட்டப்பிழைகள் V/ Pug1 , V 
அமைந்து , முழுமைத் தொகுதிக்கான திட்டப்பிழை 


q2 
12 


n 


M 


pa 
ni 


+ 


pq 
12 


- VrA + 1 ) 


என அமைகிறது . இதில் அமையும் p , மேற்சொன்ன முறைப் 
படி மதிப்பீடு செய்யப்பட்டதாகும் . 


* சோதனை அளனவ : 


Pi - P , 


| VP H 


1 


+ 


12 ) 


ஓர் இயல் நிலைப் பரவலை ஒத்து அமைவதால், இதன் மதிப்பை 
1.96 , 2-58 உடன் ஒப்பிட்டுக் கருதுகோளை ஏற்றும் மறுத்தும் 
* முடிவு செய்கிறோம் , 


சிறப்புக்காணும் சோதனைகள் 


1267 


காட்டு : 


இரு நகரங்களில் முறையே 9743 , 39764 பெண்களின் 
- கூந்தல் நிறம் சோதனைக்குள்ளாக்கப்பட்டதில் , முதல் நகரத்தில் 
-4008 பெண்களும் , இரண்டாவது நகரத்தில் 17529 பெண்களும் 
இடைநிலை நிறம்கொண்ட கூந்தலை உடையவர்கள் எனக் கணக் 
கிடப்பட்டுள்ளது . இவ் விரு மாதிரிகளும் , இடைநிலை நிறத் 
திற்கான விகிதசமம் ஒரே தன்மைத்தான விகிதங்களைப் பெற்ற 
முழுமைத் தொகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டன என்பதற்கான 
-சோதனையை அமைப்போம் . 


இவ் விரு மாதிரிகளும் ஒரே முழுமைத் தொகுதியைச் சேர்ந்த 
தாக இருப்பின் , இடைநிலை நிறத்திற்கான விகிதசமம் இரு 
மாதிரிகளிலும் சமமாக இருக்க வேண்டும் . 21 = 1 , அல்லது 
11- p2 = 0 என அமையும் . கொடுக்கப்பட்ட மாதிரிகளில் 
அமைந்துள்ள வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி அமைந்துள்ளதா 
என்பதை அறிவதே நமது சோதனையின் நோக்கமாகும் . இதற் 
காக நாம் அமைக்கும் கருதுகோள் இரு மாதிரிகளும் ஒரே 
முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதென்றோ அல்லது 
நாம் குறிப்பிடும் பண்பிற்கான விகித சமங்கள் சமமாக 
உள்ள இரு முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதென்றோ 
அல்லது 

மாதிரிகளிலும் கூந்தலின் இடைநிலை நிறத் 
திற்கான வித்தியாசம் குறிப்பிடும்படி அமையவில்லை என்றோ 
இருக்கலாம் . 


“ முதல் மாதிரியில் கூந்தலின் இடைநிலை 
நிறத்திற்கான விகித சமம் 


} 


4008 

= 0.411 
9743 


p1 = 0.411 


இரண்டாவது மாதிரியில் கூந்தலின் 
இடைநிலை நிறத்திற்கான விகித சமம் 


17529 

= 0.441 
39764 
2 , = 0.441 


} = 


நமது கருது சோள் உண்மையாக இருக்கும் 
போது முழுமைத் தொகுதிக்கான கூந் 
தலின் இடைநிலை நிறத்திற்கான மதிப் 


niP1 + 110P , 

n1 +1, 


9743 X • 411 + 39764 X • 441 
9743 + 39744 

= 0.435 


மாதிரியின் பரவலுக்கான திட்டப்பிழை = V2 ( + 1) 


268 


உயிர்ப் புள்ளியியல் 


= V(0-4359(-565)( +hs + 3916 ) 


+ 


= 0.056 


சோதனை அளவை : 


Vea ( 


21 - , 

1 
pg 

+ 


112 


- 


•411-441 • 030 

0.535 
• 056 

.056 
= 0 :535 

< 1.96 
சோதனை அளவையின் மதிப்பு 1 96 - க்குக் குறைவாக இருப்ப 
தால் நமது கருதுகோள் ஏற்கப்படுகிறது . எனவே , இவ் விரு 
மாதிரிகளுக்கான கூந்தலின் இடைநிலை நிறத்திற்கான விகித 
சமங்களின் வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி அமையாமல் இரு 
மாதிரிகளும் ஒரே முழுமைத் தொகுதியைச் சேர்ந்ததென்ற 
முடிவை மேற்கொள்கிறோம் . 


( 


23 ) திட்டப்பிழை V 24 


முழுமைத் தொகுதியின் விகிதசமத்தை மதிப்பிட்டு 
mp + n.P , 

1 1 

+ 
11 + 19 

கணக்கிடுவ 

11 n , 
தற்கு மாறாக , Pr . p , என்ற மாதிரி அளவுகளைக் கொண்டும் , 
திட்டப்பிழையின் மதிப்பைக் கணக்கிட்டுக் கொள்ளலாம் . 
திட்டப்பிழை 

p249 
அளவு 

எனக் கொள்வது இத் 

ny ne 
தன்மையைச் சுட்டும் . இம் முறையான சோதனை ஒன்றைப் 
பார்ப்போம் . 


VAA1 + 


காட்டு : 

இரு முழுமைத் தொகுதிகளில் சிவப்பு நிறப் பூக்கள் கிடைப்பா 
தற்கான விகிதம் 30 % , 25 % எனக் குறிப்பிடப்பட்டுள்ளது . 
1200 மற்றும் 900 விதைகளை எடுத்துச் சோதனை செய்யுமிடத்து 
சிவப்புநிறப் பூக்கள் கிடைப்பதற்கான விகிதங்களின் வித்தியாசம் 
குறிப்பிடத்தக்கபடி அமைந்துள்ளதா என்பதைச் சோதனை செய் 
வோம் . 
கருதுகோள் : • இரண்டு மாதிரிகளிலும் சிவப்பு நிறப் 

கிடைப்பதற்கான விகித சமங்களின் வித்தியாசம் 
குறிப்பிடத்தக்கபடி அமையவில்லை . 


பூக்கள் 


சிறப்புக்காணும் சோதனைகள் 


269 


( செய்முறை : 


முதல் மாதிரியில் சிவப்பு நிறப் பூக்கள் } = 30 % = • 3 = 2 % 

} 


இரண்டாவது மாதிரியில் சிவப்புநிறப் 


= 25 % = 25 = ps 


திட்டப்பிழை 


1/ 21g 


P242 

+ 
11 112 

) ( ( ( ) 
1200 

900 
= 0.0195 


1/03)x( 7) + ( -25)X( 75) 


(சோதனை அளவை : 


P - P , 

pag2| 
ni 02 / 
2.55 


10.30 - • 25 / 

• 0195 


சோதனை அளவு 1 96 - க்கு அதிகமாகவும் , 2 : 58 - க்குக் குறை 
வாகவும் இருப்பதால் , சிறப்புக்காணும் எல்லை 5 % ஆக உள்ள 
போது கருதுகோள் மறுக்கப்பட்டும் , சிறப்புக் காணும் எல்லை 1 % 
ஆக உள்ளபோது ஏற்கப்பட்டும் முடிவு செய்கிறோம் . சோதனை 
அளவின் மதிப்பு 2.58 - க்கு மிக நெருக்கமாக இருப்பதால் , இதற் 
கான சோதனையை மற்றும் ஒருமுறை செய்வதால் ஓர் உறுதி 
யான முடிவிற்கு வரலாம் என்பதைக் கூறுவது நன்மை பயப்ப 
தாய் உள்ளது . 
மாதிரி அளவு ( Sample size ) 

முழுமைத் தொகுதிக்கான விகிதசமத்திற்கும் , மாதிரியின் 
விகிதசமத்திற்கும் உள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு வித்தியாசம் 
5 % அல்லது 1 % சிறப்புக்காணும் எல்லைகளில் குறிப்பிடத்தக்க 
படி அமையாதவிடத்து , நாம் எடுக்கக்கூடிய மாதிரியின் அளவு 
( n ) எவ்வளவு இருத்தல் நல்லது என்பதைப் பார்ப்போம் . 

முழுமைத் தொகுதிக்கான விகிதசமத்திற்கும் , மாதிரியின் 
விகிதசமத்திற்குமான வித்தியாசம் 0:04 எனக் கொண்டு , இவ் 
வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி அமையாவிடத்து நமது மாதிரி 
யின் அளவு எவ்வளவு இருத்தல் வேண்டும் என்பதைக் கணக் 
கிடுவோம் . 


இவ் வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி அமையாவிடத்து நமது 
சோதனை அளவை 1.96 - ம் அதற்குக் குறைவாகவும் அமையும் 
என்பதை அறிவோம் . 


270 


உயிர்ப் புள்ளியியல் , 


b - 1 

< 1.96 
Npqne 
p - p1 = 0 • 04 ( கொடுக்கப்பட்டது ) 


• 04 = 1-96 vpq| n 

1-96 </pq 


• 04 


Vm 


= 49 vpg 


1 = 2401 pg 


} 


நிகழ்திறன் ( 1 ) தெரியாதிருப்பதால் p- ன் மதிப்பை மதிப்பீடு 
செய்யவேண்டியவர்களாக உள்ளோம் . கணக்கியல் முறைப்படி 

1 
Pq = p ( 1-2 ) என்பது , த = என அமையுமிடத்துப் பெருமத்தை - 
( maximum ) அடைவதைக் காணலாம் . உ - ன் இம் மதிப்பு உப 
யோகப்படுத்தும்போது மாதிரியின் அளவிற்கான பெருமம் 
கிடைக்கப் பெறுவோம் . 


2 


1 


1 


* = 2401xx , 


= 600 


நடைமுறையில் மாதிரியின் நிகழ்திற அளவைக்கொண்டு 
அடியிற்காணும் முறையில் நிகழ்திற அளவு கணக்கிடப்படுகிறது . 
முழுமைத் தொகுதியிலிருந்து 100 அளவுள்ள மாதிரியை எடுத்து 
p- ன் மதிப்பை அறிந்து n = 2401 pg என்ற வாய்பாட்டிலிருந்து 
கிடைக்கும் மாதிரியின் அளவையை முதல் மதிப்பீடாகக் கொள் 
கிறோம் . இன்னும் சிறப்பான 

இன்னும் சிறப்பான மதிப்பீடு தேவைப்படுமாயின் 
மதிப்பீடு செய்யப்பட்ட மாதிரி அளவில் பாதியை இரண்டாவது 
முறையில் எடுத்து , முதலில் எடுத்த அளவுகளையும் சேர்த்துக் 
கணக்கிடப்படும் . நீ - ன் சிறந்த மதிப்பைக்கொண்டு 11 = 2401 pg 
என்ற வாய்பாட்டிலிருந்து 1 - ன் மதிப்பை இறுதியாகக் கணக் 
கிடலாம் . 
சிறப்புக்காணும் சோதனைகள் : இயல்நிலைப் பரவல் ( Test of 
significance : Noimal distribution ) 

இதுவரை அமைக்கப்பட்ட சோதனை அளவைகள் யாவும் , - 
பண்பின் அடிப்படையில் ( countable attribute ) பிரிக்கப்பட்டு , 
சருறுப்புப் பரவலை ஒத்து அமைவதாகக் கருதப்பட்டு அமைக்கப் 
பட்டனவாகும் . மாதிரியின் அளவுகள் யாவும் அளவுகளின் 
( measurable ) அடிப்படையில் அமைவதாய் இருக்குமிடத்து 
அமைக்கவேண்டிய சோதனை 

அளவைகளின் தன்மைபற்றிக் - 


சிறப்புக்காணும் சோதனைகள் 

271 
காண்போம் , பண்பின் அடிப்படைபில் பிரிக்கப்படும் மாறியின் 
சோதனை அளவை ஈருறுப்புப் பரவலைத் தழுவியதாகக் கொண் 
டால் , அளவின் அடிப்படையில் பிரிக்கப்படும் மாறியின் சோதனை 
அளவை இயல் நிலைப் பரவலை ஒத்து அமைவதாகக் கொள்ளப் 
படும் . 

x- என்ற மாறி , மற்றும் ஏ என்ற கூட்டுச் சராசரியையும் , 
திட்டவிலக்கத்தையும் கொண்ட ஓர் இயல் நிலைப் பரவலாக இருப் 
பின் , இம் முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்படும் மாதிரி , 
- என்ற கூட்டுச் சராசரியையும் , ரா என்ற ( 1 = மாதிரியின் 
அளவு ) திட்டப்பிழையையும் கொண்டு ஓர் இயல்நிலைப் பரவலை 
ஒத்து அமையும் . 

x 

olun 
என்ற மாறி இயல் நிலைப் பரவலை ஒத்து அமைவதால் , இதனைச் 
சோதனை அளவையாகக் கொண்டு , இதன் அளவு 1.96 - க்குக் 
குறைவாக இருப்பின் 5 சதச் சிறப்பெல்லையில் நமது கருதுகோளை 
ஏற்றும் , அதிகமாக இருப்பின் 5 சதச் சிறப்பெல்லையில் நமது கருது 
கோளை மறுத்தும் முடிவு செய்கிறோம் . 


காட்டு : 

900 அளவுகள் கொண்ட ஒரு மாதிரியின் கூட்டுச் சராசரி 
3-4 செ.மீ. எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . இம்மாதிரியின் அளவு 
கள் 3.2 செ.மீ. , 2 • 3 செ மீ . கூட்டுச் சராசரியையும் திட்ட 
விலக்கத்தையும் கொண்ட முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக் 
கப்பட்டதெனக் கொள்ளலாமா என்பதற்கான சோதனையைக் 
காண்போம் . 


நமது கருதுகோள் ‘ முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சரா 
சரிக்கும் , மாதிரியின் கூட்டுச் சராசரிக்கும் உள்ள வித்தியாசம் 
குறிப்பிடும்படி இல்லை என்பதாய் அமைகிறது . ஏற்பட்டுள்ள 
வித்தியாசம் ( 3 4 - 3 • 2 = 2 செ.மீ. ) மாதிரி எடுத்தலினால் ஏற் 
பட்ட ஏற்ற இறக்கங்களினால் உண்டானதா அல்லது இம் 
மாதிரியின் அளவுகள் வேறு முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக் 
கப்பட்டதெனக் கொள்ள இடமுண்டா 

என்பதே 

நமது 
சோதனையாகும் . 
மாதிரியின் கூட்டுச் சராசரி 

3.4 செ.மீ. 
முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரி = 3-2 செ.மீ. 
முழுமைத் தொகுதியின் திட்ட விலக்கம் = 2 • 3 செ.மீ. 


- 


= 272 


உயிர்ப் புள்ளியியல் 


திட்டப்பிழை 


2 • 3 2.3 
Vm 1900 30 
= 0.077 செ.மீ. 

- -A = 3.4 
Z 
lolin 

• 077 


3.2 


சோதனை அளவை 


0.20 
• 077 


= 2.6 


சோதனை அளவையின் மதிப்பு 1.96 - க்கும் அதிகமாக இருப் 
* பதால் நமது கருதுகோள் மறுக்கப்பட்டு , முழுமைத் தொகுதி 
யின் கூட்டுச் சராசரிக்கும் , மாதிரியின் கூட்டுச் சராசரிக்கும் 
உள்ள வித்தியாசம் குறிப்பிடும்படி அமைந்து , இம் மாதிரியின் 
அளவுகள் 

கொடுக்கப்பட்ட முழுமைத் தொகுதியிலிருந்து 
( 4 = 3 • 2 , 7 = 2 • 3 ) எடுக்கப்பட்டதெனக் கொள்ள இடமளிக்க 
வில்லை என்ற முடிவினை மேற்கொள்கிறோம் . 


. 


கூட்டுச்சராசரிக்கானது : 


நம்பிக்கை எல்லை , 
Mean ) 


( Confidence limits , 


- 


n உறுப்புகள் கொண்ட மாதிரிகளின் கூட்டுச் சரா 
சரிகள் ஒவ்வொன்றும் முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சரா 
சரிக்கான பலவேறுபட்ட புள்ளி மதிப்புகளைக் கொடுக்கிற 
தென்றும் , இதில் ஒன்றுமட்டும் உண்மையான 

மதிப்பீடாக 
இருக்கும் என்றும் குறிப்பிட்டோம் . இவ் விடங்களில் மாதிரி 
ஒன்றிற்கான கூட்டுச் சராசரியிலிருந்து முழுமைத் தொகுதிக்கான 
கூட்டுச் சராசரியின் நம்பக எல்லைகளைத் 

எல்லைகளைத் தந்து , 

தந்து , முழுமைத் 
தொகுதியின் அளவு இவ் விடைவெளியில் அமைவதற்கான 
நிகழ்திறத்தையும் கொடுத்து , நமது மதிப்பீட்டிற்கு ஒரு 
சிறப்பினை ஏற்படுத்துகிறோம் . 


x - H 

olun 
என்ற அளவை 1-96 - க்குக் குறைவாக இருக்கும்போது , இதன் 
வித்தியாசம் குறிப்பிடத்தக்கதாய் அமையாமல் , x- ன் இரு 
புறமும் 1-96 

திட்டப்பிழை தூரம் 95 சத : அளவுகளைக் 
கொள்ளும் என்பதை அறிவோம் . 0.05 சிறப்பெல்லையாக 
இருக்கும்போது 1.96 r / vn < x - 4 < 1-96 0 /vn என்ற 
எல்லையில் நமது மதிப்பீடு அமைவதற்கான நிகழ்திறன் 0-95 


- 


--சிறப்புக்காணும் சோதனைகள் 


273 


என அமைகிறது. இதனையே 

x- 1 96 7 / vn < H < x + 1-98 
TNm எனவும் குறிக்கலாம் . 

1.96 ஏ / m , x + 1-96 on 
என்ற இரு எல்லை எண்களே , கூட்டுச் சராசரிக்கான நம்பக வரம் 
பின் மதிப்புகளாகும் . 


எடை 


காட்டு : 
10 வயதுடைய 225 மாணவர்களின் 

சராசரி 
30.கி.கி எனவும் திட்டவிலக்கம் 12 கி.கி. எனவும் உள்ள ஒரு 
மாதிரியைக் கொண்டு , 10 வயதுடைய மாணவர்களின் முழு 
மைத் தொகுதிக்கான சராசரி எடையின் நம்பக எல்லைகளை 
அமைப்போம் . 


= 


12 12 
கூட்டுச் சராசரியின் திட்டப்பிழை olun 

1225 15 
6.8 என அமைகிறது . எடுக்கப்பட்ட மாதிரியை ஓர் இயைபிலா 
மாதிரியாகக் கொண்டால் , கூட்டுச் சராசரியின் இருபுறமும் 
1 96 திட்டப்பிழை தூரம் சத மாணவர்களின் 

எடை 
அமையும் என நம்புகிறோம் . 


* + 1.96 

own 
= 30 + 1-96 X 0.8 
= 30 + 1-568 


28.432 << 31-568 


எடை 


10 வயதுடைய மாணவர்களின் முழுமைத் தொகுதிக்கான 
கூட்டுச் சராசரி 

( 28.432 , 31-560 ) என்ற இடை 
வெளியில் அமைவதற்கான நிகழ்திறன் 0.95 எனக் குறிப் 
பிடுகிறோம் . 


காட்டு : 


28-25 வயதுடையார்தம் சராசரி நாடித்துடிப்பு மணித் 
துளிக்கு 72 ம் , திட்டவிலக்கம் மணித்துளிக்கு 9 : 5 எனவும் 
கணக்கிடப்பட்டுள்ளது . இம் முழுமைத் தொகுதியிலிருந்து 
எடுக்கப்பட்ட 55 ஓட்டக்காரர்தம் சராசரி நாடித்துடிப்பு 
மணித்துளிக்கு 65 என அமைந்தால் , ஓட்டக்காரர்தம் நாடித் 
துடிப்பிற்கும் , முழுமைத் தொகுதிக்கானவர்கள் நாடித்துடிப் 
பிற்கும் உள்ள வித்தியாசம் குறிப்பிடும்படி அமைந்துள்ளதா என் 
பதைச் சோதனை செய்வோம் . 

18 


உயிர்ப் புள்ளியியல் 


கருதுகோள் 


• 20-25 வயதுடையார் தம் நாடித்துடிப்பிற்கும் இதிலிருந்து 
எடுக்கப்பட்ட 55 ஓட்டக்காரர்கள் நாடித்துடிப்பிற்கும் குறிப் 
பிடத்தக்க வித்தியாசம் இல்லை . 


முழுமைத் தொகுதிக்கான நாடித்துடிப்பு = 4 

= 72 
ஒட்டர்காரர்கள் நாடித்துடிப்பு 
முழுமைத் தொகுதியின் திட்டவிலக்கம் = 1 = 9-5 


= 65 


மாதிரியின் பரவலுக்கான திட்டப்பிழை 


9.5 

= 1.28: 


- 


r / v1 = 


155 


சோதனை அளவை = [ 2 / = 


x 
olun 


- 


65-72 
9-5 /155 


7 
1 • 28 


5.47 


> 2.58 


சோதனை அளவையின் மதிப்பு 2.58 - க்கும் அதிகமாக இருப்ப 
தால் நமது கருதுகோள் மறுக்கப்பட்டு , 20-25 வயதுடையார்தம் 
நாடித் துடிப்பிற்கும் இதிலிருந்து எடுக்கப்பட்ட 55 ஓட்டக்காரர் 
தம் 

நாடித்துடிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் குறிப்பிடும்படி 
அமைந்துள்ளதெனக் கொள்கிறோம் . 


இரு கூட்டுச்சராசரிகளின் வித்தியாசத்திற்கான சிறப்புக்காணும் 
சோதனை ( Text of significance for difference between two 
means) .. 


இரண்டு மாதிரிகளுக்கான கூட்டுச் சராசரியைக் கணக்கிட்டு , 
இவற்றுக்கான வித்தியாசம் குறிப்பிடத் தக்கபடி அமையாமல் , 
இரண்டும் ஒரே முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதா 
என்பதைக் காணும் சோதனை அளவையைக் காண்போம் . 


ni , n , உறுப்புகள் கொண்ட இரு மாதிரிகள் - திட்டவிலக்கம் 
உள்ள முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதாகக் கொள் 
வோம் . 11 , 1 , உறுப்புகள் கொண்ட மாதிரிகள் x1 , x, கூட்டுச் 
சராசரிகளைக் கொடுப்பதாகவும் கொள்வோம் . 

இக் கூட்டுச் 
சராசரிகளுக்கான வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி 

அமைந். 
துள்ளதா என்பதே நமது சோதனையாகும் . 


சிறப்புக்காணும் சோதனைகள் 


275 


alny , o |vn , என்ற இரு மாதிரிகளின் திட்டப்பிழைகள் இரு 
மாதிரிகளுக்கான கூட்டுச் சராசரிகளின் வித்தியாசத் திட்டப் 

ர 
பிழையாக V 

V என அமைகிறது . இரு 
11 n , 

n 
மாதிரிகளும் இயைபிலா மாதிரிகளாக இருக்கும்போது , ( x1 - x ? ) 


9 
+ 


1 


11 


= 


+ 


112 


1 


1 


+ 


112 


1 


1 


என்ற அளவை பூச்சியக் கூட்டுச் சராசரியையும் , 7IN 

111 
என்ற திட்டப்பிழையையும் கொண்டு ஓர் இயல் நிலைப் பரவலை 
ஒத்து அமையும் . இதற்கான சோதனை அளனவ ( x -- x )/ 

, பூச்சியக் கூட்டுச் சராசரியையும் , ஒன்று என்ற 
11 
திட்ட விலக்கத்தையும் கொண்டு ஓர் இயல் நிலைப் பரவலை ஒத்து 
அமையும் . சோதனை அளவையின் மதிப்பு 1.96 - க்குக் குறைவாக 
இருந்தால் கருதுகோள் ஏற்கப்பட்டும் , அதிகமாக இருந்தால் 
சருதுகோள் மறுக்கப்பட்டும் முடிவுகள் எடுக்கப்படும் . 


12 


இரு மாதிரிகளும் , திட்ட விலக்சம் தெரிந்த முழுமைத் 
தொகுதியிலிருந்து எடுக்கப்படாதவிடத்து , மாதிரிகளுக்கான 
திட்ட விலக்கங்கள் கணக்கிடப்டட்டு , இரண்டு கூட்டுச் சராசரி 

1 
களின் வித்தியாசத்தின் திட்டப்பிழை V + 

எனக் 

11 
கொள்ளப்படும் . 


62 


2 


ng 


காட்டு : 


100 பாத்திகளில் கிடைத்த கோதுமையின் சராசரி எடை 
200 பவு . , திட்டவிலக்சம் 10 எனவும் , 150 பாத்திகளில் கிடைத்த 
கோதுமையின் சராசரி எடை 220 டவு . எனவும் திட்ட விலக்கம் 
12 பவு . எனவும் கொடுக்கப்பட்டுள்ளன . முழுமைத் தொகுதியில் 
கோதுமை விளைவிற்கான திட்டவிலக்கம் 11 பவு . 

எனக் 
கொண்டு , இரண்டு மாதிரியிலும் கோதுமை விளைவிற்கான 
வித்தியாசம் குறிப்பிடும்படி உள்ளதா என்பதைச் சோதனை 
செய்வோம் . 


முதல் மாதிரியில் கோதுமை விளைவிற்கான ) 

சராசரி மதிப்பு 


= x1 


200 


} 
} 


இரண்டாவது மாதிரியில் கோதுமை 
விளைவிற்கான சராசரி மதிப்பு 


- x2 


= 220 


276 ) 


உயிர்ப் புள்ளியியல் 


இவ்விரு மாதிரிகளும் திட்டவிலக்கம் தெரிந்த முழுமைத் 
தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதெனக் கொடுக்கப்பட்டுள்ள 
தால் , இவ் விரு சராசரிகளுக்குமான வித்தியாசத்தின் அளவைக் 
கான திட்டப்பிழை 


1 


+ 
11 


112 


1 


11 


1 


Vi 


+ 


100 


150 


= 1.42 


- 


சோதனை அளவை = ( 2 


X 


1 


112 


111 
200 220 

1.42 


- 


14.08 


> 2.58 
சோதனை அளவை 2.58 - க்கும் அதிகமாக இருப்பதால் , 
இரு மாதிரிகளின் சராசரி விளைவில் குறிப்பிடத்தக்க வித்தி 
யாசம் இல்லை என்ற நமது கருதுகோள் மறுக்கப்படுகிறது . 


காட்டு : 

இரு இயைபிலா மாதிரிகளின் அளவுகள் அடியிற்கண்டபடி 
அமைந்துள்ளது . 6400 நபர்களின் ( கோவை மாவட்டம் ) சராசரி 
உயரம் 6785 அங் . திட்டவிலக்கம் 2.5 அங் . எனவும் 1600 
நபர்களின் ( தஞ்சை மாவட்டம் ) சராசரி உயரம் 68 55 அங். 
திட்டவிலக்கம் 2 • 52 அங் . எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது . இரு 
மாவட்டங்களிலும் உள்ளவர்களின் சராசரி உயரத்திற்கான 
வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி அமைந்துள்ளதா என்பதற் 
கான சோதனையைக் காண்போம் . 


நமது புள்ளியியல் கருதுகோள் இரு மாவட்ட மக்களின் 
-சராசரி உயரங்களில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இல்லை 
என்பதாகும் . 

கோவை மாவட்ட நபர்களின் சராசரி உயரம் 67.85 அங் . 

தஞ்சை மாவட்ட நபர்களின் சராசரி உயரம் 68.55 அங் . 
இரு சராசரிகளுக்கான கூட்டுச்சராசரியின் 

ச 
வித்தியாசத்திற்கான அளவுகளின் 
பரவலுக்கான திட்டப்பிழை 


1 


V 


சிறப்புக்காணும் சோதனைகள் 


277 


= 


( 2 • 5 + ) 

( 2.52 ) 

+ 
6400 16001 


= 0.07 அங் . 

x -2 


சோதனை அளவை 


+ 
hi 112 
167.85 68.55 

• 07 


.7 
* 07 


3 = 10. 


> 2:58 


இரண்டு மாவட்டங்களுக்கான 

சராசரி 

உயரங்களின் 
வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி அமையவில்லை என்ற நமது 
கருதுகோள் மறுக்கப்பட்டு , இவர்தம் உயரங்களில் வித்தியாசம் 
இருக்கிறது என்ற முடிவிற்கு வருகிறோம் . இச் சோதனையிலிருந்து 
அதிகக் கூட்டுச் சராசரி உயரம் கொண்ட தஞ்சை மாவட்டத் 
தினர் 

கோவை மாவட்டத்தினரைக் காட்டிலும் உயர 
மானவர்கள் என்று குறிப்பிட இடமுண்டு என்ற முடிவைச் 
சொல்கிறோம் . 
மாதிரி அளவு ( Sample size ) : 

ஒரு மாதிரியின் உறுப்புகள் (மாதிரியின் அளவு ) எவ்வளவு 
இருப்பது சிறப்பான மதிப்பீட்டைக் கொடுக்கும் என்பதனைக் 
காண்போம் . முழுமைத் தொகுதியிலுள்ள உறுப்புகள் இயல் 
நிலைப்பரவலை ஒத்து அமைந்தால் , மாதிரியின் ‘ 11 உறுப்புகள் 
கொண்ட கூட்டுச் சராசரியின் பரவல் x என்ற கூட்டுச் 
சராசரியையும் , எ n என்ற திட்டவிலக்கத்தையும் கொண்டு 
அமையும் . நம்மால் எடுக்கப்படும் முடிவுகளுக்கான சிறப்பெல்லை 
• 05 என உள்ளபோது மாதிரியின் கூட்டுச் சராசரிக்கும் முழு 
மைத் தொகுதியின் கூட்டுச் சராசரிக்கும் உள்ள வித்தியாசம் 
இரண்டு திட்டப்பிழை அளவினுக்குக் [ ( x - H ) < 1-96 ச Na ] 
குறைவாக இருப்பது , வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி இல்லை 
என்பதை அறிவோம் . இக் கருத்தின் அடிப்படையில் தான் 
மாதிரியின் உறுப்புகளின் எண்ணிக்கையைக் கணக்கிடுகிறோம் . 


காட்டு : 

2 • 2 திட்டவிலக்கம் , N உறுப்புகள் கொண்ட முழுமைத் 
தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரியின் கூட்டுச்சராசரிக்கும் 


-278 


உயிர்ப் புள்ளியியல் 


( x ) முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரிக்கும் உள்ள 
வித்தியாசம் ( 0-5 ) குறிப்பிடத்தக்கபடி அமையாவிடத்து , 
எடுக்கப்பட வேண்டிய 5 சதச் சிறப்பெல்லைக்கான மாதிரியின் 
அளவைக் கணக்கிடுவோம் . 


( E - H ) = , என்பது , 5 சதச் சிறப்பெல்லையில் குறிப்பிடத் 


தக்கபடி அமையாதிருக்கும்போது நமது சோதனை அளவை : 
196 - க்குக் குறைவாக அமையவேண்டும் . 

x - - 
Tv 
x - 4 = 1-96 on 
1 

2-2 
= 196 
2 

V 


< 1-96 , 


An = ( 196 ) ( 2 • 2) ( 2 ) = 8-624 

11 = ( 8 *624 ) 


= -76-37 


76 


மாதிரியின் அளவு 


= 76 


காட்டு : 

முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரிக்கும் ( H ) மாதிரி 
யின் கூட்டுச் சராசரிக்கும் உள்ள வித்தியாசம் திட்ட விலக்கத் 
தில் 25 சதத்திற்கு அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ் 
திறன் 0-95 ஆக உள்ள நிலையில் , மாதிரிக்கான அளவைக் 
காண்போம் . 


x - y 

< 1 96 என்பதற்கான நிகழ்திறன் 0-95 என 

olun 
அமையும் . 

( x- H ) 1:96 v / vn 
( x- H ) = 1/4 ( கொடுக்கப்பட்டது ) 


= 1 96 x 


Mi = 

= 1-960 x - 


சிறப்புக்காணும் சோதனைகள் 


279 


= 1 96 X 4 
n = ( 1 96 ) 2 X 16 


= 62 


மாதிரியின் அளவு = 62 


பயிற்சி : 

1. மஞ்சள் , சிவப்பு நிறப் பூக்களின் எண்ணிக்கை 3 : 1 
என எதிர்பார்க்கப்படும் ஒரு கருதுகோளில் 408 , 126 என்றமைந்த 
மாதிரியின் முடிவுகளை 3 : 1 என்ற விகிதத்திற்கான முழுமைத் 
தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதாகக் கொள்ளலாமா ? 


சைவ 


என்றும் , 


B என்ற 


2. A என்ற நகரத்தில் எடுக்கப்பட்ட 500 பேர் கொண்ட 
மாதிரியில் 200 பேர் 

உணவு உண்பவர்கள் 
நகரத்தில் எடுக்கப்பட்ட 400 பேர் கொண்ட 
மாதிரியில் 200 பேர் சைவ உணவு உண்பவர்களாகவும் கணக் 
கிடப்படுகிறது . இரு நகரங்களிலும் சைவ உணவு உண்பவர் 
களின் விகிதத்திற்கான வித்தியாசம் குறிப்பிடும்படி அமைந் 
துள்ளதா என்பதனைச் சோதனை செய் . 


3. 400 பழங்கள் கொண்ட ஒரு கூடையில் 40 பழங்கள் 
பழுக்காமல் இருக்கின்றன எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . 
பழங்களை ஓர் இயைபிலா மாதிரியாகக் கொண்டு , இப் பழங்கள் 
எடுக்கப்பட்ட முழுமைத் தொகுதியில் பழுக்காத பழங்களுக்கான 
தம்பிக்கை எல்லைகளை அமை . 

ஒரு மாதிரியின் கூட்டுச் சராசரி 100 எனவும் திட்ட 
விலக்கம் 10 எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது . கொடுக்கப்பட்ட 
மாதிரியின் கூட்டுச் சராசரிக்கும்,. எடுக்க உள்ள மாதிரியின் 
கூட்டுச் சராசரிக்கும் உள்ள வித்தியாசம் 0.01 % -க்கு அதிக 
மாகாமல் இருக்கும்படியான மாதிரியின் அளவைக் கணக்கிடு . 


5. ஒரு கூடை முட்டைகளைச் சோதனை செய்ததில் 3427 
வெள்ளையாகவும் 522 மாநிறமாகவும் உள்ளன . உயிரியியல் 
நியதிப்படி 25 சத மாநிற முட்டைகள் எதிர்பார்க்கப்படும் 
நிலையில் மாதிரியில் உள்ள மாநிற முட்டைகளுக்கான விகித 
சமத்திற்கும் , எதிர்பார்க்கப்படும் விகித சமத்திற்குமான வித்தி 
யாசம் மாதிரி எடுத்தலின் ஏற்ற இறக்கங்களுக்கானதாகக் 
கொள்ளலாமா என்பதைச் சோதனை செய் . 


6. மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கான 
ஓர் ஆண்டில் ) பகுப்பில் 3422 ஆண்குழந்தைகள் எனவும் 


280 


உயிர்ப் புள்ளியியல் 


3121 பெண்குழந்தைகள் எனவும் குறிக்கப்பட்டுள்ளன . 
பால் விகிதம் 50:50 ( sex ratio ) என்ற கருதுகோளை இம் 
முடிவுகளைக் கொண்டு சோதனை செய் . 


7. நகராட்சியின் தொடக்கப்பள்ளி ஒன்றில் உள்ள 500 
மாணவர்களில் 110 பேர் குறை இடை ( under weight ) உள்ள 
வர்களாகக் கணக்கிடப்படுகிறது . இதனை ஓர் இயைபிலா 
மாதிரியாகக் கொண்டு , நகராட்சியின் தொடக்கப்பள்ளி மாண 
வர்களுக்கான குறைஎடை மாணவர்களின் விகிதத்திற்கான 
நம்பக எல்லைகளை அமை . 


உள்ள 


8. தமிழ் மொழியில் உள்ள வடமொழிச் சொற்களின் 
அளவைக் கணக்கிட அடியிற்காணும் சோதனை அமைக்கப் 
படுகிறது . ஓர் ஆசிரியர் எழுதிய அரசியல் நிர்ணய சபையின் 
முடிவுகள்பற்றிய குறிப்பில் உள்ள 2025 சொற்களில் 729 
வடமொழிச் சொற்களும் , அவ் வாசிரியர் எழுதிய அணுச் சக்தி 
ஆராய்ச்சியின் முடிவுகள் பற்றிய குறிப்பில் 

1600 
சொற்களில் 640 வடமொழிச் சொற்களும் உள்ளன . இவ் 
வாசிரியர் தம் குறிப்பை ஓர் இயைபிலா மாதிரியாகக் கொண்டு , 
இவ் வாசிரியர் தம் இரு குறிப்புகளிலும் உள்ள வடமொழிச் 
சொற்களுக்கான விகித சமங்களின் வித்தியாசம் குறிப்பிடும்படி 
அமைந்துள்ளதா என்பதற்கான சோதனையைச் செய் . தமிழ் 
மொழியில் வடமொழிச் சொற்கள் அமைவதற்கான நம்பிக்கை 
எல்லையைக் குறிப்பிடு . 


9. 500 அன்னாசிப் பழத்தைச் சோதனை செய்ததில் 65 
பழங்கள் பழுதானவை எனக் கணக்கிடப்படுகிறது . இம் மாதிரி 
எடுக்கப்பட்ட முழுமைத் தொகுதியில் பழுக்காத பழத்திற்கான 
நம்பிக்கை எல்லையைக் குறிப்பிடு . 8-5 % முதல் 17-5 % எல்லைக் 
குள் அமையும் பழுக்காத பழங்கள் கொண்ட கூடைகளின் எண் 
ணிக்கையைக் கணக்கிடு . 


10. ஒரு 


பள்ளி மாணவர்களின் கூட்டுச் சராசரி எடை 
78 பவுண்டுகளாகவும் , திட்டவிலக்கம் 5 பவுண்டுகளாகவும் 
கணக்கிடப்படுகிறது . தற்செயலாக எடுக்கப்பட்ட ஒரு மாண 
வனின் எடை 69 என அமைகிறது . 

இவ் எடைக்கும் பள்ளி 
மாணவர்களின் கூட்டுச் சராசரி எடைக்கும் உள்ள வித்தி 
யாசம் வாய்ப்புக் காரணத்தால் நிகழ்ந்ததெனக் கொள்ளலாமா ? 


11. ஒரு முழுமைத் தொகுதிக்கான x- மாறியின் கூட்டுச் 
சராசரி 7-5 எனவும் திட்டவிலக்கம் 20 எனவும் , கொடுக்கப் 


சிறப்புக்காணும் சோதனைகள் 


281 


பட்டுள்ளன . x- ன் 400 அளவுகளைத் தேர்ந்தெடுத்துக் கணக் 
கிட்டதில் கூட்டுச் சராசரி 7-0 என அமைகிறது . மாதிரியின் 
கூட்டுச் சராசரிக்கும் முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரிக்கும் 
உள்ள வேறுபாடு குறிப்பிடும்படி அமைந்துள்ளதா என்பதற்கான 
சோதனையைச் செய் . 


12. 1000 , 2000 எண்ணிக்கை உள்ள இரு மாதிரிகளின் 
கூட்டுச் சராசரி 67-51 , 68001 என அமைகிறது . இவ் விரு . 
மாதிரிகளும் திட்டவிலக்கம் 2 • 5 " உள்ள ஒரு முழுமைத் தொகுதி 
யிலிருந்து எடுக்கப்பட்டதாகக் கொள்ளலாமா ? 

13 ஒரு நாட்டில் என்புருக்கி நோயால் பாதிக்கப்பட்ட 
வர்களின் சதவீதம் 0.17 எனக் கொள்ளப்படுகிறது . 5007 
1000 மாணவர்கள் உள்ள இரு கல்லூரிகளின் மாணவர்களைச் 
சோதனை செய்ததில் முறையே 7 , 8 மாணவர்கள் நோயால் 
பாதிக்கப்பட்டிருந்தால் இரு கல்லூரிகளுக்குமான என்புருக்கி 
நோயினால் பாதிக்கப்பட்டவர் தம் விகிதசமங்களின் வித்தி 
யாசம் குறிப்பிடும்படி உள்ளதா என்பதற்கான சோதனையைச் 
செய் . 


மன 


14. ஒரு முழுமைத் தொகுதியின் நாடித்துடிப்பிற்கான 
கூட்டுச்சராசரி 70 எனவும் திட்டவிலக்கம் 8 எனவும் கணக் 
கிடப்பட்டுள்ளது . 

நோயால் பாதிக்கப்பட்ட 64 
நோயாளிகளின் நாடித்துடிப்பு 75 எனக் கணக்கிடப்பட்டுள்ள 
மதிப்பு முழுமைத் தொகுதியின் நாடித் துடிப்பிலிருந்து குறிப் 
பிடும்படியான வித்தியாசம் உள்ளதெனக் கொள்ள முடியுமா ? 


15 . 


200 கிராமங்களைக் கொண்ட ஒரு மாதிரியில் கிரா 
மத்திலுள்ள சராசரி நபர்கள் 485 எனவும் திட்டவிலக்கம் 50 
எனவும் , 200 கிராமங்கள் கொண்ட மற்றொரு மாதிரியில் 
சராசரி நபர்கள் 510 , திட்டவிலக்கம் 40 எனவும் கணக்கிடப் 
படுகிறது . கிராமங்களின் சராசரி நபர்களுக்கான வித்தியாசம் 
குறிப்பிடும்படி அமைந்துள்ளதா என்பதைச் சோதனை செய் . 


12. t- பரவல் 

( t - distribution ) 
இதுவரை கண்ட சிறப்புக்காணும் சோதனைகள் ( Test of 
-significance ) யாவும் மாதிரியின் அளவு ( sample size ) பெரிதாக 
« { n > 30 ) இருக்கும்போது சோதனை அளவை ( test statistics ) ஓர் 
இயல் நிலைப் பரவலை ஒத்து அமையும் எனக் கொண்டு அமைக் 
கப்பெற்றவைகளாகும் . மாதிரிகளை எடுக்கும் செலவு அதிகமாகு 
மிடத்தும் , மாதிரி உறுப்புகள் நிகழ்வதற்கான நிகழ்திறன் மிக 
அரிதாக உள்ளபோதும் , சோதனைக்குள்ளாக்கும்போது அழியும் 
தன்மைத்தான மாதிரி உறுப்புகள் உள்ள இடத்தும் மாதிரி 
-அளவு பெரிதாகக் ( large samples ) கொள்ள இயலாத சில 
தவிர்க்க முடியாத சூழலில் இருக்கிறோம் . மாதிரியின் அளவு 
குறைந்துள்ளபோது , மாதிரியின் அளவைகளுக்கான பரவலைப் 
பற்றித் திட்டவட்டமாகத் தெரிந்தால் தான் , சிறிய மாதிரி 
களுக்கான சோதனையிலிருந்து பொருத்தமான முடிவுகளை மேற் 
கொள்ள முடியும் . சிறிய மாதிரிகள் அமையப்பெற்றவிடத்து 
அவற்றுக்கான திருத்தமான மாதிரியின் பரவல்களை அமைத்து 
- முடிவினை மேற்கொள்கிறோம் . மாதிரியின் அளவு குறைவாக 
உள்ள இடத்து , இம் மாதிரியின் சோதனை அளவைகள் ஓர் இயல் 
நிலைப் பரவலை ஒத்து அமையாவிட்டாலும் இவற்றுக்கான 
தன்மை சில குறிப்பிட்ட திருத்தமான மாதிரியின் பரவல்களாக 
( Exat sampling distribution ) அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது . 
இப்படி அமைந்துள்ள மாதிரியின் பரவல்களில் " -பர்வலும் ஒன்று . 
இப் பரவலின் நிகழ்திறத் தன்மையையும் , அதன் உதவியால் 
செய்யக்கூடிய சில முக்கியமான சிறப்புக்காணும் சோதனை 
களையும் காண்போம் . 

முழுமைத் தொகுதிக்கான கூட்டுச் சராசரி , மாதிரியின் 
கூட்டுச் சராசரி ஆகியவற்றின் வித்தியாசத்தைக் கூட்டுச் 
சராசரியின் திட்டப்பிழை அலகினால் அளந்து 2 என்ற மாறியை 


பரவல் 


283 


x - - 
an 


. 


அமைத்து , 3 பூச்சியக் கூட்டுச் சராசரியையும் , ஒன்று என்ற 
திட்டவிலக்கத்தையும் கொண்டு ஓர் இயல் நிலைப் பரவலை ஒத்து 
அமைந்ததாகக் குறிப்பிட்டோம் . # அதிகமாகவும் , முழுமைத் 
தொகுதியின் திட்டவிலக்கம் தெரிந்தும் உள்ள இடத்து இக்கருத்து 
மிகச் செம்மைப்பட்டுள்ளதை அறிவோம் . n குறைவாக 
உள்ளபோதும் , முழுமைத் தொகுதியின் திட்ட விலக்கம் 
தெரியாத ( unknown sigma ) இடத்தும் , 2 - என்ற மாறிக்குப் 
பதிலாக t- என்ற மாறியினை அமைத்து , இயல் நிலைப் பரவலுக் 
கான நிகழ்திறத்துடன் ஒப்பிடாமல் t- மாறிக்கான பரவலின் 
நிகழ்திறத்துடன் ஒப்பிட்டுக் கருதுகோளை ஏற்றும் மறு 
--முடிவுகளை மேற்கொள்கிறோம் . 

X 

ஓர் இயைபிலா மாதிரிக்கான 
உறுப்புகளைக் கொண்டு , 


என்ற 


.. 


. 


கூட்டுச் சராசரி : x = 


Σχι 


. 


ட்டவிலக்கம் : 3 


Vz {xi - x) 


1 


- 


ஆகிய அளவைகளைக் கணக்கிட்டு t என்ற மாறியை அமைக்கிறோம் . 


s / vm 
4 என்பது முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரியைக் 
குறிக்கும் . 


இம் மாறியின் மாதிரியின் பரவலுக்கான வாய்பாடு முழு 
மைத் தொகுதியின் , திட்டவிலக்கத்தைச் சாராமல் அமைதி 
திருப்பது t- பரவலின் சிறப்பம்சமாகும் . 1 அதிகமாகவும் , 
முழுமைத் தொகுதியின் திட்டவிலக்கம் தெரிந்த இடத்துமே 
-சிறப்புக்காணும் சோதனைகள் அமைத்த நிலைமாறி - மாதிரியின் 
உறுப்புகள் குறைவாகவும் முழுமைத் தொகுதியின் திட்ட 
விலக்கம் தெரியாத இடத்தும் நம்பகமான முடிவுகளை எடுக்க 
முடியும் என்ற நிலையை உண்டாக்கிய ஸ்டூடன்ட் ( student ) 
என்ற புனைபெயரில் எழுதிய W. S. காஸெட் ( W. S. Gosset 
என்பார்தம் விளக்கமாகிய t- பரவல் புள்ளியியல் துறையில் 
ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது எனின் மிகையன்று . 


284 


உயிர்ப் புள்ளியியல் 


இயல்நிலை , ஈருறுப்பு மற்றும் பாய்ஸான் பரவல்களைப் 
போலவே -பரவலும் இதற்கெனச் சில தனிப் பண்புகளைப் 
பெற்று , இப் பரவலைத் தழுவி அல்லது ஒத்து அமையும் மாறிகள் 
ஒரு குறிப்பிட்ட மதிப்பைப் பெறுவதற்கான நிகழ்திறத்தைக் 
கொடுப்பதாய் அமைந்துள்ளது . - பரவலின் அமைப்பு மாதிரி 
உறுப்புகளின் எண்ணிக்கைக்குத் தக்கவாறு அமைவதால் , 
-பரவலின் நிகழ்திறன்கள் யாவும் அதன் கட்டின்மை எண் 
ணிக்கையைக் ( degrees of freedom ) கொண்டு கணக்கிடப்பட்டு 
t- பட்டியலாக அமைக்கப்பட்டுள்ளது . 


காணும் 


- பரவலுக்கான நிகழ்திறப் பட்டியல் அடியிற் 
முறையில் அமைந்திருக்கும் . 

t- பட்டியல் 


நிகழ் 

திறன் 
ட்டின் P 
மை எண் 


0 • 910.610.510403 | 0 20.1 0.05 


0.01 


ணிக்கை 


1 


10 


20 


30 


1 - பரவல் 


285 


நமது கருதுகோள் 

உண்மையாக இருக்கும் போது , - பரவ 
லுக்கான மதிப்புகள் பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளன . நமது 
சோதனை அளவையின் மதிப்பு , அதற்கான கட்டின்மை எண் 
ணிக்கையையும் , . நமக்குத் தேவையான சிறப்பெல்லையையும் 
கொண்டு எடுக்கப்பட்ட -பட்டியல் மதிப்போடு ஒப்பிடப்படும் . 
பெரும்பாலான இடங்களில் 5 சதம் , 1 சதம் சிறப்பெல்லைகளே 
ஒப்பிடும் தன்மைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதால் ,. பின் 
னிணைப்பில் கொடுக்கப்பட்ட t- பட்டியலில் 5 % , 1 % சிறப் 
: பெல்லைக்கான நிகழ்திற மதிப்புகள் மட்டும் கொடுக்கப் 
பட்டுள்ளன . கணக்கிடப்பட்ட சோதனை அளவையின் மதிப்பு , 
பட்டியல் மதிப்பிற்குக் குறைவாக இருப்பின் குறிப்பிட்ட சிறப் 
பெல்லையில் கருதுகோள் ஏற்கப்பட்டும் , அதிகமாக இருப்பின் 
கருதுகோள் மறுக்கப்பட்டும் முடிவு செய்யப்படும் . 

t- பரவலுக்கான கட்டின்மை எண்ணிக்கைபற்றிப் ( degrees 
-of freedom )) பார்ப்போம் . மாதிரியின் கூட்டுச் சராசரி ( x ). 
-முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரிக்கு ( 1 ) ஒரு பிறழ்ச்சி 
யற்ற மதிப்பீடாகும் ( unbiased estimate ) என்பதைக் குறிப் 
பிட்டோம் . முழுமைத் தொகுதியின் திட்டவிலக்கத்திற்கு 
( ர மாதிரியின் திட்டவிலக்கத்தை ( s ) , ஒரு பிறழ்ச்சியற்ற 
மதிப்பீடாகக் கொள்ளமுடியாதென்பதையும் சுட்டினோம் . இதற் 
கான காரணம் , திட்டவிலக்கத்தைக் கணக்கிட உதவும் விலக் 
கங்கள் யாவும் சார்பற்ற ( iadependent ) தன்மையாய் அமை 
யாததே ஆகும் . அடுத்த பக்கத்தில் காணும் 10 நபர்களுக்கான 
எடைகளின் திட்டவிலக்கத்தைக் காண்போம் . 

திட்டவிலக்கத்திற்காக அமைக்கப்பட்ட பத்து விலக்கங்களில் 
முதல் ஒன்பது விலக்கங்களின் கூட்டுத் தொகை - 111 ஆகவும் , 
பத்தாவது விலக்கத்திற்கான மதிப்பு + 11-1 ஆகவும் அமைந்து 
விலக்கங்களின் கூட்டுத் தொகையைச் பூச்சியமாக்குகிறது . 
கூட்டுச் சராசரியினின்றும் மாறியின் மதிப்புகளுக்காக அமைக்கப் 
படும் விலக்கங்களின் கூட்டுத் தொகை பூச்சியமாகும் என்ற 
கூட்டுச் சராசரியின் ஒரு பண்பிற்கேற்ப இது அமைகிறது . 
ஒன்பது விலக்கங்களின் மதிப்புகள் நிபந்தனை ஏதுமின்றி 
அமைவதும் பத்தாவது விலக்கத்தின் மதிப்பு மொத்த விலக் 
கங்களின் கூட்டுத் தொகை பூச்சியமாகும் என்ற நிபந்தனைக்குக் 
கட்டுப்பட்டு அமைவதையும் உணர்கிறோம் . இக் கட்டளை பத்து 
, விலக்கங்களில் எதற்காகவேனும் இருக்கலாம் என்பது உணரத் 
தக்கது : எந்த விலக்கம் சார்புடையது என்பதைவிட , கொடுக் 
- கப்பட்ட பத்து விலக்கங்களில் ஒன்று தன்னிச்சைப்படி மதிப் 


286 


உயிர்ப் புள்ளியியல் 


110 


- 139 


111 


-11 : 9 


115 


8.9 


120 


= 


126 


+ 2.1 


1239" 
10 


128 


+ 41 


130 


+ 6.1 


= 123.9 


131 


+ 7.1 


132 


+ 8 1 


135 


+11.1 


1239 


என்பது 


ச - ன் 


பைப் பெறமுடியாது 

குறிப்பிடத்தக்கது . 
மதிப்பாக S ஐக் கொள்வதற்கு இதற்கான திருத்தத்தை ஏற் 
படுத்துகிறோம் . 


n உறுப்புகள் கொண்ட மாதிரியில் ( 11- 1 ) உறுப்புகளின் 
விலக்கங்கள் தன்னிச்சைப்படி மதிப்பைப் பெற்றும் , ஓர் உறுப்பின் 
விலக்கம் இவற்றைச் சார்ந்தும் அமைவதால் விலக்கங்களின் 
கூட்டுத் தொகையை -க்குப் பதிலாக ( n - 1 ) ஆல் வகுத்து 
S ஐ ச - ன் ஒரு பிறழ்ச்சியற்ற மதிப்பாகக் கொள்கிறோம் . 
t- அளவையில் அமைந்துள்ள S ஐ மதிப்பிடுவதற்கான வரையற்ற 
விலக்கங்களே - பரவலின் கட்டின்மை எண்ணிக்கையாகக் ( ligrees 
of freedom ) கொள்ளப்படுகிறது . கட்டின்மை எண்ணிக்கையின் 
முழுத் தன்மையையும் உணர உயர்கணித முறைகளை நாட வேண்டி 
உள்ளதால் , இதனை ஒரு சிறு விளக்கமாகக் கொள்ளலாம் . 
கொடுக்கப்பட்ட மாதிரிகளின் அளவிற்குத் தக்கவாறு வரையற்ற 
விலக்கங்களும் மாறுபடுவதால் , கட்டின்மை எண்ணிக்கைக்குத் ) 


t- பரவல் 


287 


தக்கவாறு - பரவலும் மாறும் தன்மைத்தாகும் . இதனால் தான் 
-பட்டியலில் கட்டின்மை எண்ணிக்கைக்குத் தக்கவாறு நிகழ் 
திறன்கள் கொடுக்கப்பட்டுள்னன . n உறுப்புகள் கொண்ட ஒரு 
மாதிரிக்கான - பரவலின் கட்டின்மை எண்ணிக்கை ( n - 1 ) ஆகும் . 


S - 


முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரி தெரிந்தவிடத்து 
x , x , ...... xn என்ற அளவுகளைக்கொண்ட மாதிரி கொடுக்கப் 
பட்ட முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதா என்பதற்கான 
சோதனையை அமைப்போம் . 

மாதிரியின் கூட்டுச் சராசரி x எனவும் , முழுமைத் தொகு 
தியின் பிறழ்ச்சியற்ற திட்டவிலக்கம் 

3 ) 
VV 

எனவும் கணக்கிடப்பட்டுள்ளதாகக் 

1 
கொள்வோம் . இவற்றுக்கான t- அளவை அமைத்து , நமது 
கருதுகோள் உண்மையாக இருக்கும் போது , மாதிரி எடுத்தலின் 
ஏற்ற இறக்கங்களால் அமையக்கூடிய அதிகப்படியான மதிப்பு 
களாக அமைந்த t- பட்டியலின் மதிப்போடு ஒப்பிட்டு முடிவு 
களை மேற்கொள்கிறோம் . 

H 

( n - 1 ) கட்டின்மை எண்ணிக்கைக்கானது . 
s / 


மாதிரி அளவைகளைக்கொண்டு கணக்கிடப்பட்ட சோதனை 
அளவை , பட்டியலில் (1-1 ) கட்டின்மை எண்ணிக்கைக்கு ஒரு 
குறிப்பிட்ட சிறப்பெல்லையில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பைவிடக் 
குறைவாக இருப்பின் நமது கருதுகோள் ஏற்கப்படும் . மாதிரியின் 
கூட்டுச் சராசரிக்கும் , முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரிக் 
கும் , உள்ள வேறுபாடு ( difference between the population and 
sample means ) குறிப்பிடத்தக்கபடி இல்லை என்பதை ஏற்று , எடுக் 
கப்பட்ட மாதிரி கொடுக்கப்பட்ட முழுமைத் தொகுதியிலிருந்து 
வந்ததெனக் கொள்கிறோம் . சோதனை அளவையின் மதிப்பு , பட் 
டியல் மதிப்பைவிட அதிகமாக இருப்பின் மாதிரியின் கூட்டுச் சரா 
சரிக்கும் , முழுமைத் தொகுதியின் கூட்டுச் சராசரிக்கும் உள்ள 
வித்தியாசம் குறிப்பிடும்படி அமைந்து எடுக்கப்பட்ட மாதிரி 
கொடுக்கப்பட்ட முழுமைத் தொகுதியிலிருந்து வந்ததெனக் 
கொள்ள இடமில்லை என்ற முடிவைச் சொல்கிறோம் . 
காட்டு : 

ஒரு முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 10 நபர் 
களின் உயரங்கள் 63 , 63 , 64 , 65 , 66 , 69 , 70 , 70 அங் . எனக் கணக் 


288 


உயிர்ப் புள்ளியியல் 


கிடப்பட்டுள்ளது . இம் மாதிரி 65 அங் . உயரம்கொண்ட முழு 
மைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதெனக் கொள்ள முடியுமா 
என்பதற்கான சோதனையைப் பார்ப்போம் . 


மாதிரியின் கூட்டுச் சராசரியையும் , பிறழ்ச்சியற்ற திட்ட 
விலக்க மதிப்பீட்டையும் கணக்கிட்டு t- அளவைக் கணக்கிடு 
கிறோம் . -பரவலின் கட்டின்மை எண்ணிக்கை ஒன்பதிற்கான 

05 சிறப்பெல்லையின் பட்டியல் மதிப்போடு ஒப்பிட்டு முடிவை 
மேற்கொள்கிறோம் . கொடுக்கப்பட்ட மாதிரி 65 அங் . உயரம் 
கொண்ட முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதென்ற 
கருதுகோளை அமைத்துச் சோதனை செய்வோம் : 


நபர்களின் 


எண்ணிக்கை 


உயரம் 
( அங் ) 


( x - x ) 

di 


( x - x ) 

di 


1 


1 


63 


T 


16 


2 


63 . 


16 


3 


64 


3 


9 


65 


-2 


4 


66 


-1 


1 


6 


69 


+2 


4 


7 


69 


+2 


4 


8 


70 


+3 


9 


70 


+3 


9 


10 


71 


+4 


16 


M = 10 


88 
2 ( x ; - x2 


சராசரி உயரம் 


670 
10 


= 67 அங் . 


திட்ட விலக்கம் = 


V2 ( xi - T) 


-- 


88 

= 3.13 அங் . 
9 


1 


t பரவல் 


289 


சோதனை அளவு = t = 

Ss / Vn 
67 - 65 
3 : 131 10 
2 x 3-1623 

= 2 : 023 
3.13 


-பட்டியலில் 5 சதச் சிறப்பெல்லையில் கட்டின்மை எண் 
ணிக்கை ஒன்பதிற்கான மதிப்பு 2.262 என உள்ளது . சோதனை 
அளவையின் மதிப்புப் பட்டியலில் உள்ள மதிப்பைவிடக் குறை 
வாக உள்ளதால் நமது கருதுகோள் ஏற்கப்பட்டு , மாதிரியின் 
சராசரி உயரத்திற்கும் முழுமைத் தொகுதியின் சராசரி உயரத் 
திற்கும் உள்ள வித்தியாசம் குறிப்பிடும்படி அமையாமல் கொடுக் 
கப்பட்ட மாதிரியின் அளவுகள் 65 அங் . சராசரி உயரங்கொண்ட 
முழுமைத் தொகுதியைச் சேர்ந்தது என்ற முடிவைச் சொல் 
கிறோம் . 


சிறிய அளவு மாதிரிகளிலும் (small samplés ) சோதனை அளவை 
யின் உதவியால் முழுமைத் தொகுதியின் அளவைகளுக்கான நம்பக 
எல்லைகளை ( confidence limits ) அமைக்க முடியும் . 


* - 
t 

s / v 
என்பது ( n - 1 ) கட்டின்மை எண்ணிக்கைக்கான மதிப்பைக் 
குறிக்கும் . மாதிரியின் கூட்டுச் சராசரிக்கும் , முழுமைத் தொகுதி 
யின் கூட்டுச் சராசரிக்கும் உள்ள வித்தியாசம் குறிப்பிடும்படி 
அமையாத இடத்து , சோதனை அளவையின் மதிப்பு ஒரு குறிப் 
பிட்ட சிறப்பெல்லையில் பட்டியலில் உள்ள மதிப்பைவிடக் குறை 
வாக இருக்கும் என்பதை அறிவோம் . t . 05 ( -1 ) என்பது , 
( 11-1 ) கட்டின்மை எண்ணிக்கைக்கான 5 சதச் சிறப்பெல்லையின் 
பட்டியல் மதிப்பாகக் கொண்டால் 


x 


ப 


- 1.05 ( n - 1 ) < s / vn 


< t.05 (1-1 ) 


6 . 


-1.05 ( n - 1 ) X 


< x- u < 1.05 ( n - 1 ) X 


Vm 


* -t.05 ( n- 1 ) X 


< 4 < x + 1.05 ( n - 1 ) 


X 
Vm 


19 


உயிர்ப் புள்ளியியல் 


நூறு மாதிரிகளில் 


95 மாதிரிகளுக்கான மதிப்பு 5 

(s 


t .05 


S 


- 


( 1 - 1 ) X 

+1.05 ( 1 - 1 ) * என்ற பிரிவுஇடை 
வெளிக்குள் அமைந்து ப - விற்கான நம்பக இடைவெளியாக 
அமைகிறது . 


காட்டு : 
11 எலிகள் கொண்ட மாதிரியின் 

ரத்தக் 

குழைமநிலை 
fviscocity ) அளவுகளுக்கான கூட்டுச் சராசரி 392 எனவும் , 
திட்ட விலக்கம் 0-61 எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது . மாதிரியின் 
உதவியால் இவ் வெலிகள் எடுக்கப்பட்ட முழுமைத் தொகுதியில் 
உள்ள எலிகளின் ரத்தக் குழைம் நிலைக்கான கூட்டுச் சராசரியின் 
நம்பக எல்லைகளை அமைப்போம் . 


11 உறுப்புகள் கொண்ட மாதிரியின் 3-92 என்ற கூட்டுச் 
சராசரியின் அளவிற்கும் முழுமைத் தொகுதிக்கான கூட்டுச் 
சராசரியின் அளவிற்கும் ஏற்பட்டுள்ள வித்தியாசம் 5 சதச் 
சிறப்பெல்லையில் குறிப்பிடும்படி அமையாத நிலையில் 


* 


fi 

< t • 05 ( 11 - 1 ) என இருக்கும் . 
s / Vm 
[ 

R ) 
* - 4 05 ( x - 1 ) * < 4 < x + 0011-1) , 


3 X 


* 61 

• 61 
3-93 - t05 ( 10 ) < u < x + 05 ( 10 ) 
11 

11 
392- 2.228 X 0.1977 < < x + 2.229 x 0.1977 

[ t 05 ( 10) = 2 • 228 பட்டியல் மதிப்பு ) 
3.92 -0.43<< 3.92 + 0:43 
3:49<<435 


முமைத் தொகுதிக்கான ரத்தக் குழைமநிலை 
சராசரி.பின் நம்பக எல்லைகளாக { 3.49 , 4.35 ) அமைகின்றன . 

எடுக்கப்பட்ட ஓர் எலியின் குழைம்நிலை அளவு 
திய அமைவதற்கான நிகழ்திறன் 0 95 . 


_.to ரக 


t- பரவல் 

291 
11 உறுப்புகள் கொண்ட மாதிரியின் கூட்டுச் சராசரி x ) எனவும் 
11 , உறுப்புகள் கொண்ட மாதிரியின் கூட்டுச் சராசரி x , எனவும் உள்ள 
இடத்து , இரண்டு மாதிரிகளுக்குமான கூட்டுச் சராசரிகளின் வித்தி 
யாசம் குறிப்பிடும்படி அமைந்துள்ளதா என்பதற்கான சோதனை . 


இதற்கான சோதனை அளவை 


1 
tle 


( 1 + 11 , - 2 ) கட்டின்மை எண்ணிக்கையைக்கொண்டு 
t- பரவலைத் தழுவியதாய் அமையும் . S என்பது இரு மாதிரி 
களிலிருந்தும் கணக்கிடப்பட்ட ர - ன் பிறழ்ச்சியற்ற மதிப் 
பீடாகும் . 


111 


1 
11 + 112 - 


[ 


x ( xii - x ) + 
i : 1 


12 
z ( x , - ) 


] 


i: 1 


இச் சோதனை அளவை t- பரவலை ஒத்து இருப்பதால் நமது 
கருதுகோள் உண்மையாக இருக்கும்போது , நாம் எதிர்பார்க்கும் 
( n , + 1 , - 2 ) கட்டின்மை எண்ணிக்கைக்கான ஒரு குறிப்பிட்ட 
சிறப்பெல்லையின் மதிப்போடு ஒப்பிட்டுக் கருதுகோளை ஏற்றும் 
மறுத்தும் முடிவு செய்கிறோம் . 


காட்டு : 

இரண்டு இனங்களைச் சேர்ந்த ப்ன்றிகளில் அதிகப்படியாகக் 
கிடைத்த எடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன . கொடுக்கப்பட்டுள்ள 
உணவினால் ஏற்பட்டுள்ள அதிக எடைகளுக்கான வித்தியாசம் 
இரண்டு இனங்களிலும் குறிப்பிடும்படி உள்ளதா 
சோதனையைப் பார்ப்போம் . 


என்ற 


பன்றிகளின் 
வரிசை எண் 


1 


1 


2 


3 


AT 


5 


18 


6 


7 


co 


49 


53 


51 


52 147 


50 


52 | 53 


அதிகப்பட்ட 

இனம் A 
எடையின் 
அளவு 

இனம் B 


52 


55 


52 


53 


50 


54 


53 


உயிர்ப் புள்ளியியல் 


சோதனை அளவையைக் கணக்கிடுவதற்கான கூட்டுச் சராசரி 
மற்றும் திட்டவிலக்கம் கணக்கிட உதவும் பட்டியலை அமைப்போம் 


x11x1 


( x , ; - x2 ) 


(xii - x ) ? 


( x , i - x ) 


49 


52 


-1.875 


-0.875 


3.5156 


0.7656 


53 


55 


+ 2-125 


+ 2 125 


4 : 5156 


4-5156 


51 


52 


+0.125 


- 0.875 


0.0156 


0.7656 


52 


53 


+ 1 125 


+ 0 125 


1 • 2656 


0.0156 


47 


50 


-3.875 


-2.875 


15 0156 


8-7656 


50 


54 


-0.875 


+1125 


0-7656 


1.2656 


52 


54 


+ 1 125 


+1.125 


1.2656 


1 • 2656 


53 


+ 2 • 125 


+0.125 


4 5156 


0.0156 


407 | 423 


30.8748 


17 • 3748 


= 


407 

= 50-875 
8 


XI 


423 


8 


= 52 875 


11 


1 
S = V 

11 + 12-2 


[ I ( 9 . - x ) + " ( x, - x ) ) 


i = 1 


30-8748 + 17 • 3748 

8 + 8 - 2 


48-2496 

14 


* 1-847 


* 1 - X2 


( b ) + t - 2 ) கட்டின்மை 

எண்ணிக்கைக்கானது , 


1 


S 


+ 


11 


112| 


1 - பரவல் 


293 


50-875 ) 


52.875 


1857 X 05 


1.857 


11 

+ 
8 


1 
8 


2 • 154 


5 சதச் சிறப்பெல்லையில் , கட்டின்மை எண்ணிக்கை பதினான் 
கிற்கான பட்டியல் மதிப்பு 2 • 145 . கணக்கிடப்பட்ட சோதனை 
அளவு அதிகமாக இருப்பதால் இரண்டு இனப் பன்றிகளின் எடை 
உயர்விற்கான சராசரி எடையில் உள்ள வித்தியாசம் குறிப் 
பிடும்படி உள்ளது என்ற முடிவைச் சொல்கிறோம் . கொடுக் 
கப்பட்ட உணவினால் ஏற்பட்ட எடை உயர்வு ஓர் இனத்தைக் 
காட்டிலும் மற்றோர் இனத்திற்கு அதிகமாக உள்ளதென்பதைக் 
காட்டுவதாக முடிவு அமைகிறது . 


எடையில் ஏற்பட்ட வித்தியாசம் இரண்டு இனங்களின் 
தன்மைக்குச் சாதகமானது எனக் கொண்டோம் . பன்றிகளின் 
வயது , உணவு கொடுத்தபோது உள்ள ஆரம்ப எடையின் அளவு 
முதலியனவும் எடையில் ஏற்பட்ட மாற்றத்தைப் பாதிப்பதாகக் 
கொள்ளலாம் . இச் சூழலில் ஒரே தன்மைத்தான பன்றிகளை ( முடிந் 
தவளவிற்கு ) இரண்டிரண்டாக கொண்டு ( pair) , சோதனை செய்து 
முடிவிற்கு வருவதே சிறப்பாக உள்ளது . இம் மாதிரி இரண் 
டிரண்டாக ( paired ) அமைத்து , இரண்டு மாதிரிகளுக்குமான 
உறுப்புகள் சமமாக உள்ளபோது சோதனை செய்யும் முறையும் 
மிகவும் எளிதாக உள்ளது . x , y , xii என்ற அளவுகளின் வித்தி 
யாசங்களைக் கணக்கிட்டு , இவ் வித்தியாசங்களுக்கான கூட்டுச் 
சராசரி ( a ) , திட்டவிலக்கத்தை ( s ) ஐக் கணக்கிட்டு - அளவை 
மதிப்பிடுகிறோம் . 

a - 0 

sivn 
என்ற அளவை ஒரு t- பரவலைச் சார்ந்ததாகக் கொண்டு முடிவு 
செய்கிறோம் . 


காட்டு : 

இரு இனங்களைச் சேர்ந்த கோதுமை விளைச்சலுக்கான 
முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன . இரண்டு இனங்களும் விளைச் 
சலில் வித்தியாசத்தைக் கணக்கிடுகிறதா என்பதைச் சோதனை 
செய்வோம் . 


294 


உயிர்ப் புள்ளியியல் 


சோதனை நிலையம் 


1 


2 


3 


6 


முதல் இனம் x 


24.4 


27-9 


28-2 


19.8 


23-1 


22.9 


இரண்டாவது 
இனம் x , 


17.5 


15.1 


21.6 


18.2 


21.6 


13.7 


சோதனை நிலையம் 


7 


8 


9 


10 


11 


12 


முதல் இனம் x 


25 6 


28.7 


26 • 2 


25.7 


37.0 


31-5 


இரண்டாவது 
இனம் x , 


24 8 


27.8 


25.2 


19-2 


34.0 


35.2 


வ. எ. 


X1 


Xi - X , 

di 


di ? 


1 


24.4 


17.5 


6.9 


47.61 


2 


27.9 


15.1 


12.8 


163.84 


3 


28-2 


21.6 


6.6 


43.56 


19.8 


18 • 2 


1.6 


2.56 


5 


23.1 


21.6 


1.5 


2 • 25 


6 


22.9 


13.7 


9 2 


84-64 


7 


25 6 


24.8 


0.8 


0.64 


& 


28-7 


27 * 8 


0 9 


0.81 


9 


26.2 


25.2 


1.0 


1.00 


10 


25-7 


19.2 


6.5 


42-25 


11 


37.0 


34.0 


3.0 


9.00 


12 


31.5 


35-2 


6.3 


39.69 


57.1 


437.85 


t- பரவல் 


295 


சோதனை அளவைக்கான மதிப்புகள் முன்பக்கத்துக் கீழ்ப் 
பட்டியலிலிருந்து கணக்கிடப்படுகின்றன . 

Ed ; 

57.1 
d 

4 758 

12 
437-85 
S. = 

( 4-758 
12 


= 


= 36-4875 


22-638564 


= 13 : 8489 


3 


111-1 


s- ன் பிறழ்ச்சியற்ற மதிப்பீடு n , s . 13 : 8489 X 12 

11 
= 115-1078 = 3 903 
a - 0 
s / VAT 

4-758 4-758 X 3-4641 
115-1078 / 12 

3.903 
4-2197 > t • 05 (11 ) = 2 201 ) 


கணக்கிடப்பட்ட மதிப்பு எதிர்பார்க்கும் மதிப்பைவிட அதிக 
மாக இருப்பதால் ( t 05 ( 11 ) = 2 • 201 ) , பன்னிரண்டு சோதனை 
நிலையங்களில் கிடைத்த இரண்டினங்களுக்கான கோதுமைகளின் 
சராசரி விளைச்சலில் குறிப்பிடும்படியான வித்தியாசம் உண்டு 
என்ற முடிவைச் சொல்கிறோம் . 


காட்டு : 

இரு மாவட்டங்களில் விளைந்த கோதுமையின் புரதச் சத் 
திற்கான சோதனை முடிவுகள் தரப்பட்டுள்ளன . இரண்டு மாவட் 
டங்களின் கோதுமைக்கான புரதச் சத்தின் சராசரி மதிப்புகளில் 
உள்ள வித்தியாசம் குறிப்பிடும்படி அமைந்துள்ளதா என்பதைச் 
சோதனை செய்வோம் . 


மாவட்டம் 1 . 


12-6 | 13-4 


11.9 


12.8 


13.0 


மாவட்டம் 2. 13-1 


13-4 


12-8 


13-5 


13-3 


12-7 


12 4 


298 

உயிர்ப் புள்ளியியல் 
கருதுகோள் : இரண்டு மாவட்டங்களில் விளைந்த கோதுமை 
யில் உள்ள புரதச் சத்தின் கூட்டுச் சராசரிகளுக்கான வித்தி 
யாசம் குறிப்பிடும்படி அமையவில்லை . " 


செய்முறை : 

சோதனை அளவைக்கான மதிப்புகள் அடியிற்காணும் பட்டிய 
லிலிருந்து கணக்கிடப்படுகிறது . 
Xi 

( 
x -2 xii – x 2 

( x - x ) | ( x | i - x ) " 


12 : 6 


13.1 


-0.14 


+0.07 


0.0196 


0.0049 


13.4 


13.4 


+0.66 


0.37 


04356 


0.1369 


11.9 


12.8 


-0.84 


-0.23 


0.7056 


30529 


12.8 


13.5 


+0.06 


0:47 


00036 


0 • 2209 


13.0 


13-3 


+0.26 


0 27 


00676 


0.0729 


12.7 


--0.33 


0 1089 


12 4 


-0.63 


0.3969 


63.7 


91.2 


1.2320 


0.9943 


63.7 

5 


= 12.74 


x , 


- 


( 91 • 2 ) 

= 13-03 
7 . 


1 • 2320 + 0.9943 

5 + 7 2 


2. 2263 

10 


0 • 2226 


S 


= 0.4719 


x1 - x , 


is 


1 


+ 


1 


t- பரவல் 


297 


12.74 


13.03 


0.4719 


1 


+ 


1 
7 


t = 1:05 


5 சதச் சிறப்பெல்லையில் , கட்டின்மை எண்ணிக்கை பத்திற் 
கான பட்டியலின் மதிப்பு 

1.05( 10 ) 

2-228 
கணக்கிடப்பட்ட மதிப்பைவிட அதிகமாக இருப்பதால் , நமது 
கருதுகோள் ஏற்கப்படுகிறது . இரண்டு மாவட்டங்களிலும் 
விளைந்த கோதுமைக்கான புரதச் சத்தில் வித்தியாசம் இல்லை 
என்ற முடிவை ஏற்றுக்கொள்கிறோம் . 


இவ் 


வுடன் 


t- பரவலின் உதவியால் உடன்தொடர்பு குழுவிற்கான சிறப்புக் 

காணும் சோதனை 

( x y1 ) , ( x , y , ) , ........ ( xn yn ) என்ற 1 சோடி உறுப்புகளின் 
உடன் தொடர்பு கெழுவைக் கணக்கிடுவோம் . 
தொடர்பு கெழு 

கெழு ( correlation 

( correlation co - efficient ) குறிப்பிடும்படி 
அமைந்துள்ளதா இல்லையா என்ற சோதனையில் புள்ளியியல் 
கருதுகோளாக இவ் வுறுப்புகள் எடுக்கப்பட்ட முழுமைத் 
தொகுதியில் இம் மாறிகளுக்கான உடன் தொடர்பு பூச்சியம் 
எனக் கொள்வோம் . சோதனை அளவையான t- யைக் கணக்கிட்டு , 
இதன் கட்டின்மை எண்ணிக்கைக்கான நாம் எதிர்பார்க்கும் 
பட்டியல் மதிப்புடன் ஒப்பிட்டுக் கருதுகோளை ஏற்றும் மறுத்தும் 
முடிவு செய்கிறோம் . 

2 

11 - 
என்ற அளவு ( n - 2 ) கட்டின்மை எண்ணிக்கையுடன் t- பரவலை 
ஒத்து அமைகிறது . நமது கருதுகோள் உண்மையாக இருக்கும் 
போது , t- பரவலின் ( 1 - 2 ) கட்டின்மை எண்ணிக்கைக்கான 
* 0 * 05 அல்லது 0.01 நிகழ்திற மதிப்போடு சோதனை அளவையை 
ஒப்பிட்டுக் கருதுகோளை நம்பும் தன்மைக்கான 
செய்கிறோம் . 


முடிவினைச் 


காட்டு : 

18 சோடி உறுப்புகளில் உடன்தொடர்பு கெழு 0.5 எனக் 
கணக்கிடப்பட்டுள்ளது . இது ழுழுமைத் தொகுதியில் குறிப் 
பிடும்படி அமைந்துள்ளதா என்பதைக் காண்போம் . 


298 


உயிர்ப் புள்ளியியல் 


கருதுகோள் : மாதிரியின் உடன் தொடர்பு கெழு (05) 

முழுமைத் தொகுதியில் குறிப்பிடும்படி 
அமையவில்லை 


முழுமைத் தொகுதியில் இரு மாறிகளும் தொடர்பற்றன என்ப 
தாகக் கொள்கிறோம் . 


செய்முறை : 


11 -Y 


0.5 X 118 
V 1- ( 0-5 ) 

0.53 


0.5 X 4 

175 


2 

= 2.31 
0.865 


கணக்கிடப்பட்ட அளவு , 16 ( 18 

2 ) கட்டின்மை எண்ணிக் 
கைக்கான 0-05 நிகழ்திற அளவை t ( -05 ) ( 16 ) = 2 • 12 விட அதிக 
மாக இருப்பதால் நமது கருதுகோள் மறுக்கப்படுகிறது . முழு 
மைத் தொகுதியில் மாறிகள் தொடர்பற்றன என்பது மறுக்கப் 
பட்டு இரு மாறிகளுக்குமான உடன்தொடர்பு கெழு குறிப்பிடும் 
படி அமைந்துள்ளது எனக் கொள்கிறோம் . 


உடன்தொடர்பு 
கெழுவிற்கான பரவல் இயல் நிலைப் 
பரவலை ஒத்து அமையாமல் சமச்சீரற்ற தன்மையாய் அமைந் 
துள்ளதால் அதற்கான திட்டப்பிழையை உபயோகப்படுத்திச் 
செய்யும் சிறப்புக்காணும் சோதனைகள் முற்றிலும் நம்பும்படி 
யான முடிவுகளை மேற்கொள்ள ஏதுவாய் அமையாமல் உள்ளன . 
P என்பது முழுமைத் தொகுதிக்கான உடன்தொடர்பு 
கெழுவாகவும் Y என்பது மாதிரியின் உடன்தொடர்பு கெழு 
வாகவும் உள்ளவிடத்து , ஃபிஷர் ( Fisher ) , z என்ற மாறியை 
அமைத்து , இவற்றுக்கான வித்தியாசம் பூச்சியச் சராசரியையும் 

1 
V 

என்ற திட்டவிலக்கத்தையும் கொண்டு ஓர் இயல் நிலைப் 
பரவலை ஒத்து அமைகிறது எனக் குறிப்பிட்டுள்ளார் . இதன் 
உதவியால் முழுமைத் தொகுதிக்கும் , மாதிரிக்கும் அல்லது இரு 
மாதிரிகளுக்குமான உடன்தொடர்பு கெழுக்களுக்கான சிறப்புக் 
காணும் சோதனைகளை அமைக்கலாம் . 


= 


- 


3 


t- பரவல் 


295 


காட்டு : 

28 சோடி உறுப்புகளுக்கான உடன்தொடர்பு கெழு 
068 என உள்ளவிடத்து , இம் மாதிரியின் உறுப்புகள் முழுமைத் 
தொகுதியில் சார்பற்ற தன்மைத்து என்பதற்கான சோதனையைச் 
செய்வோம் . 


முழுமைத் தொகுதியில் இம் மாறிகள் தொடர்பற்றன 
என்பதால் p = 00 என அமைகிறது . Y = 0.68 என்பதை 
ஃபிஷரின் 2 - மாறியாக மாற்றியமைக்க வேண்டும் . 


1 

1 + Y 
logs 
2 

1 - Y 

1 + Y 
= 1-1513 log1 . 1 - Y 


= 1.1513 X log 


1.68 
0.32 


0-829 


P = 0 


சோதனை அளவு = 

1 / 4-3 


- 


0-829 x 5 


0.829 - 0 

1/125 
= 4 145 


> 1.96 


முழுமைத் தொகுதியில் இம் மாதிரிக்கான தொடர்பற்ற 
தன்மை மறுக்கப்பட்டு , மாதிரியின் உடன்தொடர்பு கெழு 
குறிப்பிடும்படி அமைந்துள்ளது என்ற முடிவைச் சொல்கிறோம் . 


n . 12 அளவுகள் கொண்ட இரு மாதிரிகளின் உடன்தொடர்பு 
கெழுக்களுக்கான ( Y , Y , ) வித்தியாசம் குறிப்பிடும்படி உள்ளதா 
இல்லையா என்பதற்கான சோதனை 


1 

lore 
2 


1 + Y1 
1 - Y1 | 
1 + Y , 
1 - Y , | 


1 
2 


lore 


1 
2 -- மாறியின் திட்டப்பிழை எனவும் , 2 , மாறியின் திட்டப் 

V -3 


பிழை 


12 -3 


- 


11-3 


10310 1-73X 1.1513 
300 - 

உயிர்ப் புள்ளியியல் 
1 
-பிழை எனவும் அமைவதால் ( 21 - z , ) மாறிக்கான திட்டப் 

n , -3 
1 

1 
+ 

என அமைகிறது . 

1 - 3 
சோதனை அளவை ; 

21 - 22 
1 

1 

+ 
எனக்கொண்டு , இதன் மதிப்பு 1.96 - க்கு அதிகமாயின் கருது 
கோள் மறுக்கப்பட்டும் , 1-96 - க்குக் குறைவாயின் கருதுகோள் 
ஏற்கப்பட்டும் முடிவுகள் செய்கிறோம் . 
காட்டு : 

420 மாணவர்களின் எடை , உயரத்திற்கான உடன்தொடர்பு . 
கெழு 0-72 ஆகவும் , 225 மாணவர்களின் எடை உயரத்திற்கான 
உடன்தொடர்பு கெழு 0.65 எனவும் உள்ள இரு மாதிரிகளின் 
உடன் தொடர்பு கெழுக்களுக்கான வித்தியாசம் குறிப்பிடும்படி 
அமைந்துள்ளதா என்பதைச் சோதனை செய்வோம் . 
கொடுக்கப்பட்ட அளவுகள் : 

0.72 
12 

= 225 
கருதுகோள் : • இரு மாதிரிகளுக்குமான உடன்தொடர்பு 
கெழுக்களின் வித்தியாசம் குறிப்பிடும்படி இல்லை . 
செய்முறை : 

1 
2 
1 
2 
1 

1-72 


11 = 420 


= 0.65 


logs 1 -Y1 


1 + Y | 


logio 1 - Y1 


1 + Y1 X 1-1513 


2 


= 0.89 


1 


1 + Y , 


logo 1 -1 , 


t- பரவல் 


3011 


1 


log10 
1 - Y , 


1 + Y2 


X 1.1513 


1 
= 1.1513 x 

2 


log 


1.65 

= 0.77 
1-65 


திட்டப்பிழை ர31-29 = V 


1 


1 
+ 
3 12 

3 


11 


V 


1 

+ 
417 


1 
222 


= 0.08308 


சோதனை அளவை 


21 


-22 


0.89 - 0.77 

0.08308 


1 


1 


+ 
3 


11 


1 , -3 


0.12 

= 1.4443 
0.08308 


< 1 96 


கணக்கிடப்பட்ட மதிப்பு 1.96 ஐ விடக் குறைவாக இருப் 
பதால் , இரண்டு மாதிரிகளின் உடன்தொடர்பு கெழுக்களுக் 
கான வித்தியாசம் குறிப்பிடும்படி இல்லை எனக் கொண்டு 
இரண்டு மாதிரிகளும் ஒரே முழுமைத் தொகுதியைச் சேர்ந்த 
தெனச் சொல்கிறோம் . 


மாறிகளின் தொடர்பு கெழுவிற்கான ( Regression co - efficient ) 
சிறப்புக்காணும் சோதனை 

( x , y ), ( x , y,) ........(xn yn ) என்ற 11 உறுப்புகள் கொண்ட 
மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளதாகக் கொள்வோம் . மாறிகளின் 
தொடர்பு சமன்பாட்டிற்கான தன்மை ( x-தனித்த மாறி 
யாக உள்ளபோது ) 


( y ; - y ) = bi ( x; - x ) என அமையும் . 
b . 

rx2 
x தனித்த மாறியாக இருக்கும்போது y- ன் சிறந்த மதிப்பீட்டை 

y = ) + b , ( xi - x ) 
என்ற சமன்பாட்டிலிருந்து பெறலாம் . முழுமைத் தொகுதியில் 
x- தனித்த மாறியாக உள்ளபோது , B , ( முழுமைத் தொகுதியின் 
y- மாறியை X- மாதியில் குறிப்பிடும் மாறியின் தொடர்பு 
கெழு : ( Regression co - efficient of y or x ) என்ற தொடர்பு கெழு 


302 


உயிர்ப் புள்ளியியல் 


இருப்பதாகக் கொள்ளின் , மாதிரியின் மாறியின் தொடர்பு 
கெழுவிற்கும் ( b . ) , முழுமைத் தொகுதியின் மாறியின் தொடர்பு 
கெழுவிற்கும் ( B , ) குறிப்பிடும்படியான வித்தியாசம் இருக்கிறதா 
என்பதே நமது சோதனையாகும் 


நமது கருதுகோள் உண்மையாக இருக்கும்போது 
t = ( 5 , – B, ) 1 / 
( 1 - 2) z ( x; - x ) 

2 

< ( ri - 
என்ற மாறி (1 - 2) கட்டின்மை எண்ணிக்கையுடன் t- பரவலை 
ஒத்து அமைகிறது எனக் கொண்டு , குறிப்பிட்ட சிறப்பெல்லையில் 
எதிர்பார்க்கப்படும் மதிப்புடன் கணக்கிடப்பட்ட மதிப்பு ஒப்பிடப் 
பட்டுக் கருதுகோளை மறுத்தும் , ஏற்றும் முடிவு செய்யப்படும் . 


y = 15 13 


காட்டு : 
0.1608 x என்ற 

சார்பு சமன்பாட்டின் 
சரிவு ( slope ) பூச்சியத்திற்கு மாறுபட்டுள்ளதா என்பதற்கான 
சோதனையைச் செய்வோம் . 1 = 40 , z ( vi - y ) = 2260 , 
z ( x; - x ) = 2600 என்பன கொடுக்கப்பட்ட மதிப்புகளாகும் . 


, 


b = 0 என்ற சோதனை - = 0 என்பதற்குச் சமமாதலின் 
கருதுகோள் ஏற்கப்படும்பொழுது , முழுமைத் தொகுதியில் 
இரு மாறிகளுக்கும் உடன் தொடர்பு இல்லை என்ற முடிவைக் 
காட்டும் . 


t = 0-1608 / 38 ( 2600) 


2260 


0.1608 X 6 • 537 


= 1.051 


< t ( -05) 38 ) 


= 1 96 


கணக்கிடப்பட்ட மதிப்பு எதிர்பார்க்கும் மதிப்பைவிடக் குறை 
வாக இருப்பதால் , b , = 0 எனும் நமது கருதுகோள் ஏற்கப்பட்டு 
முழுமைத் தொகுதியில் இரு மாறிகளும் தொடர்பற்றுள்ளன 
என்ற முடிவைச் சொல்கிறோம் . 


காட்டு : 


y = 1 • 12x - 1.79 என்ற தொடர்பு சமன்பாட்டிற்கான 
- மாறிகளின் தொடர்பு கெழு , முழுமைத் தொகுதியின் மாறிகளின் 


J - 05 ( 1 - 2 ) 


-பரவல் 


303 


தொடர்பு கெழு ஒன்று எனக் கொள்ள முடியுமா என்பதைச் 
சோதனை செய்வோம் . - 11 , , (x ; 

X ) = 301826 , 
z ( y ; - 1) | = 2766 எனவும் கொடுக்கப்பட்டுள்ளன . 


1 2 


- 


y = 1 + 12x - 1.79 என்ற சமன்பாட்டிற்கான தொடர்பு 
கெழு (112), முழுமைத் தொகுதியின் தொடர்பு கெழுவான 
ஒன்றிலிருந்து குறிப்பிடும்படியான வித்தியாசத்தைப் பெற் 
றுள்ளது என்பது நமது கருதுகோளாகும் . 
1 = 11 , b . 

1 12 , B 
z ( x; - xj == 301826 % { yi - y) 

= 2766 


= 1.0 


t 


( 1.12 


1.0 


19 ( 301826 ) 
V 

= 376 
2766 


( t.05 ( 9 ) 


கட்டின்மை எண்ணிக்கை ஒன்பதிற்கான , • 05 சிறப் 
பெல்லையில் நாம் எதிர்பார்க்கும் t- பரவலின் மதிப்பான 2 • 26 

= 2 • 26 ) ஐ விடக் கணக்கிடப்பட்ட மதிப்பு அதிகமாக 
இருப்பதால் நமது கருதுகோள் மறுக்கப்பட்டு , இரண்டிற்குமான 
வித்தியாசம் குறிப்பிடும்படி அமைந்துள்ளது என்ற முடிவைச் 
சொல்கிறோம் . 
மாறிகளின் தொடர்பு கெழுவிற்கான நம்பக எல்லைகள் 

மாறிகளின் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கான தொடர்பு 
கெழு ( b ), முழுமைத் தொகுதிக்கான தொடர்பு கெழு ( B ) ஐ விடக் 
குறிப்பிடும்படியான வித்தியாசத்தைப் பெறாமல் இருக்கும்போது 

b B 

= (b - B) /(1 - 2) z (x ; - x2) 
SED 

(yi - y ) 
[ SED = standard error of b ] 


? 


< 1.05 ( - 2) 


B = b + 1.05 ( n 


2 ) 1 ( x 


X ) 


2) 


3 


V (r - 


(* - 2 ) - ( x - x 

y ) 


KB 


n 


< b + 1.05 ( 


1 


x ) 2 


2 ) z { x; 
1lyl - y ) 


304 


உயிர்ப் புள்ளியியல் 


காட்டு : 
y = 13.13 

0.1608 x என்ற தொடர்பு சமன்பாட்டிற் 
கான மாறிகளின் தொடர்பு கெழுவின் நம்பக எல்லைகளைக் 
காண்போம் . n = 24 , 2 ( x ; = 1300 , z ( vi - y } " = 1160 
எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது . 


x ) 


B = b + t • 05 ( 1-2 ) 


- y ) 
( n - 2 ) , { xi - x2 


B = – 0.16 + 2•0740 


1160 
22 X 1130 


= - 0 • 16 + 2.074 X -202 


- 


* 0 • 16 + 042 


95 சத 


நம்பக எல்லைகள் 


0:58 < B < + 0 • 26 


100 மாதிரிகளில் , 95 மாதிரிகளில் மாறிகளின் தொடர்பு 
கெழுக்களின் மதிப்புகள் ( - 0 * 58 , + 0-26 ) இடைவெளிக்குள் 
அமைவதற்கான நிகழ்திறன் 0-95 எனவும் குறிப்பிடலாம் . 


பயிற்சி : 


1. மாதிரியின் அளவு 30 உள்ள ஒரு மாதிரியின் உடன் 
தொடர்பு கெழு 075 எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . உடன் 
தொடர்பு கெழு 0-90 என உள்ள முழுமைத் தொகுதியிலிருந்து 
இம் மாதிரி எடுக்கப்பட்டுள்ளதா என்பதற்கான சோதனையைச் 
செய் . 


1 


2. 23 ( 1 ) உறுப்புகள் கொண்ட மாதிரியின் உடன் தொடர்பு 
கெழு 0.5 எனவும் 28 ( 12) உறுப்புகள் கொண்ட மாதிரியின் 
உடன் தொடர்பு கெழு 0.8 எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது .. 
இவ் விரண்டு உடன் தொடர்பு கெழுக்களுக்கான 

வித்தியாசம் 
குறிப்பிடும்படியாக அமைந்துள்ளதா என்பதற்கான சோதனையை 
அமை . 


3 . 28 சோடி அளவுகளுக்கான உடன் தொடர்பு கெழு 0-7 
எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . 

முழுமைத் தொகுதியின் உடன் 
தொடர்பு கெழு 0-57 என உள்ள முழுமைத் தொகுதியிலிருந்து 
28 சோடி உறுப்புகளும் எடுக்கப்பட்டதெனக் கொள்ளலாமா ? 
உடன் தொடர்பு கெழுவிற்கான 95 % நம்பக எல்லைகளை அமை . 


* 


t- பரவல் 


505 


4. 10 , 12 சோடி உறுப்புகள் கொண்ட இரு மாதிரிகளுக் 
கான உடன்தொடர்பு கெழுக்கள் 0 * 8 , 0 * 6 எனக் கொடுக்கப் 
பட்டுள்ளன . இவ் விரண்டு மாதிரிகளும் ஒரே முழுமைத் தொகுதி 
யிலிருந்து எடுக்கப்பட்டவை என்பதற்கான சோதனையைக் காண் . 

5. 63 , 80 சோடி மாணவர்கள் கொண்ட இரு மாதிரிகளின் 
அறிவுக் குறியீட்டெண் ( 1. Q.) , கணிப்புத்திறம் ( Arithmetic ) ஆகிய 
வற்றின் உடன் தொடர்பு கெழுக்கள் முறையே 0 * 63 , 0-55 
எனக் கொடுக்கப்பட்டுள்ளன . இரண்டு தொகுதிகளுக்குமான 
அறிவுக் குறியீட்டெண் , கணிப்புத்திறம் ஆகியவற்றின் உடன் 
தொடர்பு கெழுக்களுக்கான வித்தியாசம் குறிப்பிடும்படி உள்ளதா 
என்பதற்கான சோதனையைச் செய் . 

6 . மாதிரியின் அளவு 52 என உள்ள மாதிரியின் உடன் 
தொடர்பு கெழு 0-65 எனக் கணக்கிடப்படுகிறது . இம் மாதிரி 
எடுக்கப்பட்ட முழுமைத் தொகுதிக்கான உடன் தொடர்பு கெழு 
0-5 என இருக்க இடமுண்டா என்பதற்கான சோதனையைச் செய் . 
முழுமைத் தொகுதிக்கான உடன் தொடர்பு செழுவின் 99 சத 
நம்பக எல்லைகளை அமை . 

7. 12 நோயாளிகளுக்கு ஒருவகையான கிளர்ச்சியூட்டும் 
மருந்து ( stimulu :) கொடுத்து , அவர்களின் ரத்த அழுத்தத்தில் 
ஏற்பட்ட மாறுதல்சள் குறிக்கப்பட்டுள்ளன . 5 , 2 , 8 , -1 , 3 , 0 , 
6 , -2 , 1 , 5 , 0 , 4 . இக் கிளர்ச்சியூட்டி கொடுக்கும்போதெல் 
லாம் , ரத்த அழுத்தமும் குறிப்பிடும்படி அதிகமாகும் என்ற 
கருதுகோளின் முடிவிற்கான சோதனையைக் கொடுக்கப்பட்ட ரத்த 
அழுத்த உயர் அளவுகளைக் கொண்டு அமை . 

8. கோதுமைச் செடிகள் முளைக்கும் தன்மையைக் காண A , B 
என்ற சோதனை முறைகள் கையாளப்பட்டன . A என்ற சோதனைக் 
குள்ளாக்கப்பட்ட 9 பாத்திகளில் கிடைத்த முளைத் தோன்றல் 
களின் எண்ணிக்கைகளும் , B என்ற சோதனைக்குள்ளாக்கப் ட 
8 பாத்திகளில் கிடைத்த முளைத் தோன்றல்களின் எண்ணிக்கை 
களும் கொடுக்கப்பட்டுள்ளன . 


17 


26 


18 


25 


27 


28 ) 


26 ) 


23 


17 


B 


16 


16 ) 


22 


21 


18 


15 


16 


20 


- 


A என்ற சோதனையில் கிடைத்த முளைகள் குறிப்பிடும்படி 
அதிகமாக உள்ளதா என்பதற்கான சோதனையைச் செய் . 

20 


306 


உயிர்ப் புள்ளியியல் 


9. எலும்பு வளர்ச்சிக்காக எட்டுச் சோடி பன்றிகட்கும் 
சுண்ணாம்புச்சத்து , எலும்புச்சத்துக் கலந்த இருவகை உணவுகள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . உணவுகளின் தரத்தைக் சோதிக்கச் 
செய்யப்பட்ட இச் சோதனையில் அடியிற்காணும் முடிவுகள் பெறப் 
பட்டன . 

இருவகை உணவுகளின் கூட்டுச் சராசரி களுக்கான 
வேற்றுமை குறிப்பிடும்படி உள்ளதா என்பதைச் சோதனை செய் . 


எலும்புச் 


சோடி சுண்ணாம்புச் 
எண் சத்து 


சத்து 


1 


49.2 


51.5 


2 


53-3 


54 9 


3 


50 6 


52.2 


52.0 


53 -3 


5 


46.8 ) 


51.6 


6 


50.8 


54.1 


7 


52.1 


54 2 


8 


53.0 


53.3 


10 , ஒரு குறிப்பிட்ட முழுமைத் தொகுதியிலிருந்து 20 
நபர்கள் கொண்ட மாதிரியை எடுத்ததில் , அவர்களுக்கான 
உயரம் 61 , 65 , 66 , 67 , 68 , 70 , 70 , 70 , 71 , 72 என அமைகிறது . 
இவர்களுக்கான சராசரி உயரம் 66 அங் எனக் கொள்ளமுடியுமா 
என்பதற்கான சோதனையைச் செய் . 
11 , ஒரு மருத்துவமனையில் 10 

நோயாளிகளுக்கு இரு 
வகைத் தூக்க மருந்துகளைக் கொடுத்து , அவர்கள் பொதுவாகத் 
தூங்கும் நேரங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் பின்வருமாறு : 


1 


நோயாளி 


2 


|| 


3 


4 


| 


5 


6 


7 


8 


9 


10 


| தூங்கும் 


2-1-2-1 4 3.7 


ம + •7-1-6 ) 


* 8 


0 


| 2.0 


நேரத் 
தில் ஏற் 
பட்ட 


* 1 44 5 516 4-634 


மாற்றம் , +19 48 11 +1 


-பரவல் 


307 


12. A என்ற உணவு 

12 பிராணிகளுக்கும் , B என்ற 
உணவு 15 பிராணிகளுக்கும் கொடுத்த சோதனையில் கிடைத்த 
எடை உயர்விற்கான முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


A 


25 | 32 


30 


34 


24 | 25 | 14 | 32 | 24 


30 


B 


44 


34 


22 


10 


47 


31 | 40 | 30 32 35 


A 


31 


35 


B 


18 | 21 | 35 | 29 


22 


எடை உயர்வில் இரண்டு வகை உணவுகளுக்குமான சராசரி 
அளவில் குறிப்பிடும்படியான வித்தியாசம் உள்ளதா என்பதை 
சோதனை செய் . 


13. y = 5 - 0 • 2x என்ற தொடர்பு சமன்பாட்டின் 
மாறிகளின் தொடர்பு கெழு , 0 என்ற மாறிகளின் தொடர்பு 
கெழு கொண்ட முழுமைத் தொகுதியிலிருந்து அமைந்ததாகக் 
கொள்ளலாமா ? 


14. x எனும் மாறி 1 , 2 , 3 , 30 எனும் மதிப்புகளைப் 
பெறுமிடத்து z ( xi - x ) ( yi - y ) = 599 * 62 , z ( yi - y ) = 1020-6 
எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . x தனித்த மாறியாக இருக்கு 
மிடத்துக் கணக்கிடப்பட்ட தொடர்பு கெழு குறிப்பிடும்படியாக 
அமைந்துள்ளதா ? 


8 , 7 உறுப்புகள் கொண்ட இரு தனித்த மாதிரிகளில் 
ஒரு குறிப்பிட்ட பண்பை அளந்ததில் பின்வரும் மதிப்புகள் 
கிடைத்தன . 


மாதிரி 1 : 


9 


11 


13 


11 


15 91 


12 


14 


மாதிரி 2 : 


10 


12 


10 


14 


9 


8 


10 


இரண்டு மாதிரிகளும் ஒரே முழுமைத் தொகுதியைச் 
சேர்ந்தனவா என்பதற்கான சோதனையைச் செய் . 


13. கை - வர்க்கப் பரவல் 
( Cbi -Square Distribution ) 


கருதுகோள் சோதனையில் மிக முக்கியம் வாய்ந்த மற்றொரு 
பரவல் கை - வர்க்கப் பரவலாகும் . ஹெல்மர்ட் ( Helmert , 1876 ) , 
கார்ல் பியர்ஸன் ( Karl Pearson , 1900 ) என்பவர்களால் தனித் 
தனியே விளக்கப்பட்ட இப் பரவல் , இணைச் சிறப்புநிலைச் 
சோதனைகள் (test of goodness fit ) , தொடர்பற்ற நிலைச் 
சோதனைகள் ( test of independence) , ஒருபடித்தான நிலைச் 
சோதனைகள் ( test of homogenity ) ஆகியவற்றின் தன்மைக்குப் 
பயன்படும் நிலையை இங்குக் காண உள்ளோம் . 


கூட்டுச் சராசரி பூச்சியம் , திட்டவிலக்கம் ஒன்று என்றுள்ள 
இயல்நிலை முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட 3 x2 ... 

........ xா எனும் சார்பற்ற ( independent ) மாறிகளின் கூட்டு 
மாறியின் ( U = x + x , + ......... + xn ) பரவலும் ஓர் இயல் 
நிலைப் பரவலாகும் . இம் மாறியின் வர்க்கங்களின் கூட்டுத் 
தொகை Z = ( x2 + x , + ......... xn ) 

கை - வர்க்கப் 
( Chi - square ) பரவலாக அமைகிறது . 


--1 X ( X2 ) 


y = y e 


8 - 1 

2 


. 


8 என்பது கட்டின்மை எண்ணிக்கையைக் குறிக்கும் . 
வர்க்கப் பரவலின் வளைகோடு கட்டின்மை எண்ணிக்கைக்கேற்ற 
வாறு அமைப்பில் 

மாறுபட்டு ( 0 , + ) இடைவெளிப் பிரிவில் 
வரையறுக்கப்படும் . 8 - வின் மதிப்பு அதிகரிக்கும்போது X2- ன் 
வளைகோடுகள் சமச்சீரான நிலைகளை அடைந்து இறுதியாக 8 -வின் 
மதிப்பு எண்ணிலியை ( w - infinity ) நெருங்க இயல் நிலை வளை 
கோட்டை ( normal curve ) நெருங்கும் . X2- ன் மதிப்புகளில் உள்ள 
ஒவ்வொரு முதலடுக்குக் கட்டுமானமும் (linear constraints } 


கை - வர்க்கப் பரவல் 


309 


கை - வர்க்கப் பரவலின் கட்டின்மை எண்ணிக்கைக்கான அளவில் 
ஒன்றைக் குறைப்பதாகக் கொள்ளப்படும் . x , x, ..........xn என்ற 
இயல் நிலை மாறிகளின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கான 
மாறி m முதலடுக்குக் கட்டுமானத்தால் கட்டுப்படுத்தப்படும் 
போது 2 = x2 + x 2 + + xn எனும் மாறி 8 ( n- m ) 
கட்டின்மை எண்ணிக்கைக்கு ஏற்ற கை - வர்க்கப் பரவலைப் பெற் 
றிருக்கும் . 


கை - வர்க்கச் சோதனையை உபயோகப்படுத்தும்போது அடி 
யிற்காணும் சில முக்கியமான கட்டளைகளை மனத்தில் கொள்ள 
வேண்டும் . 


1. மாதிரியின் உறுப்புகள் தொடர்பற்றிருக்க வேண்டும் . 
2. - கட்டுமானங்கள் ஒருபடித்தானதாக இருக்கவேண்டும் . 
3. அறை / பிரிவு நிகழ்வெண்கள் மிகக் குறைவாக இருக்கக் 

கூடாது . 


கை - வர்க்கப் பட்டியல் , குறிப்பிட்ட கட்டின்மை எண்ணிக் 
கைக்கான , நமது தேவைக்கேற்ற சிறப்பெல்லைகளில் ராண்டம் 
மாதிரியின் ஏற்றத்தாழ்வுகளுக்கான உச்ச மதிப்புகளைத் தருகிறது . 
[ கை - வர்க்கப் பரவலுக்கான மாறுபட்ட கட்டின்மை எண்ணிக் 
கையின் 05 , .01 சிறப்பெல்லைக்கான மதிப்புகள் பின் இணைப்பில் 
தரப்பட்டுள்ளன ] : கணக்கிடப்படும் மதிப்பு , பட்டியல் மதிப்பை 
விட அதிகமாயின் கருதுகோளை மறுத்தும் , குறைவாயின் கருது 
கோளை ஏற்றும் முடிவு செய்யப்படும் . கட்டின்மை எண்ணிக்கை 
முப்பதிற்கான கை - வர்க்கப் பட்டியல் எல்லாவிடத்தும் கொடுக் 
கப்பட்டிருப்பதைக் காணலாம் . கட்டின்மை எண்ணிக்கை 30 - க்கு 
அதிகமாக அமையும்போது 1/2X2 எனும் மாறி , இயல் நிலைப் 
பரவலை ஒத்து V2n - 1 என்ற கூட்டுச் சராசரியையும் , ஒன்று 
என்ற திட்டவிலக்கத்தையும் பெறுவதால் , (12 X2 
என்ற மாறி இயல் நிலைப் பரவலை ஒத்து அமையும் .. எனவே , 
கட்டின்மை எண்ணிக்கை 30 - க்கு அதிகமாக இருக்கும்போது , 
இயல் நிலைப் பரவலின் 

பரவலின் நிகழ்திற மதிப்புகளோடு ஒப்பிட்டு 
முடிவுகள் மேற்கொள்ள ஏதுவாய் உள்ளது . 


21 


1 ) 


கண்டறிந்த நிகழ்வெண்களை ( observed frequencies ) for 
எனவும் , கோட்பாட்டு ( theoritical ) அல்லது கணக்கியலாக எதிர் 
பார்க்கும் ( expected ) நிகழ்வெண்களை fei எனவும் கொள்வோம் . 
ஒவ்வொரு பிரிவிலும் ( class ) அல்லது அறையிலும் ( cell ) கண் 


310 


உயிர்ப் புள்ளியியல் 


டறிந்த நிகழ்வெண்ணிற்கும் எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண் 
ணிற்கும் உள்ள வித்தியாச வர்க்கத்தை எதிர்பார்க்கப்படும் 
நிகழ்வெண்ணால் வகுத்துவரும் மதிப்புகளின் கூட்டுத்தொகை 
கை - வர்க்க மதிப்பிற்குச் சமமாகும் . 


( fos - fex ) - (fos - fes) ? 
+ 

+ 
fer 

fe , 


( fon 


X s 


fen ) 


+ 


fen 


X8 = = 

tfo - j ) 
1 


கை - வர்க்க 


இங்கு 8 என்பது வரையற்ற பாகைகளைக் குறிக்கும் . நிகழ் 
வெண்கள் (fo; - fey ), i = 1 , 2 ...... 11 முறையே சமமாக இருக்கு 
மானால் X2- ன் மதிப்புப் பூச்சியமாகும் . இப்படி அமைவது மிக 
அரிதாகும் . இவ் விருவகை ( சோதனை நிகழ்வெண் , எதிர்பார்க்கும் 
நிகழ்வெண் ) நிகழ்வெண்களுக்கான வித்தியாசத்தைச் சோதிப் 
பதே கை - வர்க்கச் சோதனையின் நோக்கமாகும் . 
வாய்பாட்டில் வித்தியாசங்களின் வர்க்கங்களை எடுத்திருப்பதால் 
கை - வர்க்கத்தின் மதிப்புப் பூச்சியத்திற்கு அதிகமாக அமைந்து , 
வித்தியாசத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கும்போது கை - வர்க்க 
அளவும் அதிகமாக அமையும் . கொடுக்கப்பட்ட விவரங்களுக் 

கை - வர்க்க மதிப்பைக் கணக்கிட்டு , கூறெடுத்தலினால் 
ஏற்படும் 

ஏற்ற இறக்கங்களுக்கான பட்டியல் மதிப்புடன் 
ஒப்பிட்டுக் கருதுகோளை ஏற்றும் மறுத்தும் முடிவுசெய்கிறோம் , 
காட்டு : 

மக்காச்சோள இனம் ஒன்றிற்கான ஒட்டுச் சேர்க்கையில் 
கிடைத்த முடிவு 773 பச்சை , 231 தங்கநிறம் , 238 மங்கிய 
பச்சை , 59 மங்கிய தங்கப் பச்சை எனக் குறிக்கப்பட்டுள்ளது . 
9 : 3 : 3 : 1 என அமையும் மெண்டீலியன் முழுமைத்தொகுதி 
யிலிருந்து 

இம்மாதிரி எடுக்கப்பட்டுள்ளதெனக் கொள்ள 
மூடியுமா என்பதற்கான சோதனையை அமைப்போம் . 


கான 


எனக் 


கொடுக்கப்பட்ட அளவுகளை for , fos , fog , fo4 
கொள்வோம் . கொடுக்கப்பட்டுள்ள ெமண்டீலியன் முழுமைத் 

9 3 

3 
தொகுதியில் இவை அமைவதற்தான நிகழ்திறம் 5 16 


1 

எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . இந் நிகழ்திறன்களின் உதவி 
16 
யால் எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்கள் கணக்கிடப்படுகின்றன . 


16 


கை - வர்க்கப் பரவல் 


311 


fol 


773 


fer 


1301 X 9116 


731.9 


fo , 


231 


fe , 


1301 X 3/16 


243-9 


fo ; 


238 


fes 


1301 X 3/16 


243-9 


fn . 


59 


1301 X 1116 


81.3 


சோதனை மூலம் கிடைத்த முடிவுகளுக்கும் , மெண்டீலியன் 
கருது கோட்படி அமையும் முடிவுகளுக்கும் உள்ள வேறுபாடு 
குறிப்பிடும்படி உள்ளதா 

என்பதே நமது சோதனையாகும் . 
இரண்டிற்குமான வேறுபாடு குறிப்பிடும்படி அமையாமல் , 
கொடுக்கப்பட்ட மாதிரி மெண்டீலியன் முழுமைத் தொகுதியைச் 
( 9 : 3 : 3 : 1 ) சேர்ந்தது எனக்கொண்டு கை - வர்க்க அளவைக் 
கணக்கிடுகிறோம் . 


for, 


fei 


( fos - fei) 

fe i 


X4 


773 


731 : 9 


( 41 : 1,2 / 731 : 9 


2.31 


231 


243 9 


( 12-9 } 2 / 243-9 


0.68 


238 


243 9 


( 5 9 ) 3 / 243-9 


0:14 


59 


81.9 


( 22 • 3 ) 2 | 81-3 


6.12 


9-25 


கணக்கிடப்பட்ட நான்கு நிகழ்வெண்களில் மூன்று நிக 
வெண்கள் மட்டும் தன்னிச்சைப்படி மதிப்புகளைப் பெறுவதையும் , 
தான் காவது நிகழ்வெண் மொத்தத்திலிருந்து மற்ற மூன்று 
நிகழ்வெண்களின் கூட்டுத்தொகையைக் கழித்து வரும் மதிப் 
பிற்குச் சமமாக அமையவேண்டிய கட்டளையுடன் இருப்பதையும் 
உணர்வது தேவையான தாகும் . 

நாம் கணக்கிட்ட 
கை - வர்க்கப் பரவலின் கட்டின்மை எண்ணிக்கையைத் தருகிறது . 
தான்கு நிகழ்வெண்களில் மூன்றுமட்டும் தன்னிச்சைப்படி அமைவ 
தால் கை - வர்க்கப் பட்டியலில் கட்டின்மை எண்ணிக்கை 
மூன்றிற்கான 0-05 நிகழ்திற மதிப்பைக் குறித்துச் கொள்கிறோம் . 
X ** 05 ( 3 ) = 7 * 81 . 


312 


உயிர்ப் புள்ளியியல் 


என 


மாதிரி எடுத்தலின் ஏற்ற இறக்கத்தின் அதிகப்படியான 
மூன்று 

வரையற்ற பாகைகளுக்கான மதிப்பு 7.81 
அமைந்து , கொடுக்கப்பட்ட மாதிரியின் அளவுகள் 9 : 3 : 3 : 1 
என்ற மெண்டீலியன் முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப் 
பட்டிருக்கும் என்ற நமது கருதுகோள் மறுக்கப்படுகிறது . மாதிரி 
யின் அளவுகளுக்கும் 9 : 3 : 3 : 1 எனும் மெண்டீலியன் கருது 
கோட்படி எதிர்பார்க்கும் அளவுகட்கும் உள்ள வித்தியாசம் குறிப் 
பிடும்படி அமைந்துள்ளது . ஏற்பட்ட வித்தியாசம் மாதிரி எடுத்த 
னீன் ஏற்ற இறக்கத்திற்கான தாகக் கொள்ள முடியாதாகையால் , 
கொடுக்கப்பட்ட மாதிரி 9 : 3 : 3 : 1 

எனும் மெண்டீலியன் 
முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டதெனக் கொள்ள 
இடமளிக்கவில்லை என்ற முடிவைச் சொல்கிறோம் . 


காட்டு : 


120 , 48 , 36 , 13 என அமையும் மற்றொரு மாதிரியின் முடிவு 
கள் 9 : 3 : 3 : 1 எனும் மெண்டீலியன் முழுமைத்தொகு தியைச் 
சேர்ந்ததா என்பதற்கான சோதனையைச் செய்வோம் . 


fo 


fe ; 


tfol - fei ) 

fei 


9 


foi 


= 120 fe , = 217 x 


= 122-06 |(-2 • 06 ) 122 • 06 = 00347 


16 


3 
fo, = 48 |fe , = 217 X = 40:69 ( - 7 * 31) 140 69 = 1 3130 

16 


fos = 36 ifes 


3 
217 X 

16 


40-69 ( - 4 69) :/40-69 = 0.5405 


1 
fo4 = 13 \f24 = 217 X = 13.56 ( - 0-56 ) / 13-56 = 0.0231 

16 


217 


1.9113 


கட்டின்மை எண்ணிக்கை 

மூன்றிற்கான 005 நிகழ்திறக் 
கை - வர்க்க மதிப்பு X .05 ( 3 ) = 7 + 81 . கணக்கிடப்பட்ட மதிப்பு , 
பட்டியல் மதிப்பைவிடக் குறைவாக இருப்பதால் மாதிரியின் 
அளவுகளுக்கும் 9 : 3 : 3 : 1 எனும் மெண்டீலியன் கருதுகோட்படி 


கை - வர்க்கப்பரவல் 


313 


எதிர்பார்க்கப்படும் அளவுகளுக்கும் உள்ள வேறுபாடு குறிப்பிடும் 
படி அமையாமல் , அமைந்த வித்தியாசம் மாதிரி எடுத்தலின் 
ஏற்றத் தாழ்வினால் ஏற்பட்டதெனக்கொண்டு , கொடுக்கப்பட்ட 
மாதிரி 9 : 3 : 3 : 1 எனும் மெண்டீலியன் முழுமைத்தொகுதியைச் 
சேர்ந்ததெனக்கொள்ள இடமளிக்கின்றது என்ற முடிவைச் 
சொல்கின்றோம் . 


இணைச் சிறப்புநிலைச் சோதனை ( rest of goodness of it ) 


N உறுப்புகள் கொண்ட முழுமைத் தொகுதியை k இனங் 
களாகப் பிரிப்பதில் ஒவ்வோர் உறுப்பும் ஏதாவது ஒரு பிரிவில் 
ஒரு தடவைமட்டும் அமையப்பெறும் எனக் கொள்வோம் . 
ஒவ்வொரு பிரிவு நிகழ்வெண்களையும் for, fo , .......... fox எனக் 

k 
கொள்வோம் . : foi = N என அமையும்படி நமது பிரிவுகள் 

i = 1 
அமைந்துள்ளதைக் காணலாம் . இம் முறைப்படி அமைந்த 
பிரிவெண்களுக்கான கருதுகோள் நிகழ்வெண்கள் தரும் பரவல் 
களை அறிவதில் நமது நாட்டம் செல்கிறது . கருதுகோள் நிகழ் 


பிரிவு 


சோதனை நிகழ்வெண் 


நிகழ் 


foi 


கருதுகோள் 
( எதிர்பார்க்கப்படும் ) 
நிகழ்வெண் fe 


1 


fo,, 


fei 


2 


fo, 


fe , 


3 


foy 


fez 


k 


fok 


fek 


N 


N 


314 


உயிர்ப் புள்ளியிய 


k 
வெண்கள் fey , fer......... frk என அமைந்து - fri = N என்ற 

= 1 
கட்டளைக்குட்படும்போது , இவ்விரு நிகழ்வெண் பகுதிகளும் 
ஒத்ததாய் அமைகிறதா என்பதே நமது சோதனையாகும் . 


k 
சோதனை அளவு : X = = 


(fo 

- fe2 
fei 


கை 


இக் கை - வர்க்கப் பரவல் ( k - 1 ) வரையற்ற பாகைகளுக் 
கானதாகக் கொள்ளப்படும் . எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண் 
களின் கூட்டுத்தொகை சோதனை நிகழ்வெண்களின் கூட்டுத் 
தொகைக்குச் சமமாக அமையும் நியதி , k பிரிவுகளில் அமையும் 
எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்களில் ( k - 1 ) பிரிவுகளில் தான் 
தன்னிச்சைப்படி அமையும் . இறுதியாக ( எந்தப் பிரிவாயினும் ) 
அமையும் நிகழ்வெண்களின் மதிப்பு , மற்ற மதிப்புகளைச் சார்ந் 
தமைந்து 

வர்க்கப் பரவலுக்கான k- மதிப்புகளில் 
கட்டின்மை எண்ணிக்கையில் ஒன்றைக் குறைக்கிறது . 
கட்டின்மை எண்ணிக்கை மொத்த உறுப்புகளான N ஐச் சாராமல் 
அவை பிரிக்கப்படும் : பிரிவுகளைச் சார்ந்துள்ளதை உணர்வது 
அவசியம் . எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்களைக் கணக்கிடும் 
போது கருதுகோள் பரவலுக்கான அளவைகள் 

கணக்கிடப் 
பட்டால் , கணக்கிடப்படும் ஒவ்வோர் அளவைக்கும் ( statistic ) 
கட்டின்மை எண்ணிக்கையில் ஒன்று குறைக்கப்பட வேண்டியதை 
மனத்தில் கொள்ளவேண்டும் . 


கொடுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவலுக்கான மாறி ஈருறுப்புப் 
பரவலைத் தழுவியதாகக் கொண்டு -மதிப்பிடப்பட்டால் , கணக் 
கிடப்படும் கை வர்க்கப் பரவல் ( k - 1 - 1 ) = ( k - 2 ) 
கட்டின்மை எண்ணிக்கையைப் பெற்றதாய் அமையும் . எதிர் 
பார்க்கப்படும் நிகழ்வெண்களின் கூட்டுத்தொகை கொடுக்கப் 
பட்ட நிகழ்வெண்களின் கூட்டுத்தொகைக்குச் சமமாக இருக்க 
வேண்டும் என்ற நிபந்தனைக்கொன்றும் , p மதிப்பிடப்பட்ட 
தற்கொன்றுமாக இரண்டு கட்டின்மை எண்ணிக்கை k- லிருந்து 
கழிக்கப்பட்டு , கணக்கிடப்பட்ட கை - வர்க்கப் பரவல் ( k 2 ) 
கட்டின்மை எண்ணிக்கை கொண்டதாகக் கருதப்படும் . நிகழ் 
வெண் பரவலின் மாறி இயல் நிலைப் பரவலைத் தழுவியதாகக் 
கொண்டு கூட்டுச் சராசரி ( x ), திட்டவிலக்கம் ( 0x ) இரண்டும் 
கணக்கிடப்பட்டபின் கணக்கிடப்படும் கை - வர்க்கம் ( k - 1 -- 2 ) 
= ( k - 3 ) கட்டின்மை எண்ணிக்கையைக்கொண்டு அமையும் , 


கை - வர்க்கப் பரவல் 


315 


காட்டு ! 

பாய்சான் பரவலைக் கருதுகோளாகக் கொண்டு கணக்கிடப்பட்ட 
எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்கள் கொடுக்கப்பட்ட ( ஈருறுப்பு மற்றும் 
பாய்ஸான் பரவல் ) மாதிரிக்கு இணைச் சிறப்புநிலைச் சோதனையை 
அமைப்போம் . 


fo 


fei 


( fo ; -fei ) 


(foi - fer ) 

fei 


0 


103 


107 


16 


0 • 1495 


1 


143 


141 


4 


0.0284 


2 


98 


93 


25 


0-2688 


3 


42 


41 


1 


1 


0.0244 


8 


14 


36 


2.5714 


5 


1 


0 • 2000 


} } 


4 ) 


6 


2 


7 


co 


9 


10 


3.2425 


கருதுகோள் நிகழ்வெண்களைப் பாய்ஸான் நியதிப்படி 
அமைக்கும் முறையை முன்பு கண்டோம் . நமது கருதுகோள் 
உண்மையாக இருக்குமாயின் , கொடுக்கப்பட்ட நிகழ்வெண்களும் 
எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்களும் சமமாக அமைந்து , கை 
வர்க்கப் பரவலின் மதிப்புப் பூச்சியமாக அமைந்திருக்கும் . நடை 
முறையில் இப்படி அமைவது மிக அரிதாகும் . எதிர்பார்க்கப் 
படும் நிகழ்வெண்களுக்கும் , கொடுக்கப்பட்ட நிகழ்வெண்களுக்கும் 
உள்ள வித்தியாசம் குறிப்பிடும்படி அமையாமல் , இப் பரவல் 
பாய்ஸான் நியதியைச் சார்ந்துள்ளதா அல்லது வித்தியாசம் குறிப் 


116 


உயிர்ப் புள்ளியியல் 


பிடும்படி அமைந்து பாய்சான் நியதியைச் சார்ந்ததாகக்கொள்ள 
முடியாதா என்பதே நமது சோதனையாகும் . இப் பரவலை அமைக் 
கும்போது இதற்குத் தேவையான m - ன் மதிப்பைக் கணக்கிட்டு 
எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்களைக் கணக்கிட்டோம் . x மாறி 5 , 
6 என்ற மதிப்புகளைப் பெறும்போது ( 4,2 ) , ( 4,1 ) எனக் கொடுக்கப் 
பட்ட எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்கள் பெறுவதை அறி 
கிறோம் . நிகழ்வெண்கள் குறைந்தது 

ஐந்து இருக்கவேண்டு 
மென்ற கை - வர்க்கப் பரவலின் சிறப்பு நியதிக்கான தன்மைக்கு , 
இவ்விரு நிகழ்வெண்களையும் கூட்டிக் கை - வர்க்க மதிப்புக் கணக் 
கிடப்படுகிறது . கூட்டி அமைக்கப்பட்டபின் நிகழ்வெண்கள் 
6 ( k ) பிரிவுகளில் அமைவதை உணர்கிறோம் . கணக்கிடப்பட்ட 
கை - வர்க்க மதிப்பு 3.2425 . ஒரு பிரிவு தன்னிச்சைப்படி அமைய 
முடியாத தன்மைக்கு ஒரு கட்டின்மை எண்ணிக்கையும் , இந் 
நிகழ்வெண்கள் கணக்கிட மதிப்பிட m- ன் அளவைக்காக ஒரு கட் 
டின்மை எண்ணிக்கையும் இழந்து , மதிப்பிட்ட கை - வர்க்க அளவு 
4 = ( 6-1-1 ) கட்டின்மை எண்ணிக்கையுடன் ஒரு கை - வர்க்கப் 
பரவலாக அமைகிறது . X • 05 ( 4 ) 

= 9.488 . கொடுக்கப்பட்ட 
எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்களுக்கான வித்தியாசம் குறிப் 
பிடும்படி அமையாமல் , இவை பாய்ஸான் நியதியைச் சார்ந்துள்ள 
தெனக் கொள்ள இடமிருக்கிறது என்ற முடிவைச் சொல்கிறோம் . 


. 


காட்டு : 


* ஈருறுப்பு 

மற்றும் பாய்ஸான் பிரிவில் பொருத்தப்பட்ட 
ஈருறுப்புப் பரவலுக்கான நியதி பொருத்தமானதா என்ற சோதனை 
யைப் ( 317 ஆம் பக்கம் ) பார்ப்போம் . 


சமமாக 


ஈருறுப்புப் பரவலைப் பொருத்துவதற்காகக் கணக்கிடப்பட்ட 
x = 1p , மற்றும் நிகழ்வெண்களின் கூட்டுத்தொகை 
அமைவதற்கான கட்டளை ஆகிய இரண்டிற்கும் இரு கட்டின்மை 
எண்ணிக்கையைக் குறைத்து X .05 ( 4 ) 

= 9.488 என்ற பட்டியல் 
மதிப்புடன் கணக்கிடப்பட்ட மதிப்பை ஒப்பிட்டு முடிவு 
- செய்கிறோம் . 


கருதுகோள் சோதனையில் அமையும் நிகழ்வெண்களுக்கும் 
கொடுக்கப்பட்ட நிகழ்வெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் குறிப் 
பிடும்படி அமையாமல் , ஈருறுப்பு நியதிப்படி அமைகிறது 
எனும் நமது கருதுகோள் ஏற்கப்பட்டு , கொடுக்கப்பட்ட பரவல் 
ஓர் ஈருறுப்புப் பரவலை ஒத்து அமைகிறது என்னும் நியதியை 
ஏற்றுக்கொள்கிறோம் . 


-- 


கை - வர்க்கப் பரவல் 


317 


* I 


fo 


fei 


((foi -fei) | ( fo -fei )? | (fo ; -fei) |fe 


0 


6 


6.9 


09 


0.81 


0 • 1174 


1 


20 


19.1 


0.9 


0.81 


0.0424 


2 


28 


24.0 


4.0 


16:00 


0.5714 


3 


12 


17.8 


5.8 


33.64 


1.8899 


4 


8 


8.6 


0.6 


0 36 


0.0419 


6 


2.9 


2.3 


5.29 


1.4297 


6 


0 


0.7 


7 


0 


0.1 % 


8 


0 


9 


0 


10 


0 


80 


80.1 


4-0927 


2 x 2 இணைப்புப் பட்டியல் ( 2 X 2 Contingency table ) 


சோதனை முடிவுகளுக்கும் , நாம் எதிர்பார்க்கும் அளவு 
களுக்கும் ஒற்றுமை ( agreement ) இருக்கிறதா எனும் சோதனைகள் 
சார்பற்ற தன்மைக்கான சோதனை முறைகளைச் சாரும் . ஒரு 
முழுமைத் தொகுதியைச் சேர்ந்த உறுப்புகள் இரண்டு முறை 
களில் இரு 

கூறுகளாகப் பிரிக்கப்படும்போது , இவ் விரண்டு 
கூறுகளும் தொடர்புடையனவா எனும் சோதனை சார்பற்ற 
(independent ) தன்மைக்கான சோதனையாகும் . ஒரு முழுமைத் 
தொகுதியை , ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கான தடுப்பூசி போட் 
டவர்கள் தடுப்பூசி போடாதவர்கள் 

என்றும் , 

தடுப்பூசி 
போட்டும் வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் , வியாதியால் 
பாதிக்கப்படாதவர்கள் என்றும் இருவகையாகப் பிரித்துள்ள 
தாகக் கொள்வோம் . இவ்வாறு பிரித்தமைக்கப்படும் பட்டியல் 
2 X 2 இணைப்புப் பட்டியல் எனப்படும் . 


318 


உயிர்ப் புள்ளியியல் 


வியாதியால் 
பாதிக்கப் 
பட்டவர் 


வியாதியால் 
பாதிக்கப் 
படாதவர் 


தடுப்பூசி போட்டுக் 
கொண்டவர்கள் 


a + c 


தடுப்பூசி போடா 

தவர்கள் 


b 


d 


b + d 


a + b 


C + d 


la + b + c + dl 


குறிக் 


a என்பது தடுப்பூசி போட்டும் வியாதியால் 

பாதிக்கப் 
பட்டவர்களையும் , b என்பது தடுப்பூசி போடாமல் வியாதியால் 
பாதிக்கப்பட்டவர்களையும் , c என்பது 

தடுப்பூசி போட்டு 
வியாதியால் பாதிக்கப்படாதவர்களையும் , d என்பது தடுப்பூசி 
போடாமல் வியாதியால் பாதிக்கப்படாதவர்களையும் 
கின்றன . நமது சோதனை தடுப்பூசி போடுவதற்கும் , வியாதி 
யால் பாதிக்கப்படாமலிருப்பதற்கும் தொடர்புண்டா 
பதைச் சோதிப்பதாகும் . 

தடுப்பூசி போடுவதற்கும் வியாதியால் பாதிக்கப்படா 
மலிருப்பதற்கும் தொடர்பில்லை . 

அதாவது தடுப்பூசியும் 
வியாதியும் தொடர்பற்றவை எனும் கருதுகோளை அமைத்து , 
கருதுகோளை ஏற்றோ மறுத்தோ முடிவு செய்ய உள்ளோம் . 


என் 


ஒவ்வோர் அறைக்கும் நாம் எதிர்பார்க்கும் நிகழ்வெண்கள் 
கணக்கிடப்பட்டு , கை - வர்க்க அளவை மதிப்பிடப்படுகிறது . 
பட்டியல் மதிப்போடு இதனை ஒப்பிட்டு முடிவு செய்கின்றோம் , 
சோதனை முடிவும் நாம் எதிர்பார்க்கும் அளவுகளின் மொத்தமும் 
சமமாக இருக்கும் கட்டளைப்படி 2 x 2 இணைப்புப் பட்டியலுக்கான 
நான்கு அறைகளில் ஏதேனும் ஒன்றிற்கான எதிர்பார்க்கும் 
எண்ணை அறிந்து , துணை மொத்தங்களின் ( sub - totals ) உதவியால் 
மற்ற அறை எண்கள் கணக்கிடப்படுகின்றன . 2X2 இணைப்புப் 
பட்டியலில் ஓர் அறையெண் மட்டுமே தன்னிச்சைப்படி அமை 
வதால் , இதற்கான கை - வர்க்கப் பரவலின் கட்டின்மை எண் 
ணிக்கை ஒன்றாக அமைகிறது . கணக்கிடப்படும் 
மதிப்பை .05 சிறப்பெல்லையில் கட்டின்மை எண்ணிக்கை 
ஒன்றிற்கான கை - வர்க்கப் பட்டியல் மதிப்புடன் ஒப்பிட்டுக் கருது 
கோளை ஏற்றும் மறுத்தும் முடிவு செய்கின்றோம் . 


கை - வர்க்க 


2 


கை - வர்க்கப் பரவல் 


319 


காட்டு : 

343 நபர்களின் 2X2 இணைப்புப் பட்டியல் தரப்பட்டுள்ள 
சார்பற்ற தன்மைக்கான சோதனையைக் காண்போம் . 


வியாதியால் வியாதியால் 
பாதிக்கப் பாதிக்கப் 

மொத்தம் 
பட்டவர்கள் ( படாதவர்கள் 


தடுப்பூசி 
போட்டவர்கள் 


192 


196 


தடுப்பூசி 
போடாதவர்கள் 


113 


34 


147 


305 


38 


343 


ஓர் அறையில் அமையும் எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்ணைக் 
-கணக்கிட்டு , துணை மொத்தங்களிலிருந்து இவ்வெண்ணைக் கழித்து 
மற்ற அறைகளுக்கான நிகழ்வெண்களைக் கணக்கிடுகிறோம் . 
முதல் அறையில் நாம் 

305 x 196 
எதிர்பார்க்கும் நிகழ்வெண் 

= 174-28 

343 
இரண்டாம் அறையில் நாம் 
எதிர்பார்க்கும நிகழ்வெண் = 305 - 174-28 

= 130-72 
மூன்றாம் அறைக்கான நிகழ்வெண் = 1960 - 174-28 = 21-72 
நான்காம் அறைக்கான நிகழ்வெண் = 1470 130-7 = 16.28 

எதிர்பார்க்கும் நிகழ் வெண்களுக்கான பட்டியல் 


வியாதியால் வியாதியால் 
பாதிக்கப் பாதிக்கப் 
பட்டவர்கள் படாதவர்கள் 


தடுப்பூசி 
போட்டவர்கள் 


174-28 


21-72 


196 


தடுப்பூசி 
போடாதவர்கள் 


130-72 


16.28 


147 


305 


-38 


343 


320 


உயிர்ப் புள்ளியியல் 


X2 


= 


( 192 - 174-28) 

174-28 


( 113 - 130• 72 ) 
+ 

130.72 


( 4 


21-72) 
21.72 


+ 


( 34 - 16-28 ) 2 

16.28 


= 1.80 + 2.40 + 14.46 + 19 • 29 


= 37.91 


கணக்கிடப்பட்ட கை - வர்க்க மதிப்பு , கட்டின்னம எண் 
ணிக்கை ஒன்றிற்கான கை - வர்க்கப்பட்டியல் மதிப்பைவிட அதிக 
மாக இருப்பதால் தடுப்பூசி போடுவதற்கும் வியாதியால் பாதிக்கப் 
படுவதற்கும் தொடர்பில்லை என்னும் கருதுகோள் மறுக்கப்பட்டு 
இரண்டிற்கும் தொடர்புண்டு எனும் நிலையைச் சொல்கிறோம் . 


எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்கள் கணக்கிடப்படாமலேயே 
2 X 2 இணைப்புப் பட்டியலுக்கான கை - வர்க்க அளவு 


X2 = 


( ad bc ) 2 ( a + b + c + d ) 
( a + b ) ( c + d ) ( a + c ) ( b + d ) 


என்ற வாய்பாட்டிலிருந்து கணக்கிட்டுக் கொள்வதும் நடை 
முறையில் உள்ளது . கொடுக்கப்பட்ட கணக்கிற்கு இம் முறைப் 
படி கணக்கிடும்போது 


X2 | 


= 


( 192 x 34 - 113 X 4 ) ? ( 343 ) 

( 305 ) ( 38 ) ( 196 ( 147 ) 


= 37-91 


இரண்டு முறைகளிலும் ஒரே மாதிரியான முடிவுகளை எடுக்க 
நேரிடுவதால் , கை - வர்க்க மதிப்பை மேற்கண்ட வாய்பாட்டின் 
மூலம் கணக்கிடுவதால் , எதிர்பார்க்கும் நிகழ்வெண்கள் கணக் 
கிடுவதைத் தவிர்க்கலாம் , 


யேட்சின் திருத்தம் ( Yates Correction ) 


தொடர்மாறிக்கான மதிப்புகளையே கை - வர்க்கப் : 
பட்டியல் தருகிறது . நிகழ்வெண் பரவலும் தொடர்ச்சியாக 
இருந்தால் தான் , இப் பட்டியல் மதிப்போடு ஒப்பிடும் 3 ... து சிறந்த 


கை - வர்க்கப் பரவல் 


321 


முடிவுகளை எடுக்க முடியும் . அறை யெண்கள் மிகவும் குறைவாய் 
அமையும்போது ஏற்படும் தவற்றினைச் சரிசெய்ய 2X2 இணைப்புப் 
பட்டியலில் ஒரு திருத்தம் செய்கிறோம் . ஐந்திற்குக் குறைவாக 
அமைந்த நிகழ்வெண்களை , மற்றப் பிரிவுகளுடன் சேர்த்து , கை 
வர்க்க மதிப்புக் கணக்கிடப்பட்டதை அறிவோம் . 2X 2 இணைப்புப் 
பட்டியலில் இப்படிச் சேர்க்கும் முறை முடியாதாகையால் , இதற் 
கான திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டியவர்களாக உள்ளோம் . 
2 X 2 இணைப்புப் பட்டியலுக்கான 

யேட்சின் திருத்தத்தை 
( Yates correction ) இங்குக் காண உள்ளோம் . 

a , b , c , d எனும் நான் கறை எண்களின் மதிப்பைக்கொண்டு 
ad , bc மதிப்புகளைக் கணக்கிட்டுக் கொள்கிறோம் . அதிகமான 

1 
மதிப்பைத் தரும் இரு எண்களிலிருந்து , ஐக் 

ஐக் கழித்தும் , 

1 
குறைவான மதிப்பைத் தரும் இரு எண்களுடன் 

2 
கூட்டியும் இணைப்புப் பட்டியலை மாற்றி அமைக்கிறோம் . மாற்றி 
அமைக்கப்பட்ட பட்டியலின் துணை மொத்தங்களும் மொத்தமும் 
கொடுக்கப்பட்ட பட்டியலுக்கு ஒத்து அமையவேண்டியது 
குறிப்பிடத்தக்கது . இவ்வாறு திருத்தி அமைக்கப்பட்ட பட்டி 
யலுக்கான கை - வர்க்க அளவே யேட்சின் திருத்தப்பட்ட கை 
வர்க்க மதிப்பு எனப்படும் . 
காட்டு : 


ஐக் 


B 


10 


4 


- 


14 
a + c 


C 


II 


2 
b 


8 
d 


10 
b + d ) 


12 


12 
a + b 


24 
la + b + c + d 


c + d 


X : = 


(( ad - ba ) ( a + b + c + d ) 
( a + b ) ( c + a) ( a + c ) (b + d ) 
24 ( 80 - 8 ) 

:: 6.17 
12 X 12 X 14 X 10 


21 


322 


உயிர்ப் புள்ளியியல் 


இரண்டு அறைகளுக்கான நிகழ்வெண்கள் மிகக் குறைவாக 

1 
இருப்பதால் , அதிகமான மதிப்பைத் தரும் 3.d- லிருந்து 

2 


1 


ஐக் 


2 


குறைத்தும் , குறைவான மதிப்பைத் தரும் b C- யுடன் 
கூட்டியும் பட்டியலை மாற்றி அமைத்துக் கை - வர்க்க மதிப்பைக் 
கணக்கிடுகிறோம் . 


B 


9.5 


4-5 


14 


2.5 


7-5 


10 


12 


12 


1 


24 


( 71 • 25-11-25 ) X 24 
x2 = 

12 X 12 X 14 X 10 
= 4 • 29 


திருத்தப்படுவதற்கு முன் { ad - beh ? = 723 = 5184 எனவும் , 
திருத்தப்பட்ட பின்பு ( ad bc :21 = 602 

3600 எனவும் 
அமைந்து கை - வர்க்க மதிப்பில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதை 
உணர்கிறோம் . 
R X C இணைப்புப் பட்டியல் ( R X C Contingency table ) 

முழுமைத் தொகுதியை 2 x 2 வழிகளில் பிரித்தமைத்த 
இணைப்புப் பட்டியலுக்கான சோதனையைக் கண்டோம் . 

2 X 2 
இணைப்புப் பட்டியல் R X C என்ற பொது இணைப்புப் பட்டியலின் 
ஒரு குறிப்பிட்ட அமைப்பைக் குறிக்கும் . முழுமைத் தொகுதி 
யிலுள்ள உறுப்புகள் ஒரு பண்பின் அடிப்படையில் R பிரிவு 
களாகவும் , இரண்டாவது பண்பின் அடிப்படையில் C பிரிவு 
களாகவும் பிரிக்கப்பட்டு அமையும் பட்டியலே R X C இணைப்புப் 
பட்டியல் எனப்படும் . R X C மொத்த அறைகள் கொண்ட 
இப் பட்டியலில் உள்ள அறை நிகழ்வெண்கள் யாவும் அவ் 
வறையில் அமையப்பெற்ற உறுப்புகளின் எண்ணிக்கையைச் 
சுட்டும் . துணை மொத்தங்களும் மொத்தமும் கொடுக்கப்பட்ட 
மற்றும் எதிர்பார்க்கப்படும் எண்களுக்குச் 

அமையும் 


சமமாக 


கை - வர்க்கப் பரவல் 


323 


நிபந்தனையில் ஒவ்வொரு நிமிர்நிலை வரிசையும் , படுகைநிலை வரிசை 
யும் ஒவ்வோர் அறையெண்ணைத் தன்னிச்சைப்படி அமைக்கும் 
நிலையைப் பெறாமல் இருக்கும் . R- படுகை நிலை வரிசைகளில் ( R - 1 ) 
வரிசைகளே தன்னிச்சைப்படி நிகழ்வெண்களைப் பெற்றும் , C- நிமிர் 
நிலை வரிசைகளில் ( C - 1 ) வரிசைகளே தன்னிச்சைப்படி நிகழ் 
வெண்களைப் பெற்றும் அமைவதால் RXC இணைப்புப்பட்டியலுக் 
கான கை - வர்க்கப் பரவல் ( R - 1 ) ( C - 1 ) கட்டின்மை எண்ணிக்கை 
யைக் கொண்டதாய் அமையும் . 


காட்டு : 

விவசாயப் பண்ணைகளைச் சொந்தம் , குத்தகை , இரண்டும் 
கலந்தது என்ற அடிப்படையிலும் , நிலத்தின் தரத்தை I , II , 
111 என்ற மூன்று பிரிவுகளாகவும் பிரித்து 3 X 3 ( R = 3 , C = 3 ) 
இணைப்புப் பட்டியல் அமைக்கப்படுகிறது . 


உழவர்களின் தன்மை 


நிலத்தின் 


சொந்தம் - குத்தகை 

இரண்டும் 
கலந்தது 


மொத்தம் 


தரம் 


I 


36 


67 


49 


152 


II 


31 


-60 


49 


140 


III 


58 


87 


80 


225 


மொத்தம் 


125 


214 


178 


517 


நிலங்களின் தரத்திற்கும் , அவற்றை உழும் உழவர்களின் 
தன்மைக்கும் தொடர்புண்டா என்பதே நமது சோதனையாக 
அமைகிறது . இவையிரண்டிற்கும் தொடர்பில்லை என்ற கருது 
கோளை அமைத்துக் கை - வர்க்க மதிப்பைக் கணக்கிடுகிறோம் . 


2 X 2 இணைப்புப் பட்டியலில் கண்டதுபோல் , துணை 
மொத்தங்களைக் கொண்டு எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்கள் 
கணக்கிடப்படுகின்றன . ஓர் அறையின் எதிர்பார்க்கப்படும் நிகழ் 


324 


உயிர்ப் புள்ளியியல் 


வெண் , அவ்வறை அமைந்த நிமிர்நிலை வரிசை மொத்தத்தையும் , 
படுகை நிலை வரிசை மொத்தத்தையும் பெருக்கிவரும் தொகையை 
மொத்த உறுப்புகளால் வகுத்துவரும் ஈவினுக்குச் சமமாகும் . 


ஓர் அறையின் எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண் 


- 


அவ்வறை அமைந்த படுகைநிலை 

X 

அவ்வறை அமைந்த நிமிர்நிலை 
வரிசை மொத்தம் (row total ) வரிசை மொத்தம் ( column total ) 

மொத்தம் (total ) 


* 


முதல் படுகைநிலை வரிசைக்கான ( first row ) எதிர்பார்க்கப் 

படும் நிகழ்வெண்கள் 


01 - 


152 X 125 

= 36.75 
517 


03 


152 X 214 

517 


62.92 


- 


0 , = 


152 X 178 

= 52 • 33 
517 


இரண்டாவது படுகைநிலை வரிசைக்கான ( second row ) எதிர் 

பார்க்கப்படும் நிகழ்வெண் 


04 


* 


140 X 125 

= 33-85 
517 


. 


05 


140 X 214 

517 


57.95 


= 


06 


140 X 178 

517 


= 48 • 20 


மூன்றாவது படுகை நிலை வரிசைக்கான ( third row ) எதிர்பார்க் 

கப்படும் நிகழ்வெண் 


01 


225 X 125 

517 


- 


54 * 40 = ( 152 


- 


36-75 - 33-85 ) 


03 


225 x 214 

517 


= 93.13 = ( 140 


62.92 - 57.95 ) 


09 


225 x 178 

517 


77.47 = (325 


- 


52.33 


48-20 ) 


-கை - வர்க்கப் பரவல் 


3.25 


எதிர்பார்க்கப்படும் நிகழ்வெண்களுக்கான பட்டியல் 


மொத்தம் , குத்தகை 


இரண்டும் 
கலந்தது 


மொத்தம் 


I 


36.75 


62 • 92 


52.33 


152 


IC 


33.85 


57.95 


48-20 


140 


III 


54 * 40 


93.13 


77.47 


225 


மொத்தம் 125 


214 


178 


517 


X2 


( 36 - 36-75 ) ( 67 - 62 • 92 ) 

+ 
36.75 

62.92 


+ 


+ 


( 80-77-4112 

77.41 


= 1.54 


துணைமொத்தங்கள் ( sub totals ) கொடுக்கப்பட்ட மூடி 
விலும் , எதிர்பார்க்கப்படும் முடிவிலும் சமமாக இருக்கவேண்டு 
மென்ற நிபந்தனை கட்டின்மை எண்ணிக்கையைக் கணக்கிட உதவி 
யாக இருக்கிறது . படுகை நிலை வரிசை மூன்றிலும் உள்ள 
ஒன்பது அறைகளில் ஆறு அறைகள் மட்டும் தன்னிச்சைப்படி 
அமைந்து , மூன்று அறைகளுக்கான நிகழ்வெண்கள் துணை 
மொத்தங்களிலிருந்து மற்ற இரண்டறைகளின் நிகழ்வெண்களைக் 
கழித்துவரும் மதிப்பிற்குச் சமமாகின்றன . நிமிர்நிலை வரிசை 
யிலும் இதுபோலவே அமைந்துள்ளது . ( R - 1 ) ( C - 1 ) என்ற 
நியதிப்படி R = 3 , C = 3 எனும் 3 X 3 இணைப்புப்பட்டியல் 
( 3 1 ) ( 3 - 1 ) = ( 2X2 ) = 4 கட்டின்மை எண்ணிக்கையைக் 
கொண்ட கை - வர்க்கப் பரவலின் 0.05 சிறப்பெல்லை மதிப்புடன் 
ஒப்பிட்டு முடிவு செய்கிறோம் . 

X2 • 05 (4 ) 

= 9.49 
கணக்கிடப்பட்ட மதிப்பு ( 1-54 ) , நாம் எதிர்பார்க்கும் 
மதிப்பை ( 9 • 49 ) விடக் குறைவாக இருப்பதால் , நிலத்தின் 
தரத்திற்கும் அதனை உழுபவர்கள் தன்மைக்கும் தொடர்பில்லை 
எனும் கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் . 


326 


உயிர்ப் புள்ளியியல் 


காட்டு : 


கூலவகைகளில் கதிரலகுடைய ( awned ) , 

கூலவகைகளில் . 
கதிரலகற்ற ( awnless ) புல்லரிசிப் பயிர் 

( ( oats ) வகைக்கான 
விளைபலன் தரப்பட்டுள்ளது . 


விளைபலன் ( எடை கிராமில் ) 


151-200 201-258,251-325 மொத்தம் 


கூலவகைகளில் 
கதிரலகுடையவை 


6 


7 


21 


34 


. 


கூலவகைகளில் 
கதிரலகற்றவை 


18 


21 


9 


24 


28 


30 


82 


இதனைப் 


கதிரலகிற்கும் , விளைபலனுக்கும் தொடர்புண்டா என் 
பதைச் சோதனை செய்யவேண்டியவர்களாக உள்ளோம் . கதி 
ரலகிற்கும் விளைபலனுக்கும் தொடர்பில்லை எனும் கருதுகோளை 
அமைத்து கை -வர்க்க மதிப்பைக் கணக்கிடுகிறோம் . 
பட்டியல் மதிப்போடு ஒப்பிட்டுக் கருதுகோளை ஏற்றோ மறுத்தோ 
முடிவு செய்கிறோம் . இப் பட்டியல் 2 X 3 எனும் முறைப்படி 
அமைந்துள்ளதால் , துணைமொத்தங்கள் 

அமையும் 
கட்டளைப்படி இரண்டு அறை எண்களைக் கணக்கிட்டு மற்ற 
அறை எண்கள் அமைக்கப்படுகின்றன. 


சமமாக 


24 X 34 

82 


= 9.95 


முதல் அறைக்கான எதிர்பார்க்கப் } 

} = 


இரண்டாவது அறைக்கான எதிர் 
பார்க்கப்படும் நிகழ்வெண் 


= 24 


- 


9.95 = 14.05 . 


மூன்றாவது அறைக்கான எதிர் 
பார்க்கப்படும் நிகழ்வெண் 


28.X 34 

82 


- 


1161 


} = 
} = 


நான்காவது அறைக்கான எதிர் . 
பார்க்கப்படும் நிகழ்வெண் 


= 28 -- 11-61 = 16.39 : 


கை - வர்க்கப் பரவல் 


327 


ஐந்தாவது அறைக்சான எதிர் 
பார்க்கப்படும் நிகழ்வெண் 


= 34 - 9.95 


1161 


= 12-44 


ஆறாவது அறைக்கான எதிர் 
பார்க்கப்படும் நிகழ்வெண் 


} 


- 48 


14-03 - 16-39 


= 17:56 


எதிர்பார்க்கப்படும் நிவெண்களுக்கான பட்டியல் 


விளைபலன் ( எடை கிராமில் ) 


151-200 | 201-250 251-325 


கதிரலகுடையவை 


9.95 


11-61 


12-44 


34 


கதிரலகற்றவை 


14:05 


16-39 


17:56 


48 


24 


28 


30 


82 


Xa 


= 


( 6 - 9.952 

+ 
9.95 


( 1 - 11-61) 

1161 


+ 


( 9 ) 


- 


+ 


17-56 ) 
17.55 


= 1 + 57 + 1-83 + 5.89 + 1 10 + 1-30 + 4:17 = 15.86 
R = 2 , C = 3 என்ற அமைப்புள்ள இப் பட்டியலுக்கான 
கை - வர்க்கப் பரவலின் கட்டின்மை எண்ணிக்கை 

எண்ணிக்கை இரண்டு 
( R -- 1 ) C - 1 ) = ( 2 - 1 ) { 3 - 1 ) = 1 x 2 = 2 என அமை 
கிறது . 

இரண்டறைகளுக்கான எதிர்பார்க்கப்படும் நிகழ் 
வெண்கள் மட்டும் கணக்கிடப்பட்டு , மற்றவை துணைமொத் 
தங்களிலிருந்து கணக்கிடப்பட்டது உணரத்தக்கது . 


X - 05 ( 2 ) 


= 5-99 


என அமைந்து . கணக்கிடப்பட்ட 

மதிப்பு எதிர்பார்க்கும் 
மதிப்பைவிட அதிகமாக இருத்தலின் கதிரலகிற்கும் , விளைபலனுக் 


328 


உயிர்ப் புள்ளியியல் 


கும் தொடர்பில்லை எனும் கருதுகோள் மறுக்கப்பட்டு , கதிரலகிற் 
கும் விளைபலனுக்கும் தொடர்புண்டு எனும் முடிவினைச் சொல் 
சிறோம் . 


காட்டு : 


180 பாத்திகளில் விதைகளை விதைப்பதற்காக எடுக்கப் 
பட்ட 180 ராண்டம் 

எண்களில் 0 , 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 
அமைந்த நிகழ்வெண் பரவல் தரப்பட்டுள்ளது . இது ராண்ட 
மாக அமைந்துள்ளது எனக் கொள்ள இடமளிக்கிறதா என்ற 
சோதனையை அமைப்போம் . 


எண் | நிகழ்வெண் எண் | நிகழ்வெண் 


0 


18 


5 


22 


1 


19 - 


8 


21 


2 


17 


7 


20 


3 


15 


8 


15 


4 


18 


15 . 


என 


எடுக்கப்பட்ட மாதிரி ராண்டமாக , இருக்கும்போது 180 
ராண்டம் எண்களில் 0 முதல் 9 வரை 

உள்ள எண்கள் ஒவ் 
வொன்றும் சமமாக அமைந்திருக்கும் 

எண்ணுகிறோம் . 
அதாவது ஒவ்வோர் எண்ணும் 18 தடவை அமைய வேண்டும் . 
நமது சோதனை முடிவுகள் இதற்குச் சற்று மாறுபட்டுள்ளன . 
கொடுக்கப்பட்ட சோதனை முடிவுகளுக்கும் நாம் எதிர்பார்க்கும் 
முடிவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் குறிப்பிடத்தக்கபடி உள் 
எதா என்பதே தமது சோதனையின் நோக்கமாகும் . 


கொடுக்கப்பட்டுள்ள மூடிவுகளுக்கும் நாம் எதிர்பார்க்கும் 
முடிவுகளுக்கும் ( ஒவ்வோர் எண்ணும் 18 தடவை 

அமைய 
வேண்டும் ) குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இல்லை என்ற கருது 
கோளை அமைத்து கை - வர்க்க மதிப்பைக் கணக்கிடுகிறோம் . 


கை- வர்க்கப் பரவல் 


329 


X2 = 


( 18 - 18) 

18 


( 19 

18 ) 2 ( 17 18 ) - - ( 15-18 ) 
+ 

+ 
18 18 

18 


- 


( 18 182 

18 


( 21 


( 18- 18) 

18 


+ 


+ 


18) 
18 


( 20 - 18 ) 2 

+ 
18 


( 15 - 22 ) " 

18 


( 15 - 18 )" 

18 


0 + 1 + 1 + 9 + 0 + 16 + 9 + 4 + 


+ 3+ ] 


18 [ + 1 + 
4 [ 58 ] = 3 22 


X.05 (9) 


= 16.92 


நமது கருதுகோள் உண்மையாக இருக்கும்போது மாதிரி 
எடுத்தலின் ஏற்ற இறக்கங்களினால் எதிர்பார்க்கும் கை - வர்க்கப் 
பட்டியல் மதிப்பு .05 சிறப்பெல்லையில் , கட்டின்மை எண்ணிக்கை 
ஒன்பதிற்கு 16:92 என உள்ளது . நாம் கணக்கிட்ட கை - வர்க்க 
மதிப்பு ( 3-22 ) இதனின்றும் மிகக் குறைவாக உள்ளது . நமது கருது 
கோள் ஏற்கப்பட்டு ராண்டம் மாதிரியில் அமைந்த 0 , 1 , 2 , 
3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 - க்கான பரவலில் ஒவ்வோர் எண்ணும் 
18 - லிருந்து சற்று மாறுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்க வித்தியா 
-சத்தைத் தராமல் , எடுக்கப்பட்ட மாதிரி 

ஒரு ராண்டம் 
மாதிரி எனக் கொள்ள இடமளிக்கிறது என்ற முடிவைச் 
--சொல்கிறோம் . 


காட்டு : 
100 நபர்கள் கொண்ட 10 

10 மாதிரிகளின் ஆண் / பெண் 
பகுப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது . ஆண் / பெண் பகுப்பு 50 : 50 
என அமையும் கருதுகோளைச் சோதனை செய்வோம் . 


ஆண் 


40 


52 


49 


50153148142 


451 41 


51 


பெண் 


60 48 


51 


50147 


52 


58 


55 


59 


49 


நமது கருதுகோன் உண்மையாக இருக்கும்போது ஒவ்வொரு 
மாதிரியிலும் 50 : 50 என்ற முறையில் ஆண் பெண் பகுப்பு 
முறை அமையவேண்டுமென எதிர்பார்க்கிறோம் . ஒவ்வொரு 


330 


உயிர்ப் புள்ளியியல் 


என 


நாம் 


மாதிரியிலும் 50/50 அமையவேண்டிய தே 

எதிர் 
பார்க்கும் நிகழ்வெண்ணாகும் . இது பத்து மாதிரிகளுக்கும் 
பொருந்தும் . 


= 


( 40 - 50) 

50 


+ 


( O E ; ) 

Ei 
( 52 50) 

50 


( 60 502 

50 
50) 
50 


+ 


( 49 
+ 


2 
50 


[ 


10 + 22 + 1 + 0 + 32 + 22 + 82 +52 + 92 + 12 


] 


329 
25 


13 16 


நமது கருதுகோள் உண்மையாக இருக்கும்போது 

கட் 
டின்மை எண்ணிக்கை ஒன்பதிற்கான 005 சிறப்பெல்லை மதிப்பு 
16-92 என அமைந்துள்ளதால் , 10 மாதிரிகளும் 50 ; 50 என்ற 
முறையில் ஆண் / பெண் பகுப்பைக் கொண்டுள்ளது என்ற கருது 
கோளை ஏற்றுக்கொள்கிறோம் . கொடுக்கப்பட்ட முடிவுகளுக்கும் 
நாம் எதிர்பார்க்கும் முடிவுகளுக்கும் உள்ள வேறுபாடு குறிப் 
பிடும்படி அமையாமல் மாதிரி எடுத்தலின் ஏற்ற 
களினால் அமைந்தது எனக் கொள்ள இடமளிக்கிறது என்ற 
முடிவைச் சொல்கிறோம் . 


இறக்கங் 


மாறுபாட்டுக் குறியெண் ( Indices of Dispersion ) , ஈருறுப்பு மாறு 

பாட்டுக் குறியெண் 


எடுக்கப்பட்ட மாதிரியின் அளவு கருதுகோள் பரவல்களைப் 
பொருத்த முடியாமல் மிகக் குறைந்த உறுப்புகளைக் கொண்ட 
விடத்து பாய்ஸான் மற்றும் ஈருறுப்புப் பரவல்களுக்கான சில 
சோதனைகளை அமைப்போம் . 


கருதுகோள் மாறுபாட்டளவையுடன் மாதிரியின் மாறு 
பாட்டளவை ஒத்து அமைகிறதா என்ற கருதுகோள் இம் மாதிரிச் 
சோதனைகளில் சோதனை செய்யப்படுகிறது . இணைப்புப் பட்டி 
யலுக்கான சோதனை முறையில் சிறு மாறுதல் செய்து இம் 
மாதிரி அளவுகள் சோதனை செய்யப்படுகின்றன . 


X 


இம் 


x1 , x , ... என்பன K மாதிரிகளில் 

11 நிகழ்ச்சிகளில் 
கிடைத்த 

வெற்றிகளைக் குறிப்பதாகக் கொள்வோம் . 
மாதிரிகள் யாவும் ஈருறுப்புப் பரவலைச் சேர்ந்ததாகக் கொள்ளும் 
போது ( n - x ) , ( n - x , ) .......... ( 1 - xk ) என்பன அவற்றுக் 


கை - வர்க்கப் பரவல் 

331 
கான தோல்வியைக் குறிக்கும் . வெற்றிகளும் தோல்விகளும் 2XK 
எனும் இணைப்புப் பட்டியலாக அமைகிறது . 


X1 ; x , x : ............. xk 

- x 11 -- x n ) 


Xs ......... 1 


இதனை ஓர் இணைப்புப்பட்டியலுக்குச் சமமாக்கும்போது முதல் 
வரிசைக்கான நாம் எதிர்பார்க்கும் நிகழ்வெண்கள் . 


A 


1 

x 1 = x 

nk 
x முதல் வரிசையின் எதிர்பார்க்கும் நிகழ்வெண்ணாகும்போது 
துணைமொத்தங்கள் சமமாக இருக்கவேண்டும் எனும் கட்டளை 
இரண்டாவது வரிசைக்கான எதிர்பார்க்கும் எண்களை ( 1 - 3 
என அமைக்கிறது . இம் மதிப்புகளுக்கான கை - வர்க்க அளவு 


k 


X ) 


k 
X ? = = 

( xi | 
1 


1 


- (- + 4 )= ( 2 ; - * 


k 
X ( xi - x ) 

x ( 1 - x/ n ) 
சாதாரணமாக அமைக்கக் கூடிய இணைப்புப் பட்டியலிலிருந்து 
இப் பட்டியல் சிறிது மாறுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது . 
சாதாரணமாக அமைக்கும் இணைப்புப் பட்டியலில் அளவுகள் 
பட்டியலின் ஏதாவதோர் அறையில் அமையும் தன்மையையும் , 
இப் பட்டியலில் முதல் n அளவுகள் முதல் , இரண்டாவது வரி 
சையில் அமைந்துள்ள முதல் அறைகளில் ஏதாவதொன்றில் 
அமையும் நிலையில் உள்ள வேறுபாடு உணரத்தக்கது . இப் 
பரவல் (k- 1 ) கட்டின்மை எண்ணிக்கையைக் கொண்டதாய் 
அமைகிறது . 

கை - வர்க்க மதிப்பிற்கான வாய்பாட்டின் பகுதி மாதிரி மாறு 
பாட்டளவையின் k பங்கினைக் குறிக்கும் . ஈருறுப்புப் பரவலின் 
மாறுபாட்டளவை 12pq = n ( 1 -p) = 1 ( 1 - un) - க்குச் சமமா 
கிறது . - ஐ மாதிரியின் கூட்டுச் சராசரியாகக் கொள்ளும்போது . 


உயிர்ப் புள்ளியியல் 


கை - வர்க்க மதிப்பிற்கான வாய்பாட்டின் தொகுதியும் மாறுபாட் 
டௗவையின் மற்றொரு மதிப்பீடாக அமைகிறது . கை - வர்க்கம் , 
இரண்டு மாறுபாட்டளவைகளின் விகிதத்தின் -பங்கினைக் குறிக் 
கிறது . மாறுபட்ட முழுமைத் தொகுதியிலிருந்து மாதிரிகள் எடுக் 
கப்படும்போது , கை - வர்க்க அளவையின் பகுதி , தொகுதியைக் 
காட்டிலும் அதிக மதிப்புடன் அமைந்து குறிப்பிடும்படியான 
வித்தியாசத்தைச் சொல்லக் கூடியதாக அமையும் . எனவே , இதன் 
முடிவும் , கொடுக்கப்பட்ட அளவுகள் ஈருறுப்பு முழுமைத் தொகு 
தியிலிருந்து எடுக்கப்பட்டதா என்பதற்குச் சமமாகிறது . 
காட்டு : 

90 செடிகள் கொண்ட 12 பாத்திகளில் பாதிக்கப்பட்ட செடி 
களின் எண்ணிக்கை 19 , 6 , 9 , 18 , 15 , 13 , 14 , 15 , 16 , 20 , 22 , 14 
எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . 12 பாத்திகளிலும் செடிகள் பழு 
தாவதற்கான நிகழ்திறன் சமமானதா என்பதற்கான சோதனை 
பைப் பார்ப்போம் . Pi , P .......... P1 , என்பன ஒன்று , இரண்டு ... 
ஆகிய பாத்திகளில் பழுதாகும் செடிகளுக்கான . நிகழ்திறனாகக் 
குறித்துக்கொண்டால் நமது கருதுகோள் p = p , = ps = ...... = P19 
என அமைகிறது . இவற்றில் குறிப்பிடும்படியான வித்தியாசம் 
இல்லை என்ற கருதுகோளை அமைத்துச் சோதனைச் செய்கிறோம் . 


பாத்தி 
எண் 


பழுதான 
செடிகள் 


பாத்தி 
எண் 


பழுதான 
செடிகள் 


1 


19 


7 


14 


2 


6 . 


8 


15 


3 


9 


16 


18 


10 


20 . 


5 


15 


11 


6 


13 


12 


24 


181 
* 

15.1 
12 
X ( xi - x ) 

= 223 
z (ni - x ) 
X3 

= 18 
an 


கை - வர்க்கப் பரவல் 


333 ) 


கட்டின்மை எண்ணிக்கை பதினொன்றிற்கான 0 • 05 சிறப் 
பெல்லையில் தாம் எதிர்பார்க்கும் கை - வர்க்க அளவு 19-7 என 
அமைந்துள்ளது . நமது கருதுகோள் ஏற்கப்பட்டுச் செடிகள் 
பழுதாகும் தன்மைக்கான நிகழ்திறன் எல்லாப் பகுதிகளுக்கும் 
சமமாய் உள்ளது என்ற கருத்தைச் சொல்கிறோம் . 


பாய்ஸான் மாறுபாட்டுக் குறியெண் 

p- ன் மதிப்பு மிகவும் குறைவாய் இருக்கும்போது , * அதிகப் 
படுத்தப்பட்டால் x / n- மாதிரியின் மதிப்பீடு மிகவும் குறைந்து 
( 1- x / n ) ஐ ஒன்றிற்குச் சமமாக்கிவிடும் . ஈருறுப்பு மாறுபாட் 
டளவைக் குறியீட்டெண்ணில் , இந்த அடிப்படையில் அமையும் 
எண்ணே பாய்ஸான் மாறுபாட்டளவைக் குறியீட்டெண் எனப் 
படும் . 

( x; - x ) 
1 


பாய்ஸான் குறியீட்டெண் , எதிர்பார்க்கும் நிகழ்வெண் சமமாக 
அமையும் கை - வர்க்க மதிப்பினுக்குச் சமமாகத் தோன்றினாலும் 
இதில் உள்ள சிறு மாற்றத்தை உணர்வதவசியம் . சாதாரணமாக 
அமைக்கும் சோதனையில் நிகழ்வெண் கூட்டுத்தொகை மொத்த 
நிகழ்ச்சிகளின் கூட்டுத்தொகைக்குச் சமமாகும் . ஆனால் , பாய் 
ஸான் குறியீட்டெண்ணில் , k அளவுகளும் கொடுக்கும் மதிப்பு 
ஒரே எண்ணாக அமைகிறது . 


காட்டு ; 

1000 விதைகள் கொண்ட 11 பொட்டலங்களில் பழுதான 
விதைகள் 15 , 13 , 8 , 6 , 11 , 9 , 14 , 10 , 16 , 9 , 12 என அமைந் 
துள்ளன . விதைகள் பழுதாவதற்கான நிகழ்திறன் 11 பொட் 
டலங்களிலும் சமமானதா என்பதற்கான சோதனையைக் காணப் 
பாய்ஸான் குறியீட்டெண்ணைக் கணக்கிடுவோம் . 

123 

11.3 


* 975 


x = 


970 
112 


X " 05 ( 10) - 18 


334 


உயிர்ப் புள்ளியியல் 


விதைப் பொட் 


விதைப் பொட் 


டல் எண் 


பழுதான 
விதைகள் 


டல எண் 


பழுதான 
விதைகள் 


1 


15 


7 


14 


2 


13 


8 


10 


3 


8 


9 


16 


6 


10 


9 


5 


11 


11 


12 


6 


9 


கொடுக்கப்பட்ட அளவுகள் பாய்ஸான் முழுமைத் தொகுதி 
யிலிருந்து எடுக்கப்பட்டவை எனக் கொள்வதில் தவறில்லை 
என்ற முடிவைச் சொல்கிறோம் . விதைகள் பழுதாவதற்கான 
நிகழ்திறன் எல்லாப் பொட்டலங்களிலும் சமமாக அமைந்து , 
இது ஒரு பாய்ஸான் முழுமைத் தொகுதியைச் சேர்ந்தது எனக் 
கொள்கிறோம் . 
பயிற்சி : 
1. பட்டாணிபற்றிய 

ஆராய்ச்சி 

ஒன்றில் மெண்டல் 
அடியிற் காணும் முடிவுகளைக் குறித்துள்ளார் . 315 விதைகள் 
வட்டமாகவும் மஞ்சள் நிறத்தைப் பெற்றதாயும் , 101 விதைகள் 
திரைவுகள் நிறைந்ததும் ( wrinkle ) மஞ்சள் நிறத்தைப் பெற்ற 
தாயும் , 108 விதைகள் , வட்டமாகவும் பச்சை நிறத்துடனும் , 32 
விதைகள் திரைவுகள் நிறைந்ததும் பச்சையாகவும் 

அமைந் 
துள்ளன . 9 : 3 : 3 : 1 என்ற முறைப்படி இந்த முடிவுகள் அமைய 
வேண்டுமெனக் கருதப்படுகிறது . கை - வர்க்க உதவி கொண்டு 
கருதுகோளுக்கும் , சோதனை முடிவிற்கும் உள்ள ஒற்றுமையை 
விவரி . 

2. மரபுவழிப் பண்பியல் உருப்படிவப்படி ( genetic model ) 
மூன்று பகுதிகளின் எண்ணிக்கை p : 2pq : q என 

அமைய 
வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது . இவை p + q : 1 என்ற 
கட்டளையை ஒத்து அமைகிறது . 9 , 51 , 45 என்ற சோதனை 
முடிவு , இம் மூன்று பகுதிகளும் p : 2pg : * எனும் மரபுவழிப் 
பண்பியல் உருவத்தை ஒத்து அமைந்துள்ளன எனக் கொள்ள 
முடியுமா என்பதைச் சோதனை செய் . 


கை - வர்க்கப் பரவல் 


335 


என 


3. மரபுவழிப் பண்பியல் உருப்படிவ முறைப்படி ரத்தப் 
பகுப்புமுறை 0 = q , A = p + 2pg , B = r * + 2qr , A B = 2pr 
அமைய 

வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது . இவை 
P + q + r = 1 எனும் கட்டளையை ஒத்து அமைகிறது . 0 = 176, 
A = 182 , B = 60 , AB = 17 என அமையும் சோதனை முடிவுகள் 
கொடுக்கப்பட்ட உருப் படிவத்தை ஒத்து அமைந்துள்ளதா என்ப 
தற்கான சோதனையைச் செய் . 


4. கொடுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவலுக்கான மாறி பாய் 
ஸான் பரவலை ஒத்து அமைகிறது என்ற கருதுகோட்படி கணக் 
கிடப்பட்ட நிகழ்வெண்கள் தரப்பட்டுள்ளன . 98 விதைப் பொட் 
டலங்களில் பழுதான விதைகளின் எண்ணிக்கைக்கான சோதனை 
முடிவுகளை இச் சோதனை தருகிறது . 


4 


பழுதான 
விதை 


0 


1 


3 


4 


6 


7 


8 


9 


10 > 10 


சோதனை 
முடிவு 


3 


17 | 26 | 16 18 


9 


3 


5 


0 


1 


0 


0 


எதிர்பார்க் 
கும் முடிவு 


4.78 


14.44 


21.81 


21-96 


1.58 


10.02 


5.04 


2.18 


0.82 


0•27 


•08 


10. 


இது ஒரு 

பாய்ஸான் பரவலை ஒத்து அமைகிறது என்ற 
கருதுகோளைச் சோதனைக் குள்ளாக்கு . 

500 அளவுகளுக்கான இயல் நிலைப் பரவலின் சோதனை 
முடிவுகள் மற்றும் திர்பார்க்கப்படும் முடிவுகள் தரப்பட்டுள்ளன . 
எதிர்பார்க்கப்படும் முடிவுகளைக் கணக்கிடக் கூட்டுச் சராசரி ( x ) 
திட்டவிலக்கம் ( 1 ) சோதனை முடிவுகளிலிருந்து கணக்கிடப் 
பட்டுள்ள நிலையில் , கொடுக்கப்பட்ட சோதனை முடிவிற்கான 
மாறி ஓர் இயல் நிலைப் பரவலை ஒத்து அமையும் என்பதற்கான 
சோதனையைச் செய் . 


சோதனை முடிவு 


5 


12 43 | 6110510389 | 54 19 


7 


2 


எதிர் பார்க்கப் 


14 3671102101 85 50 21 


7 


2 


படும் முடிவு 


6 . 


ஒரு குறிப்பிட்ட மருந்து தடுமல் ( cold ) தடுப்பில் சக்தி 
- வாய்ந்தது எனக் கருதப்படுகிறது . தடுமல் பாதிப்புடைய 164 


836 


உயிர்ப் புள்ளியியல் 


நபர்களில் 82 பேருக்குக் குறிப்பிட்ட மருந்தையும் , 82 பேருக்குச் 
சர்க்கரைக் கலவையையும் கொடுத்துக் கீழ்க்கண்ட முடிவுகள் 
பெறப்படுகின்றன . 


பாதிக்கப் எந்தக் குறிப் 
குணமான் 

பட்ட 
வர்கள் 

பும் தெரியா மொத்தம் 
வர்கள் தவர்கள் 


மருந்து சாப் 
பிட்டவர்கள் 


52 


10 


20 


82 


சர்க்கரைக் கல 
வை சாப்பிட் 
டவர்கள் 


12 


26 


82 


96 


22 


46 


164 


சர்க்கரைக் கலவையைவிட மருந்து சிறந்ததில்லை எனும் 
கருதுகோளை இச் சோதனை முடிவுகளைக் கொண்டு முடிவு செய் . 

7. கார்ல் பியர்ஸன் ( Karl Pearscn ) வாழ்க்கை நிகழ்ச்சிக் 
கோவையில் ( 1 { moir ) அடியிற்காணும் குறிப்புக் கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


பையன்களின் கண் நிறம் 


ஒளி ஒளி 
உடையவை குறைந்தவை 

மொத்தம் 


230 


148 


378 


ஒளி 
தந்தை கண் உடையவை 
நிறம் 

ஒளி 
குறைந் 
தவை 


151 


471 


622 


மொத்தம் 


381 


619 


1000 


பையன்களின் கண் நிறம் தந்தைமார்களின் கண்ணிறத்தை ஓத்து . 
அமைய இடமிருக்கிறதா எனும் கருதுகோளைச் சோதனை செய் . 


கை - வர்க்கப் பரவல் 


337 


8 . ஒருவிதமான தொத்து நோய்ப் ( Epidemic ) பரவலில் 927 
குழந்தைகள் பாதிப்புக்குள்ளானார்கள் . இவர்களில் 408 பேர் 
மருத்துவப் பண்டுவம் ( treatmen ! ) பெறாதவர்களாகவும் , 
104 பேர் நோய் தொற்றியபின் சிகிச்சை செய்யப்பட்ட 
வர்களாகவும் குறிக்கப்பட்டுள்ளனர் . மீதமுள்ள மருத்துவப் 
பண்டுவம் பெற்றவர்களில் 166 பேர் தொற்று நோய்க்குள்ளாகி 
உள்ளனர் . மருத்துவப் பண்டுவம் இவ் வியாதியைத் தடுப்பதில் 
சக்தி வாய்ந்ததில்லை எனும் கருதுகோளைச் சோதனை செய் . 


9. ஆடுகளின் நோய் ஒன்றிற்கான தடுப்பூசி போட்ட முயற் 
சியில் அடியிற்காணும் முடிவுகள் பெறப்படுகின்றன . தடுப்பூசி 
போடுவதற்கும் நோய் வராமல் தடுப்பதற்கும் தொடர்புண்டா 
என்பதைச் சோதனை செய் . 


ம 


இறந்தது 


குணமானது மொத்தம் 


தடுப்பூசி போட்டவை 


2 


10 


12 


தடுப்பூசி போடாதவை 


6 


12 


8 


16 


4 


. 


யேட்சின் திருத்தத்துடன் ( Yat : s correction ) கை - வர்க்க மதிப்பைக் 
கணக்கிடு . 


10. ஒன்பது நாணயங்களை 512 தடவை வீசியதில் கிடைத்த 
முடிவுகள் தரப்பட்டுள்ளன . 
தலைகளின் எண்ணிக்கை 0 1 2 3 4 ) 5 6 7 8 9 

1 2 1 50 154 110 100 92 1 1 


நிகழ் வெண் 


9 


பழுதற்ற நாணயங்களாக அமையப்பெற்றது என்ற அடிப் 
படையில் நாம் எதிர்பார்க்கும் தலைகளுக்கான ஈருறுப்புப் பரவல் 

1 
512 

என அமைகிறது . இக் கருதுகோட்படி நாம் எதிர் 
2 2 
பார்க்கும் முடிவுகள் , 
தலைகள் : 0 1 2 

4 5 6 7 8 
நிகழ்வெண் : 1 9 36 84 126 126 84 36 9 1 
எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . 

22 


338 ) 


உயிர்ப் புள்ளியியல் 


‘நாணயங்கள் பழுதற்றவை ( inbiased ) எனும் கருதுகோட் 
படி முடிவுகள் அமைந்துள்ளன என்பதைச் சோதனை செய் , 


11. குற்றவாளிகள் மன நிலைக்கும் எடைக்கும் தொடர் 
புண்டா. எனும் கருதுகோளைச் சோதனை செய்ய மறக்கப்பட்ட 
மாதிரியில் அடியிற்காணும் முடிவுகள் தரப்பட்டுள்ளன . 


எடை 


மனநிலை 


g ) -120 1120-130 130-140 140-150 150 


இயல்பானது 
( Normal ) 


21 


51 


94 


106 ) 


125 ) 


குறையுடையது 

( Weak ) 


15 


18 


34 


15 


15 


சோதனை முடிவுகள் குற்றவாளிகள் மனநிலைக்கும் எடைக்கும் 
தொடர்புண்டு என்ற நிலையைக் கூறுகிறதா ? 


12. 200 ராண்டம் எண்கள் எடுத்ததில் அடியிற்காணும் 
முடிவுகள் பெறப்படுகின்றன . 


எண் 


0 


1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


நிகழ்வெண் ! 18 | 19 


23 


21 


16 


25 22 


20 21 


15 


எல்லா எண்களும் சமமாகப் பரவியுள்ள பட்டியலிலிருந்து 
இம் மாதிரி எடுக்கப்பட்டதா என்பதற்கான சோதனையைச் செய் . 


13. ஒவ்வொரு மாதிரியிலும் 500 விதைகள் கொண்ட 
பதினோர் இயைபிலா மாதிரிகளில் ஒரு குறிப்பிட்ட விதை 


25 25 
25 27 


27 
28 


28 
30 


31 
33 


3.3 


என அமைந்துள்ளது . ஈருறுப்பு மாறுபாட்டுக் குறியெண்ணைக் 
ணக்கிட்டு இவை ஓர் ஈருறுப்புப் பரவலை ஒத்து அமைந்துள்ளதா 
என்பதற்கான சோதனையைச் செய் . 


கை - வர்க்கப் பரவல் 


339 


14. 4 குழந்தைகள் உள்ள 800 குடும்பங்களில் ஆண் பெண் 
பிரிவினுக்கான சோதனை முடிவுகள் தரப்பட்டுள்ளன . 


பெண் 


ஆண் 
குழந்தைகள் குழந்தைகள் குடும்பங்கள் 


4 


32 


1 


3 


178 


2 


to 


290 


3 


1 


236 


4 


0 


64 


ஆண் குழந்தை பிறப்பதற்கும் பெண் குழந்தை பிறப்பதற்கும் 
உள்ள வாய்ப்புச் சமமானது என்ற கருதுகோளைச் சோதனை செய் . 

15 . அணு உயிர்க்குழு ( bacterial colony ) ஒன்றின் வளர்ச் 
சிக்கான முடிவுகள் தரப்பட்டுள்ளன . 15 தட்டுகளில் குறிப் 
பிட்ட கலவையில் வளர்க்கப்பட்ட முடிவுகளை இவை குறிக் 
கின்றன . சோதனை முடிவுகள் உயிரணுக்கள் கலவையில் ராண்ட 
மாகப் பரவி இருந்தது என்ற கருதுகோளை உறுதிசெய்கிறதா 
என்பதற்கான சோதனையைச் செய் . உயிரணுக்களின் 
எண்ணிக்கை : 


193 
168 
161 


153 
183 
152 


171 
156 
159 


140 
151 
152 


133 
164 
157 


14. மாறுபாட்டளவை ஆய்வு 


( Analysis of Variance ) 


தொகுக்கப்பட்ட செய்திகளைப் பல பகுதிகளாகப் பிரிக்கும் 
போது அவற்றுக்கான மாறுபாட்டின் தன்மையைப் படிப்பதே 
மாறுபாட்டின் ஆய்வு எனப்படும் . திட்டவிலக்கத்தின் வர்க்கமே 
மாறுபாட்டளவை என்பதை அறிவோம் . மாறியின் தனிப்பட்ட 
மதிப்புகளிலிருந்து , அவற்றின் கூட்டுச் சராசரியைக் கழித்து 
வரும் விலக்கங்களுக்கான ( x; - x ) வர்க்க மொத்தத்தின் சராசரி 
அளவு மாறுபாட்டளவையைக் குறிக்கும் . இது மாறியின் மொத்த 
மாறுபாட்டளவை ( total variance ) எனப்படும் . இதனை மதிப் 
பிடுவதே மாறுபாட்டளவையைக் கணக்கிடுவதன் நோக்கமாக 
அமைந்துள்ளது . மொத்த அளவுகள் சில பகுதிகளாகப் பிரிக்கப் 
படும்போது , மொத்த மாறுபாட்டளவையில் இப் பகுதிகளின் 
பங்கு எவ்வளவு என்பதையும் , இப் பகுதிகளுக்கான மாறுபாட் 
டளவைகள் குறிப்பிடும்படியான வித்தியாசத்துடன் அமைந் 
துள்ளதா என்பதைக் கணக்கிடுவதும் மாறுபாட்டளவை ஆய்வின் 
மற்றொரு நோக்கமாகும் . முழுமைத் தொகுதியின் பல பகுதி 
ளுக்கான கூட்டுச் சராசரிகள் குறிப்பிடும்படியான வித்தியாசத் 
தைக் கொண்டுள்ளனவா என்பதைச் சோதனை செய்வதையே 
இது குறிக்கும் . t- பரவலின் உதவியால் இரண்டு கூட்டுச் சராசரி 
களுக்கான வித்தியாசம் குறிப்பிடும்படி உள்ளதா என்பதை 
ஆராய்ந்தோம் . இங்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
கூட்டுச் சராசரிகளின் வித்தியாசத்திற்கான சோதனை அமையும் 
சிறப்பைக் காண்கிறோம் . 


நான்கு இனப் பசுக்களடங்கிய பண்ணையிலிருந்து ராண்டம் 
மாதிரி ஒன்றெடுப்பதாகக் கொள்வோம் . 36 பசுக்கள் அடங்கிய 
இம் மாதிரியில் 4 இனப் பசுக்களும் சமமாக அமைந்துள்ள 
தாகவும் கொள்வோம் . இப் பசுக்கள் யாவற்றிற்கும் ஒரு குறிப் 


மாறுபாட்டளவை ஆய்வு 


341 


பிட்ட காலத்திற்கான பால் கொடுக்கும் 

அளவு குறிக்கப் 
பட்டுள்ளது . 36 பசுக்களின் தினசரிப் பால் அளவிற்கான பரவல் 
ஒரு மாறுபாட்டௗவையைக் கொடுக்கும் . 4 இனப் பசுக்களும் 
தனித்தனியாகப் பிரிக்கப்பட்டு 4 பகுதிகளாக அமைக்கப்படும் 
போது , ஒவ்வோர் இனத்திற்குமான மாறுபாட்டளவைகள் 
கிடைக்கப்பெறுவோம் . இவற்றுக்கான மாறுபாட்டளவைகள் 
குறிப்பிடும்படியான வித்தியாசத்துடன் அமைந்துள்ளதா என்ப 
தையும் , 4 இனப் பசுக்களின் கூட்டுச் சராசரிகளின் அளவு 36 
பசுக்களுக்குமான மொத்தக் கூட்டுச் சராசரியினின்றும் மாறு 
பட்டுள்ளதா என்பதையும் மாறுபாட்டளவை ஆய்வில் சோதனை 
செய்கிறோம் . மாறுபாட்டளவை ஆய்வின்போது இரு சோதனை 
கள் செய்யப்படுவதை உணர்வதவசியம் . மொத்த மாறுபாட்டிற் 
கான பகுதிகளின் மாறுபாட்டளவைகளைக் கொடுப்பதையும் , 
சிறப்புக்காணும் சோதனை அமைந்துள்ளதையும் காணலாம் . 


F- பரவல் ( F- distribution ) 

S.2 , S , - என்பன இரண்டு மாதிரிகளுக்கான மாறுபாட் 
டளவைகளாக இருக்கும்போது , முழுமைத் தொகுதியின் மாறு 
பட்டளவையின் பிறழ்ச்சியற்ற மதிப்பீடாக 


U12 


11 , S , 


1 


11| 
1 , S , 


2 


U , 


1 


என்பன அமைவதை அறிவோம் . 1 - 1 = 8 ng - 1 = 8 , 
என்பன மதிப்பீடு செய்வதற்கான கட்டின்மை எண்ணிக்கை 
களாகும் . U ? மற்றும் U , ” இரண்டிற்குமான வித்தியாசம் 
குறிப்பிடும்படி அமைந்துள்ளதா என்பதற்கான சோதனையே 
நமது கருதுகோளாகும் . இவற்றுக்கான வித்தியாசம் குறிப் 
பிடும்படி அமையாது , இவை இரண்டும் ஒரே மாறுபாட்டளவை 
( same variance) கொண்ட முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக் 
கப்பட்டனவா என்பது சோதனையின் தன்மையாகும் . 


- 


U.2 
Us 


n , S.2/ n , - 1 
n, S , 211 , - 1 ( U1 > U , ) 


இதன் அளவை 81 , 8 , கட்டின்மை எண்ணிக்கைகளுடன் F என்ற 
மாதிரியின் பரவலாக ( sampling distribution of F ) அமைகிறது . 
U. ? = U .. என அமையும்போது F = 1 என அமைகிறது . 
F- பரவலின் பகுதி ( U.2 ) எப்போதும் F- பரவலின் தொகுதியைக் 


342 


உயிர்ப் புள்ளியியல் 


( U.2 ) காட்டிலும் அதிகமாக இருக்கும்படி அமைப்பதால் 
நம்மால் கணக்கிடப்படும் மதிப்பு ஒன்றிலிருந்து எவ்வளவு 
விலகி இருக்கிறது என்பதைக் குறிக்கும் . 


நமது கருதுகோள் உண்மையாக இருக்கும்போது , மாதிரியின் 
ஏற்ற இறக்கங்களால் ஏற்படக்கூடிய F- பரவலின் .05 , 01 
சிறப்பெல்லைக்கான நிதிற மதிப்பு F- பட்டியலில் கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


F- பட்டியல் 


கட்டின்மை 

எண்ணிக் 
கட் 

கை 
டின்மை 
எண்ணிக் 


81 


1 


2 


3 


200 500 3 


கை 82 


5 % 


1 


1 % 


5 % 


2 


1 % 


5 % 


3 


1 % 


. 


5 % 


வ 


1 % 


343 


மாறுபாட்டளவை ஆய்வு 


கான 


பட்டியலில் ஒரு மதிப்பைப் பார்க்கும்போது , F- அளவைக் 
கான வாய்பாட்டின் பகுதியில் அமைந்த மாறுபாட்டளவைக் 

கட்டின்மை எண்ணிக்கையைப் படுகை வரிசையிலும் 
தொகுதியில் அமைந்த மாறுபாட்டளவையின் கட்டின்மை 
எண்ணிக்கையை நிமிர் நிலை வரிசையிலும் குறித்து , 

இவை 
இரண்டும் சந்திச் நம் அறையில் அமைந்த 0.05 , .01 சிறப் 
பெல்லைக்கான மதிப்பைக் குறித்துக்கொள்ள வேண்டும் . கணக் 
கிடப்பட்ட மதிப்பு நாம் எதிர்பார்க்கும் மதிப்பைவிடக் குறை 
வாக இருந்தால் கருதுகோள் ஏற்கப்பட்டும் , அதிகமாக இருந் 
தால் கருதுகோள் மறுக்கப்பட்டும் முடிவு செய்யப்படும் . 


காட்டு : 

10 , 8 எலிகள் கொண்ட இரு மாதிரிகளின் எடை உயர்வுக் 
கான சோதனையில் 


11 


- 


10 


S. 


= 10 24 


n , 


8 


- 


$ , 


- 


10.25 


எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . இவ்விரண்டு மாதிரிகளுக்குமான 
மாறுபாட்டளவையில் குறிப்பிடும்படியான வித்தியாசமின்றி 
இரண்டும் ஒரே மாறுபாட்டளவை உடைய முழுமைத் தொகுதி 
யைச் சேர்ந்ததெனக் கொள்ளலாமா என்ற சோதனையைச் செய் 
வோம் . 


கொடுக்கப்பட்ட மாதிரிகளின் மாறுபாட்டளவைகளிலிருந்து , 
முழுமைத் தொகுதிக்கான பிறழ்ச்சியற்ற மதிப்பீடுகளை அமைத்து 
F- ன் மதிப்பைக் கணக்கிடுகிறோம் . 


2 


1.S , 


U. ? = 

171 


= 1138 


1 


R.S , 2 


11:43 


2 


ng 


1 


1 


F 


11 , S ,?/19 
111S / 


11:43 
11.38 


U 
U. 


2 


1005 [ 3,3 > Uº1 


2 


பட்டியலில் கட்டின்மை எண்ணிக்கை 7,9 -க்கான .05 சிறப் 
பெல்லையின் மதிப்பு 3.29 அமைந்துள்ளது . 

கணக்கிடப் 
பட்ட மதிப்பு நாம் எதிர்பார்க்கும் மதிப்பைவிடக் குறைவாக 


என 


344 


உயிர்ப் புள்ளியியல் 


இருப்பதால் இரண்டு மாறுபாட்டளவைகளுக்குமான வித்தி 
யாசம் குறிப்பிடும்படி அமையாமல் , இரண்டு மாதிரிகளும் 
ஒரே முழுமைத் தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது 
கொள்ள இடமிருக்கிறது என்ற முடிவைச் சொல்கிறோம் . 


எனக் 


செய்முறைத் திட்ட அடிப்படைக் கருத்துகள் 

F- சோதனையின் அடிப்படைக் கருத்துகள் உயிர்ப்புள்ளி 
யியலுக்கு மிக உபயோகமான ‘ செய்முறைத் திட்ட ( design 
of experiments ) முடிவுகளை ஆராய்வதற்குப் பெரிதும் பயன் 
படுகின்றன . சில முக்கியமான செய்முறைத் திட்டங்களின் 
ஆய்வைக் காண்பதற்குமுன் செய்முறைத் திட்டத்திற்கான சில 
அடிப்படைக் கோட்பாடுகளைக் காண்போம் . 


காண் 


புள்ளியியல் 


புள்ளியியல் முறைகளைச் சரியாகப் புரியாத சிலர் , தாங்கள் 
எதிர்பார்க்கும் முடிவுகளைச் சோதனை மூலம் பெற முடியாத 
விடத்து , புள்ளியியலார்தம் உதவியை நாடுவதைக் 
கிறோம் . சில சோதனைகளிலிருந்து 

எடுக்கப்பட்ட அளவுகள் 
புள்ளியியல் சோதனைகளின் தன்மையை மனத்தில் கொண்டு 
சேகரிக்கப்படாத நிலையிலும் , சில அளவுகள் 
முறைப்படி எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையிலும் அமைந் 
துள்ளன . செய்முறைத் திட்டங்களின் கோட்பாடுகளைச் சரி 
வரக்கொண்ட சோதனைகளின் முடிவுகளைக் காண்பது 
அரிதாக 

உள்ளது . இக் கோட்பாடுகள் யாவும் செய்முறைத் 
திட்டங்களை அமைப்பதற்கு முன்பே மனத்தில் Cardils at: 
வையாகும் . இவற்றை மறந்தும் , மறுக்கப்பட்டும் செய்த 
செய்முறைத் திட்டங்களிலிருந்து கிடைத்த செய்திகள் , புள்ளி 
யியல் முறைப்படி ஆய்வு செய்ய முடியாதனவாகவோ நம்ப 
முடியாத முடிவுகளைக் கொடுப்பனவாகவோ இருக்கும் , 


ஒரு 


நமது செய்முறைத் திட்டத்தின் நோக்கத்திற்கான 
மாறியின் அளவுகளிலிருந்து செம்மையான முடிவுகளை எடுக்க 
இம் மாறிபின் அளவுகளைப் பாதிக்கும் பல்வேறுபட்ட தன்மை 
களைக் கட்டுப்பாடு ( coatrol ) செய்ய வேண்டியவர்களாக உள் 
ளோம் .. ஆராய்ச்சி நிலைய அமைப்பால் சில தன்மைகள் கட்டுப் 
படுவனவாயும் , புள்ளியியல் செய்முறைத் திட்டத்தால் 
( design of experiments ) சில தன்மைகள் கட்டுப்படுத்தப்படு 
வனவாயும் அமைகின்றன . நிலத்தை 

சமபாகங்களாகப் 
பிரித்து இரண்டு இன விதைகளை விதைப்பதாகக் கொள்வோம் . 
ஒவ்வொரு பிரிவிலும் ஓர் இன விதைகளை விதைத்து முடிவுகள் 
குறிக்கப்படுகின்றன . நிலத்தின் தன்மையில் குறிப்பிடும்படியான 


மாறுபாட்டளவை ஆய்வு 


345 


வேறுபாடு உள்ள இடத்தில் விளைச்சலில் உண்டான வித்தியாசம் 
விதைகளின் தன்மையைச் சார்ந்தது எனக் கொள்ள முடியா 
தவர்களாக உள்ளோம் . 


இயைபிலாத் தன்மை ( randomization ), திரும்பச் செய்தல் 
( replicate ) ஆகிய செய்முறைத் திட்டக் கோட்பாடுகளைச் செயல் 
படுத்துதல் மூலம் , செய்முறைத் திட்ட முடிவுகளின் நம்பகத் 
தன்மையை அதிகப்படுத்த முடியும் . நமக்குக் கொடுக்கப் 
பட்டுள்ள நிலத்தைச் சம அளவு உள்ள பல பாத்திகளாகப் 
பிரித்து , ஒரு பாதிப் பாத்திகளில் ஒரு இன விதைகளையும் 
மற்றப் பாதிப் பாத்திகளில் மற்ற இன விதைகளையும் விதைப் 
பதால் நிலத்தில் உள்ள மாறுபாட்டின் தன்மை இரு இன 
விதைகளுக்கும் சமமாக்கப்படுவதை உணர முடிகிறது . ஒவ் 
வொரு பாத்தியிலும் விதைக்கப்படும் விதைகள் இயைபில்லாமல் 
எடுக்கப்படும்போது விளைச்சலில் உள்ள வித்தியாசம் விதை 
களின் தன்மைக்கானது என்ற முடிவைச் சொல்ல நமக்கு 
உறுதி கிடைக்கிறது . இயைபிலாத் தன்மைமட்டும் நம்பக 
மான முடிவுகளை எடுக்க உதவும் போதுமான நியதி எனக் 
கொள்ள முடியாது . இரண்டு விதைகளையும் விதைப்பதற்கான 
பகுதிகளைத் தேர்ந்தெடுக்க ஒரு நாணயத்தைச் சுண்டித் தலை 
விழும்போது முதல் பகுதியில் இரண்டாவது இன விதைகளையும் , 
பூ விழும்போது முதல் பகுதியில் முதல் இன விதைகளையும் 
விதைப்பதாகக் கொள்வோம் . விதைகளுக்கான பாகம் அல்லது 
ஒரு பகுதிக்கான விதைகள் இயைபில்லாமல் எடுக்கப்படுவதை 
உணர்கிறோம் . இவ்விடத்து இரண்டு இன விதைகளும் சம 
விளைதிறன் ( equally productive ) உடைத்தாய் இருந்தாலும் 
நிலத்தில் உள்ள வேறுபாடு விளைச்சலில் 

விளைச்சலில் ஏற்பட்ட 

ஏற்பட்ட மாறு 
பாட்டை விதைகளுக்கானது என உறுதியாகச் சொல்ல முடி 
யாத நிலையில் உள்ளோம் . எனவே , சோதனையில் இயைபிலாத் 
தன்மையைக் கொண்டு மட்டும் உறுதிப்பாடான முடிவிற்கு 
வித்திட முடியாதென்பது தெளிவாகிறது . விளை நிலத்தைச் 
சிறுசிறு பகுதிகளாகப் பிரித்து , பிரிக்கப்பட்ட பாத்திகளில் 
இரண்டு இன 

விதைகளையும் இயைபிலாத் தன்மையுடன் 
விதைக்கும்போது 

விளை நிலத்தின் 

வேறுபாடு 

இரண்டின 
விதைகளுக்கும் சமமாக்கப்படுவதை உணர்கிறோம் . விளை நிலம் 
பிரிக்கப்படும் தன்மை , விதைகளை இயைபிலாமல் விதைக்கும் 
போது 

நிலத்தின் வேறுபாடு இரண்டின விதைகளுக்கும் 
முடிந்தவளவிற்குச் சமமாக இருக்கும்படி அமைக்க வேண்டும் . 
இம் முறைப்படி பல சோதனைப் பாத்திகள் அமைத்து ஒவ்வோர் 


உயிர்ப் புள்ளியியல் 


346 


இன விதைகளும் , ஒரு பாகத்தில் விதைப்பதற்கு மாறாகப் பல 
பாத்திகளில் விதைக்க ஏதுவாய் அமையும் தன்மையே திரும்பச் 
செய்தல் ( replicate ) எனப்படும் . சோதனை முடிவுகளின் நம் 
பகத் தன்மை அதிகப்பட அமைவதற்கு , இயைபிலாத் தன்மை 
யுடன் ( randomization ) தேவையான அளவிற்கு திரும்பச் செய் 
தலும் (replicate ) நலம் . 


இயைபிலாத் தன்மையும் , திரும்பச் செய்தலும் சிறந்த 
செய்முறைத் திட்டங்களை அமைப்பதற்கு மட்டும் உதவுகின்றன 
எனக் கொள்ள இடமில்லை . புள்ளியியல் யுத்திகளைக் கொண்டு 
எடுக்கப்படும் முடிவுகளை நம்பி உள்ள 

நம்பி உள்ள சில சோதனைகளுக்கு 
இவை தேவையானது எனவும் உணர வேண்டும் . நம்மால் 
அமைக்கப்பட்ட பெரும்பாலான சோதனை அளவைகள் இயை 
பிலா மாதிரியைத் தழுவி உள்ளதை அறிவோம் . 

அவற்றைப் 
பயன்படுத்தச் செய்முறை அளவுகள் யாவும் இயைபிலாத் 
தன்மைத்தாய் அமைவது அவசியமாகிறது . ஓர் அளவின் மாறு 
பாட்டைத் 

தெரியக் குறைந்தது இரண்டளவைகளாவது 
தேவைப்படுவதால் , திரும்பச் செய்தலும் ஒரு தேவையே எனக் 
கொள்வதில் தவறில்லை . இரண்டின விதைகளின் விளைச்சலில் 
உள்ள வித்தியாசத்தைக் கணக்கிட t- பரவலை உபயோகப் 
படுத்த வேண்டியவர்களாக உள்ளோம் . 1 - பரவல் இயைபிலா 
மாதிரியின் பரவலாகவும் , இதன் அளவைக் கணக்கிட மாதிரி 
யின் மாறுபாட்டளவை தேவைப்படுவதாலும் செய்முறை 
முடிவுகள் இயைபிலாத் தன்மைத்தாயும் , திரும்பச் செய்யப் 
பட்ட அளவுகளுடனும் அமைக்கப்படவேண்டிய தேவை 
ஏற்படுகிறது . 

இயைபிலாத் தன்மை , திரும்பச் செய்தல் ஆகிய யுத்திகள் 
பிறழ்ச்சியற்ற முடிவுகளைக் கொடுக்கும் தன்மைக்கு உபயோகப் 
பட்டாலும் , நிலத்தின் வளமையில் உள்ள வேறுபாடு (difer 
ence in soil fertility ) விளைச்சலுக்கான வேறுபாட்டில் உண் 
டாக்கிய விளைவினைக் ( effeci ) கட்டுப்படுத்துவதாகக் கொள்ள 
முடியாது . நிலத்தின் தன்மையில் வேறுபாடு அதிகமாகும் போது 
விளைச்சலுக்கான வேறுபாடும் அதிகமாகிறது . 

விளைச்சலுக் 
கான வித்தியாசங்களைக் கணக்கிட t-பரவலை உபயோகப் 
படுத்தும்போது நிலவள வேறுபாடு அதிகமாக இருந்தால் , 
நிலவள வேறுபாடு இல்லாத இடத்தைக் காட்டிலும் அதிகமான 
மாதிரி அளவு அமையப்பெற வேண்டியதாய் 

முடிகிறது . 
t அளவையின் தொகுதியில் மாறுபாட்டின் மதிப்பீடு அமை 
வதால் இந் நிலை ஏற்படுகிறது . ஒரே தன்மைத்தான பாத்திகளை 


மாறுபாட்டளவை ஆய்வு 


347 


அமைப்பதால் இச் சோதனை முறையின் கூருணர்வுத் திறத்தை 
( sensitiveness ) அதிகப்படுத்தலாம் . இக் கட்டுப்பாட்டை ஏற் 
படுத்துவது எளிதன்று . பாத்திகளை முடிந்தவளவிற்கு ஒரே 
தன்மைத்தாய் அமைத்து , புள்ளியியல் செய்முறைத் திட்டத்தைக் 
கொண்டு ( statistical design ) மாறுபாட்டின் தன்மைக்கான 
விளைவுகளைக் கணிசமாகக் கட்டுப்படுத்த முடியும் . இங்குக் காண 
உள்ள செய்முறைத் திட்டங்கள் யாவும் கூருணர்வுத் திறம் 
கொண்ட செய்முறைத் திட்டங்களாகும் . சில முக்கியமான 
அடிப்படைத் திட்டங்களையும் அவற்றின் ஆய்வு முறை பற்றியும் 
பார்ப்போம் . 


செய்முறையின் கூருணர்வுத் திறத்தை அதிகப்படுத்த 
உதவும் முக்கியமான யுத்தி , நம் சிக்கலுக்குரிய மாறியின் 
மொத்த மாறுபாட்டளவையை (total variance ) , சோதனையின் 
தன்மைக்கேற்ப பலப் பகுதிகளாகப் பிரிக்கும்போது , ஆய்விற் 
குரிய மாறியின் தன்மையில் குறுக்கிடும் மாறிகளுக்கான மாறு 
பாட்டளவுகளின் மதிப்பைக் குறைத்து , திட்டத்தின் கூருணர்வுத் 
திறத்தை அதிகப்படுத்துகிறோம் . மாறுபாட்டளவை ஆய்வு , 
செய்முறைத் திட்டத்தில் மிகப் பயனுடையதாய் அமைவதற்கு 
இத் தன்மையே காரணமாய் அமைந்துள்ளது . 


செய்முறைத் திட்டத்தைச் செயலாக்குவதன் நோக்கமாக 
சில கருதுகோட் சோதனை செய்பவர்களாகவோ அல்லது முழு 
மைத் தொகுதியின் அளவைகளை மதிப்பீடு செய்பவர்களாகவோ 
செயல்படுவோம் . இவ் வடிப்படை நோக்கத்திற்கான கூருணர்வுத் 
திறம் வாய்ந்த செய்முறைத் திட்டங்களை அமைக்க மாறுபாட் 
டாய்வு உதவுவதாகக் கொண்டாலும் இதன் தத்துவம் கருது 
கோட் சோதனைகளினாலேயே விளக்கப்படும் . 


இயல் நிலைப் பரவலை ஒத்து அமையும் முழுமைத் தொகுதி 
யிலிருந்து 1 உறுப்புகள் கொண்ட மாதிரியை எடுப்பதாகக் 
கொள்வோம் . இவ் வுறுப்புகளைச் சோதனைகளின் தன்மைக்கேற்ப 
வகைப்படுத்தமுடியும் என்பதைச் சொன்னோம் . இவ் வளவுகள் 
விளைபலனாக உள்ளபோது விதைகளின் இனத்திற்கேற்பவோ 
உரங்களின் தன்மைக்கேற்பவோ பிரித்தமைக்கலாம் . இவை 
பாலின் அளவைக் குறிக்குமிடத்து , பசுக்களின் இனத்திற் 
கேற்பவோ ஒரு மாநிலத்தின் மாவட்டங்களுக்கேற்பவோ பிரித் 
தமைக்கலாம் . xy என்பது j மாவட்டத்தில் 1 பசுவினது பாலின் 
அளவைக் குறிப்பதாகக் கொள்வோம் . xj; என்பதன் கீழ்க் 
குறிகளான ( suffix ) i என்பது பசுவின் எண்ணையும் 


348 


உயிர்ப் புள்ளியியல் 


என்பது மாவட்டத்தின் பெயரையும் 

பெயரையும் குறிப்பதாகக் கொள் 
கிறோம் . 11 ; என்பது i பிரிவில் அமையும் எண்களைக் குறிப் 
பதாகவும் , x என்பது அப் பிரிவிற்கான கூட்டுச் சராசரியையும் 
x , N என்பன முறையே மொத்தத்திற்கான கூட்டுச் சராசரி 
மயையும் , மொத்த உறுப்புகளையும் குறிப்பதாகக் கொள்வோம் . 


N x = $$ Xị; 


N ; x ; = = xi ] 


3 


3) 


; 


2 ( xij - x ) 

1 
கூட்டுத் தொகைக்கான (N உறுப்புகளின்) விலக்கவர்க்கத்தை 
அமைக்க , i பிரிவில் அமைந்த உறுப்புகளுக்கான விலக்கவர்க்கங் 
களைக் கணக்கிடுகிறோம் , 


( y - 32° = ; (3 ) 


x ) + n ; ( x ; 

x ) 2 
1 
எல்லாப் பிரிவுகளுக்குமான இதன் மதிப்பைக் கூட்டும்போது 
நமக்குத் தேவையான வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 
கிடைக்கிறது . 

= } 

X X ( j } -- 7 ) + T % ( 1 - x ) ? 
இஃது ஒரு கணிதச் சமன்பாடாகும் . எனவே , முழுமைத் தொகுதி 
இயல் நிலைப் பரவலை ஒத்து அமையா இடத்தும் இவ் வாய்பாடு 
உபயோகப்படுத்துவது குறிப்பிடத்தக்கதாகும் . 


ஒருகட்டளைவிதிப் பிரிவிற்கான மாறுபாட்டு ஆய்வுமுறை ( Analysis 

of variance for one creterion of classification ) 

மாதிரி எடுக்கப்படும் முழுமைத் தொகுதியில் , நம்மால் 
பிரிக்கப்படும் பண்பின் தன்மை ஒருபடித்தாய் (homogeneous) 
இருப்பதாகக் கொள்வோம் . பிரிக்க உதவும் பண்பு , மாறியின் 
அளவில் எந்த விளைவையும் உண்டாக்குவதில்லை எனக் கொள் 
கிறோம் . பல பிரிவுகளாக அமைந்த இப் பிரிவுகளின் பண்பு ஒரே 
தன்மைத்தாய் அமையும் . குறிப்பாக இவ்வொரு பிரிவும் முழு 
மைத் தொகுதிக்கான கூட்டுச் சராசரியும் , மாறுபாட்டளவையும் 
கொண்ட பிரிவுகளாக அமையும் . மொத்த விலக்க வர்க்கத் 


மாறுபாட்டளவை ஆய்வு 

349 
திற்காக அமைந்த வாய்பாட்டில் உள்ள மூன்று தனிப்பட்ட 
விலக்கவர்க்கங்களும் 

z z ( x;} - x ) = = = ( xjj x ; ) 2 + zm; ( x; 


மாறுபாட்டளவைக்கான மூன்று பிறழ்ச்சியற்ற மதிப்பீடுகளைக் 
கொடுக்கும் . z z ( x |y - x } 2 ஐ , ( 1 - 1 ) ஆல் வகுக்கும்போது 
மாறுபாட்டளவைக்கான ( 1 - 1 ) கட்டின்மை எண்ணிக்கையுடன் 
ஒரு பிறழ்ச்சியற்ற மதிப்பீடாக அமைகிறது . இதுபோலவே 
பிரிவில் உள்ள 11 மதிப்புகள் x ; கூட்டுச் சராசரியைக் கொண்ட 
இயைபிலா மாதிரியாதலால் z ( xjj - xi ) 2 ஐ n ; - 1 ஆல் வகுக்கும் 

i 
போதும் 5 = { x } -x ) ஐ 11 -h ஆல் வகுக்கும்போதும் மாறுபாட் 


டளவையின் ( ni - 1 ) , ( n - h) கட்டின்மை எண்ணிக்கைகட்கான 
பிறழ்ச்சியற்ற மதிப்பீடாகும் . h என்பது பிரிவுகளின் எண் 
ணிக்கையைக் குறிக்கும் . இவ் விரண்டு 

இவ் விரண்டு மதிப்பீடுகளின் கணக் 
கியல் எதிர்பார்ப்புகளும் சமமாக அமைய வேண்டி உள்ளதால் 
zni (x - x ) ஐ h - 1 ஆல் வகுக்கும்போது மாறுபாட்டளவைக் 
கான மற்றொரு பிறழ்ச்சியற்ற மதிப்பீடாகக் 

கொள்கிறோம் 
இம் முடிவுகள் யாவையும் அடியிற்காணும் மாறுபாட்டளவை 
ஆய்வுப்பட்டியல் வடிவில் குறிப்பது வழக்கம் . 

மாறுபாட்டளவை ஆய்வுப் பட்டியல் 
( Analysis of variance table ) 


மாறுபாட் 


மாறுபாட்டின் 

கட்டின் 

விலக்க வர்க்கங்களின் 
மை எண் 
மூலம் ணிக்கை 

கூட்டுத்தொகை 


சிறப்பெல்லை 
F 

5 % 1 % 


டௗவை 


பிரிவு 

h - 1 | n ( x - x ) = D ? | D, 
களிடையே 

th - 1 


2 


S. 


பி , 


1 


S. 


பிரிவுகளுக் 
குள்ளே 


( xij 


D , | 


1 - h 


* X ;) ) 
= D , 


= S , 


மொத்தம் 1-1 |z z (xy - 

z ( - x ) 


350 


உயீர்ப் புள்ளியியல் 


மாறுபாட்டளவைகளின் மதிப்பீடுகளுக்கான ஒருமைத்தன் 
மைக்கான சோதனையாக ( test of homogeneity ) F- சோதனை செய் 
கிறோம் . பிரிவுகளிடையே ஏற்பட்ட மாறுபாட்டளவைகளுடன் 
பிரிவுகளுக்குள்ளே ஏற்பட்ட மாறுபாட்டளவையை ஒப்பிடுவது 
தான் நடைமுறையில் உள்ளது . பிரிவுகளுக்கிடையே அமைந்த 
மதிப்பீடு , பிரிவுகளுக்குள்ளே அமைந்த மதிப்பீட்டைக் காட் 
டிலும் குறிப்பிடும்படியான வேறுபாட்டுடன் அமைந்திருந்தால் 
நாம் பகுப்பதற்காக எடுத்துக்கொண்ட பண்பு மாறியின் 
அளவுகளில் குறிப்பிடும்படியான விளைவை ஏற்படுத்தி உள்ளது 
என்ற முடிவை மேற்கொள்ள ஏதுவாய் இருக்கிறது . இவ்விடத்து 
முழுமைத் தொகுதி ஒருபடித்தானது ( homogeneity ) என்பது 
மறுக்கப்பட்டு , பலபடித்தானது ( heterogeneou :) என்ற முடிவை 
மேற்கொள்கிறோம் . மதிப்பீடுகள் குறிப்பிடும்படியான வித்தி 
யாசத்துடன் அமையாவிட்டால் முழுமைத்தொகுதி ஒருபடித் 
தானது என்ற முடிவினை மேற்கொள்கிறோம் . 

நான்கு இன நெல்லின் விளைபலனில் ஏற்படும் வித்தியா 
சத்தைக் கணக்கிட ஒரு கட்டளை முறைப்படி அமைக்கும் 
சோதனையைக் காண்போம் . கொடுக்கப்பட்ட நிலத்தைப் பல 
பாத்திகளாகப் பிரித்து நான்கு இன விதைகளையும் ராண்டமாக 
விதைப்பதே சோதனை முறையாகும் . நான்கு இன விதைகளை 
- முறையே A , B , C , D எனக் கொண்டால் , 16 பாத்திகளாகப் 
பிரிக்கப்பட்ட வயலில் கீழ்க்கண்டவாறு விதைக்கலாம் . 


A 


C 


B 


AAL 


C 


A 


B 


C 


B 


D 


D 


B 


D 


C 


D 


A 


விதைகள் கிடைக்கும் தன்மைக்கேற்பவும் நிலத்தின் பரப்பைக் 
- கொண்டும் ஒவ்வோர் இனமும் சமமான எண்ணிக்கையுடைய 
பாத்திகளிலும் அல்லது A இனம் 4 பாத்திகளிலும் , B இனம் 2 
பாத்திகளிலுமாகச் சம எண்ணிக்கை இல்லாமலும் விதைக்கலாம் . 
ஒவ்வோர் இனமும் சமமான பாத்திகளில் விதைக்கப்படுவது 
ஆய்வுமுறையைச் சுலபமாக்கும் . 


மாறுபாட்டளவை ஆய்வு 


351 


நிலம் முழுதும் ஒரே தன்மைத்தானது எனக்கொண்டு 16 
சமபாகங்களாகப் பிரித்து , ஒவ்வோர் இன விதையும் நான்கு 
பாத்திகளில் ராண்டமாகப் பயிரிடப்பட்டுள்ளது . ( விதைகளை 
ராண்டமாக விதைக்கப் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள 
ராண்டம் எண்களை உபயோகப்படுத்தலாம் . ) இதற்காக 
அமைக்கப்படும் மாறுபாட்டளவை ஆய்வுப்பட்டியலிலிருந்து எடுக் 
கப்படும் முடிவு , ஒருகட்டளை விதிப்படி அமைக்கப்பட்ட செய் 
முறைத் திட்டத்திலிருந்து ( simple randomised design ) எடுக்கப் 
பட்டதாகக் கொள்ளப்படும் . 


விலக்கவர்க்கங்களைக் கணக்கிடும் முறை 

நமக்குத் தேவையான விலக்கவர்க்கங்களின் கூட்டுத் 
தொகையைக் கணக்கிடும்போது , ஒவ்வொன்றிற்குமான கூட்டுச் 
சராசரியிலிருந்து விலக்கங்களை அமைக்கத் தேவையில்லை . 11 
உறுப்புகள் கொண்ட ( x , x ,, ...... xn ) மாதிரியின் மாறுபாட் 
உௗவையை , விலக்கங்கள் அமைக்காமலேயே கணக்கிடும் 
முறையைக் காண்போம் . 

(Sxy ) 
X ( x ; -- x) = > x 2 - 11x2 = z x ; 


13 


இம் முறையை உபயோகப்படுத்தி இப் பகுதிக்குத் தேவை 
யான விலக்கங்கள் யாவும் கணக்கிடப்படுகின்றன . 
zz ( x ; - 3) = zz x ; --- TPIN 

( 1 ) 


= 


T = x > xj ; மொத்த அளவுகளின் கூட்டுத்தொகை . 


xz ( xj; - x = z z x ; " Teni 

Ti- பிரிவில் உள்ள அளவுகளின் கூட்டுத்தொகை . 
< ( x;; x ) 2 = = = xj ; 2 - _ Ti | ni 

| 2 ) 


- 


சமன்பாடு ( 1 )-லிருந்து ( 2 ) ஐக் கழித்து , 

1.? 12 
-- 

1 
எனும் நமக்குத் தேவையான மூன்றாவது விலக்கவர்க்கத்தைப் 
பெறுகிறோம் . இதன் மதிப்பை 

( z n x :) ) 
xt { xi - x ) = z #li x2 

1 


852 


உயிர்ப் புள்ளியியல் 


T 


12 


என்ற வாய்பாட்டிலிருந்தும் அமைத்துக்கொள்ளலாம் 


காட்டு : 

ஒரே தன்மை வாய்ந்த 35 பாத்திகளில் 7 இன நெல் 
பயிர் செய்யப்படுகிறது . ஒவ்வோர் இனமும் 5 பாத்திகளில் 
ராண்டமாக விதைத்துக் கிடைத்த விளைச்சலின் முடிவு மரக் 
காலில் 

கொடுக்கப்பட்டுள்ளது . நிமிர்வரிசைகள் (( column) 
யாவும் இனங்களைக் குறிக்கின்றன . இனங்களின் 

விளைச்சலுக் 
கான வித்தியாசத்தைக் காணும் சோதனையைச் செய்வோம் . 


VI 


V , 


V3 


V4 


V5 


V. 


V. 


மொத்தம் 


13 


15 


14 


14 


17 


15 


16 


104 


11 


11 


10 


10 


15 


9 


12 


78 


10 


13 


12 


15 


14 


13 


13 


90 


16 


18 


13 


17 


191 


-14 


15 


112 


12 


12 


11 


10 


12 


10 


11 . 


62 


| 


69 


60 


66 


77 


61 


67 


462 


திருத்தக் காரணி ( correction factor ) = C.E. = 

( 462) 

35 
= 60984 


மொத்த விலக்கவர்க்கங்களின் கூட்டுத்தொகை = T. S. S. 

( total sum of squares ) 


T. S. S. 


13 : + 152 + - 


... + 10 + 11- - ( F. 


= 215 6 


மாறுபாட்டளவை ஆய்வு 


353 . 


இனங்களுக்கிடையில் அமைத்த விலக்கங்களின் கூட்டுத்தொகை 
( Between Varieties ) = B. V. 


B.V 


1 [ 622 +692 + 60 + 66 + 772 +61 + 873 ] -- C. F. 


- 


416 


இனங்களுக்குள் அமைந்த விலக்கவர்க்கங்களின் கூட்டுத்தொகை , 
( Within Varieties ) = W . V. 


( மொத்த விலக்க வர்க்கங்களின் 

கூட்டுத்தொகை ) 


( இனங்களுக்கிடையில் 
அமைந்த விலக்கங்களின் 
கூட்டுத்தொகை ) 


V.V = T. S. S - B. V. 


= 2156 


41 : 6 = 174 


மாறுபாட்டாய்வுப் பட்டியல் ( Anova Table ) 


சிறப் 
பெல்லை 


விலக்க வர்க் 

கட்டின் 
மாறுபாட்டு 

கங்களின் 
மை எண் 

மாறுபாட் 
மூலம் ணிக்கை 

கூட்டுத் டளவை 
தொகை 


5 % [ 1% 


இனங்களுக் 
கிடையில் 


6 


41-6 


6.933 


112• 1413-53 


இனங்களுக் 


28 


174.0 


6.214 


குள் 


மொத்தம் 


34 


215.6 


கணக்கிடப்பட்ட மதிப்பு , 0.05 சிறப்பெல்லையில் F- அள 
வையின் 6 , 28 கட்டின்மை எண்ணிக்கைக்கான பட்டியல் 
மதிப்டைவிடக் குறைவாக இருப்பதால் , இனங்களுக்குள் விளைச் 
சலில் வித்தியாசம் இல்லை எனும் நமது கருதுகோளை ஏற்றுக் 
கொள்கிறோம் . 


ஒவ்வோர் இனமும் சமமான பாத்திகளில் பயிரிடப்பட்ட 
செய்முறைத் திட்டத்திற்கான ஆய்வினைக் - கண்டோம் . சில 
இடங்களில் இனங்கள் யாவும் சம எண்ணிக்கையுள்ள பாத்தி 
களில் பயிரிடட்படாத சூழல் இருக்கலாம் . இவ் விடங்களில் 


354 


உயிர்ப் புள்ளியியல் 


A இனம் பாத்திகளிலும் , 3 - இனம் 11 பாத்திகளிலும் , C இனம் 
* பாத்திகளிலும் பயிரிடப்படலாம் ( m + x + p ) . இதற்கான 
ஆய்வு முறையிலும் சம் 

எண்ணிக்கையுள்ள பாத்திகளில் 
பயிரிடப்பட்ட செய்முறைத் திட்ட ஆய்வுமுறையிலும் அடிப் 
படைக் கருத்துகளை ஒத்து இருந்தாலும் , இனங்களுக்கிடையில் 
அமையும் விலக்கவர்க்கங்களைக் கணக்கிடும் முறையில் உள்ள 
சிறு மாற்றத்தை உணர்தல் நலம் , 


காட்டு : 

A இனம் 27 பாத்திகளிலும் , B இனம் 15 பாத்திகளிலும் 
C இனம் 12 பாத்திகளிலுமாகப் பயிரிடப்பட்ட செய்முறைத் 
திட்டத்திற்கான ஆய்வைக் காண்போம் . 


B 


58 
101 
167 


109 
105 
141 
58 
120 
117 
172 
150 
192 


87 
94 
112 
98 
65 
82 
133 
116 ) 
117 


103 
109 

86 
120 
112 


84 
134 
149 
108 
129 
C 
12 
48 
19 


88 
106 
$ 4 
82 
22 


100 
133 
165 
120 


34 | 

5 . 


20 
32 
24 
65 


21 


20 


17 


- 


A இனத்திற்கான மொத்தம் 3122 
B இனத்திற்கான மொத்தம் 1496 
( இனத்திற்கான மொத்தம் 317 

மொத்தம் = 4935 
திருத்தக் காரணி = C.F = 

( 4935 ) 

* 451004-20 

54 
இனங்களுக்கிடையில் அமைந்த 
விலக்கவர்க்கங்களின் மொத்தம் 

3122 ) ( 1496 ) ( 31 * 12 
+ 

C. , 
-27 

15 


= 518570 9 


451004- 2 


= 67566-7 


மாறுபாட்டளவை ஆய்வு 


355 


மொத்த விலக்கவர்க்கங்களின் 
கூட்டுத்தொகை : 


+ ( 17 ) + ( 65 ) - C. F. 


( 58 ) + ( 109) + 
-564321: 0 45100 • 2 


113316.8 


இனங்களுக்குள் அமைந்த விலக்கவர்க்கங்களின் மொத்தம் 


( மொத்த விலக்கவர்க்கங்களின் 

கூட்டுத்தொகை ) 


( இனங்களுக்கிடையில் அமை 
யும் விலக்கவர்க்கங்களின் 
கூட்டுத்தொகை ) 


113316.8 


- 


67566 7 = 45750.1 


திருத்தக்காரணியும் , மொத்த விலக்கவர்க்கங்களின் கூட்டுத் 
தொகையும் முன்போலவே கணக்கிடப்பட்டுள்ளன . 

இனங் 
களுக்கிடையில் உள்ள விலக்கவர்க்கங்களைக் கணக்கிடும்போது 
ஒவ்வொன்றிற்குமான 

மொத்த வர்க்கங்களை 

அவை 
அமைந்த பாத்திகளின் எண்ணிக்கையால் வகுத்துவரும் ஈவு 
களின் கூட்டுத்தொகையிலிருந்து திருத்தக்காரணி கழிக்கப் 
படுகிறது . எல்லா இனங்களும் சமமான பாத்திகளில் அமையும் 
போது வகுக்கும் எண்ணும் சமமாவதால் இனங்களின் கூட்டுத் 
தொகையின் வர்க்கங்களைக் கூட்டிப் பின்பு வகுக்கிறோம் .. 
மற்ற நிலையில் , ஒவ்வோர் இனத்தின் கூட்டுத்தொகைக்கான 
வர்க்கங்கள் , அவ் வினம் அமைந்த பாத்திகளின் எண்ணிக்கையால் 
வகுக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்தல் நலம் . 


மாறுபாட்டாய்வுப் பட்டியல் ( Anova Table ) 


மாறுபா 


கட்டின் விலக்க வர்க் திட்ட 
மாறுபாட்டு 

மை எண் கக் கூட்டுத் விலக்க 
மூலம் 

ணிக்கை தொகை வர்க்கம் 


சிறப்பெல்லை 
5 % 1 % 


இனங்களுக் 
கிடையில் 


2 


67566.7 


33783.4 376 3.18 15.06 


இனங்க 
ளுக்குள் 


51 


457501 


897 • 1 


மொத்தம் 


53 


113316-8 


856 


உயிர்ப் புள்ளியியல் 


விளைபலனில் இனங்களுக்கிடையில் வித்தியாசம் இல்லை 
எனும் நமது கருதுகோள் மறுக்கப்பட்டு , விளைபலனில் குறிப் 
பிடத்தக்க வித்தியாசம் அமைந்துள்ளது என்ற 
சொல்கிறோம் , 


முடிவைச் 


இருகட்டளை விதிக்கேற்ற பிரிவுகளுக்கான மாறுபாட்டாய்வு முறை 
( Analysis of variance for two way classification ) 

n உறுப்புகளின் X ; மதிப்புகள் A , B என்ற இருகட்டளை விதி 
களுக்குக் கட்டுப்பட்டுப் பிரிக்கப்படுவதாகக் கொள்ளலாம் . 
A என்பது பிரிவுகளையும் ( class ) , B என்பது தொகுப்புகளையும் 
( group ) குறிப்பதாக அமையும் . h பிரிவுகளும் ‘ k தொகுப்பு 
களும் உள்ள அமைப்பில் fak 

| 

உறுப்புகளின் அமைப்பு : 
படுகைநிலை வரிசைகளைக் ( row ) கொண்டதாகவும் , k நிமிர்நிலை 
வரிசைகளைக் ( column ) கொண்டதாகவும் இருக்கும் . முன்பு 
கண்ட 35 பாத்திகள் கொண்ட சோதனையை 7 பாத்திகள் 
கொண்ட படுகைநிலை வரிசைகளைத் தொகுப்புகளாகவும் ( block ) , 
7 இன நெல்லினைப் பிரிவுகளாகவும் ( variety ) கொண்டால் , 
இனங்கள் நிமிர்நிலை வரிசைகளைக் குறிக்கும் . Vy , V , .........V1 
என்பது இனங்களையும் , B. , B ,, ......... B , என்பது தொகுப்பு 
களையும் குறித்தால் நமது அமைப்பு அடியிற் கண்டவாறு . 
அமையும் . 


V. 


VS 


VS 


V4 


V. 


Vs 


V. 


B. 


B , 


2 


BS 


B. 


B ; 


ஒவ்வொரு தொகுப்பிலும் ( olock ) நெல்லினங்கள் ஒவ்வொன்றும் 
ஒரு முறையாவது அமைவது கண்டிப்பாகும் . 


மாறுபாட்டளவை ஆய்வு 


35:7 


ஒருகட்டளை- விதிப்படி 16 பாத்திகளில் 4 இன தெல்லைப் 
பயிரிட அமைத்த ஓர் அமைப்பு 


A 


C 


B 


A 


cAI 


B 


C 


B 


D 


D 


B 


D 


C 


D 


A 


என அமையலாம் எனக் குறிப்பிட்டோம் . இனங்கள் யாவும் 
வயல் முழுதும் ராண்டமாகப் பரவி உள்ளதைக் காண்கிறோம் . 
ஒவ்வொரு படுகை நிலை வரிசையையும் ஒரு தொகுப்பாகக் கொண் 
டால் , ஒவ்வோர் இனமும் ஒரு தடவையாவது அமைய 
வேண்டுமென்ற கட்டளை ஈடுசெய்யப்படாததைக் காணமுடிகிறது . 
இருகட்டளை விதிப்படி அமையும் செய்முறைத் 

செய்முறைத் திட்டங்கள் 
இக் கட்டளையையும் ஈடு செய்வதாய் இருக்கவேண்டும் . 4 இன 
நெல்லினுக்கான 16 பாத்திகளைக் கொண்ட வயலுக்கு இரு 
கட்டளை விதிப்படி அமைக்கும் செய்முறைத் திட்டம் . 


C 


D 


B 


B 


A 


D 


C 


D 


B 


C 


A 


D 


C 


B 


முதல் அமைப்பில் இனங்கள் யாவும் வயல் 

வயல் முழுதும் 
ராண்டமாகப் பரவி உள்ளதும் , இரண்டாவது பிரிவில் இனங்கள் 
யாவும் ஒவ்வொரு படுகை நிலை வரிசையிலும் ராண்டமாக 
அமையப் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது . 


358 


உயிர்ப் புள்ளியியல் 


நமக்குத் தேவையான விலக்கவர்க்கங்களின் கூட்டுத்தொகை 
$ ( xi; x ) 2 = z k ( x; - x }s + z h ( x ; - x ) 


+ z (xij 

X ; -x; + x ) : ( 3 ) 
என்ற வாய்பாட்டில் அமைந்த விலக்கவர்க்கங்களை முறையே 
அவற்றுக்கான கட்டின்மை எண்ணிக்கையால் ( his 1 ) 
( h - 1 ) , ( k - 1 ) , ( h - 1 ) { k - 1 ) வகுத்தால் முழுமைத் 
தொகுதிக்கான பிறழ்ச்சியற்ற மதிப்பீடுகள் கிடைக்கும் . இம் 
முடிவுகளை மாறுபாட்டளவை . ஆய்வுப் பட்டியலில் அமைக்கும் 
போது அடியிற் கண்டவாறு அமையும் . 

மாறுபாட்டாய்வுப் பட்டியல் ( Anova table ) 


மாறுபாட்டு 

கட்டின் 

விலக்க வர்க்கங்களின் 
மூலம் 

மை எண் 
ணிக்கை 

கூட்டுத்தொகை 


மாறுபாட் 


சிறப்பெல்லை 
F 


டௗவை 


5 % 1 % 


பிரிவுகளுக் 

( h - 1 ) 

> k (xi - x ) = D , | D , 
கிடையில் 

i 


S.2 


S. 
S , 


21 


2 


தொகுதி 
களுக் ( k - 1 ) 

| z h ( x ; -x) = D , D , 
கிடையில் 3 

k - 1 


2 


S , 


S , 
S. 


பிழை 


(h- 1 ) 

z z ( xij - x ; Xj DA 
X 
{ k - 1 ) j + x ) = D , ( h - 1 ) (k - 1) 

= S , 


மொத்தம் 


zz ( xij.- x ) 


பகுப்பிற்கான பண்பின் மாறுபாடுகளைப் பிரிவுகளுக்கிடையில் , 
தொகுப்புகளுக்கிடையில் என்ற மதிப்பீடுகள் தருவதால் கட்டுப் 
படுத்த முடியாத மாறுபாட்டளவையின் மதிப்புப் பிழை எனக் 
குறிக்கப்பட்டுள்ளது . 

பிரிவுகளுக்கிடையில் , தொகுதிகளுக்கிடையில் அமைந்த 
மாறுபாட்டளவையின் மதிப்பீடுகள் , பிழையினால் கிடைத்த 
மதிப்பீட்டுடன் ஒப்பிடப்பட்டு முடிவு செய்யப்படுகிறது . பிரிவு 
களுக்கிடையில் , தொகுதிகளுக்கிடையில் கிடைத்த மதிப்புகள் 
பிழைக்கான மாறுபாட்டளவையைவிடக் குறிப்பிடும் படியான 


மாறுபாட்டளவை ஆய்வு 


359 


லித்தியாசத்தைக் கொண்டிருந்தால் , முழுமைத் தொகுதியின் 
ஒரே : தன்மைக்கான (homogeneity ) கருதுகோள் மறுக்கப்படும் . 
காட்டு : 

முன்பு கண்ட சோதனையில் , இனங்களுக்கான பிரிவுகளுடன் 
{ column - class - variety ) தொகுப்புகளுக்கான பகுப்பும் ( group 
block - row ) அமையப்பெற்றிருந்தால் , இருகட்டளை விதிப்படி 
பகுக்கப்பட்ட செய்முறைத் திட்டமாகிவிடும் . இவ்விரு பண்பு 
களும் (இனம் , நிலத்தின் வேறுபாடு ) விளைவில் உண்டாக்கிய 
மாறுபாட்டிற்கான சோதனையை அமைப்போம் . 

நமக்குத் தேவையான விலக்கவர்க்கங்கள் யாவும் , ( 3 ) 
என்ற வாய்பாட்டிலிருந்து பெறலாம் . மேற்கண்ட சோதனையில் 
அமைந்தது போலவே மொத்த மாறுபாட்டளவையும் இனங்களுக் 
கான மாறுபாட்டளவையும் அமையும் . இனங்களுக்குள் அமைந்த 
மாறுபாட்டளவையை , தொகுப்புகளுக்கானதும் , பிழையின்பாற் 
பட்டதுமாகப் பிரித்தால் , இருகட்டளை விதிப்படி பகுக்கப்பட்ட 
ஆய்விற்கான மாறுபாட்டளவை ஆய்வுப்பட்டியலை அமைக்கலாம் . 
தொகுப்பிற்கானதை மட்டும் கணக்கிட்டு , மொத்தத்திலிருந்து 
இனம் , தொகுப்பு ஆகியவற்றின் விலக்கவர்க்கங்களைக் கழிப்ப 
தால் பிழையின் விலக்கவர்க்கம் கிடைக்கப் பெறுவோம் . இவை 
முறையே 6 ( இனம் ) 4 ( தொகுப்பு ) , 24 ( பிழை ) , 34 ( மொத்தம் ) 
எனக் கட்டின்மை எண்ணிக்கை பெற்றவையாய் அமையும் . 

விலக்க ) 1 


வர்க்கங்கள்ள மொத்த்க } = + / 104 +788 +...+ 78°I - C.R. 


60984 


= 6252-57 

134 12 
பிழை = 215 6 – ( 416 + 134 : 12 ) 

மாறுபாட்டாய்வுப் பட்டியல் 


மாறு 


சிறப்பெல்லை 


கட்டின் விலக்க வர்க் 
மாறுபாட் 
மை எண் 

கங்களின் பாட் 
டினமூலம் ணிக்கை 

மொத்தம் 
டானவ் 


5 % 


1 % 


6 


416 


6.93 


4-23-84 


7.31 


இனங்களுக் 
கிடையில் 
தொகுதி 

சளுக் 
கிடையில் 
பிழை 


134-2 


33-55 


20• 2 , 577113.93 


24 


39.8 - 


1.66 


மொத்தம் : 


34 


215.6 


100 


உயிர்ப் புள்ளியியல் 


இனங்களுக்கான விளைவில் குறிப்பிடும்படியான வித்தியாசம் 
இல்லை எனும் கருதுகோள் மறுக்கப்படுகிறது . எல்லாத் தொகுப்பு 
களிலும் நிலவளம் சமமெனும் கருதுகோள் மறுக்கப்படுகிறது . 
இனங்களுக்கிடையில் , தொகுப்புகளுக்கிடையில் அமைந்த P 
சோதனையின் அளவு , பட்டியல் மதிப்பைவிட அதிகமாக இருப் 
பதால் நமது கருது கோள் மறுக்கப்பட்டு , இனங்களுக்கான விளை 
பலன் குறிப்பிடும்படியான வித்தியாசத்தைப் பெற்றிருக்கிறது 
எனவும் , தொகுப்புகளுக்கிடையில் நிலவளத்திற்கான தன்மை 
சமமாக இல்லை எனவும் சொல்கிறோம் . 


காட்டு : 

பன்றிகளின் எடை உயர்வைக் கணக்கிட டன்லப் ( Dunlon ) 
என்பவரால் செய்யப்பட்ட சோதனை முடிவுகளைப் பார்ப்போம் . 
வைட்டமின்கள் மாறுபட்ட A , B , C என்ற மூன்று உணவு 
முறைகளை நான்கு தொகுப்புகளாக அமைத்த ஓரீற்றுக் குட்டி 
களுக்குக் ( litter ) கொடுத்த சோதனையில் கிடைத்த 
உயர்வின் முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன . நமது ஆய்விற்கான 
தொகுப்புகள் யாவும் சோதனை திரும்பச் செய்யப்பட்ட 
தன்மையைக் குறிக்கும் . 


எடை 


பன்றிகளின் தொகுப்பு 


உணவு 


I 


II 


IIC 


IV 


முறை 


7.0 


16 ) 


10.5 


13.5 


47.0 


14-0 


15.5 


15.021.0 


65.5 


C 


185 


9.5 


13.5 


48.0 


29.5 


48.0 


350 


480 


160.5 


நமக்குத் தேவையான கருதுகோள்கள் , 
உணவுமுறையில் குறிப்பிடும்படியான வித்தியாசம் 
என்றும் , 

தொகுப்பு முறையிலும் குறிப்பிடும்படியான வித்தி 
யாசம் இல்லை என்றும் அமைகின்றன . 


இல்லை 


4 


மாறுபாட்டளவை ஆய்வு 


361 


மாறுபாட்டளவை ஆய்வுப் பட்டியலை அமைக்க அடியிற் 
காணும் முறையில் விலக்கவர்க்கங்களைக் கணக்கிடுகிறோம் . 


திருத்தக்காரணி = Cap. = ( 100 * 5 ) ? 

= 2146.69 

12 
உணவுமுறைகளுக்கிடையில் அமைந்த மாறுபாட்டளவை ! 


1 


[( 47)*+ (655 ) * + ( 48•0) ] -C. 


C. F. 


= 2: 200.81 - 2148-69 = 54 12 


தொகுப்பு முறைகளுக்கிடையில் அமைந்த மாறுபாட்டளவை : 


= [ (29-3)* + ( 48-0 * + ( 36.0) * + ( 48 • 0 ) " ) 


EF . 


= 2234-42 


2146.69 = 87-74 


மொத்த விலக்கவர்க்கம் = 


கம் =[tr•o)*+(16*01*+...+(135)")-C.E. 


2316.75 


2146.69 = 170.06 


பிழை 

= 170-06 


54 12 


87.74 = 28-21 


மாறுபாட்டாய்வுப் பட்டியல் 


மாறு 


சிறப்பெல்லை 


மாறுபாட் 

கட்டின் விலக்க வர்க் 
மை எண் கங்களின் 

பாட் 
மொத்தம் 


F 


டின் மூலம் ணிக்கை 


டளவை 


5 % 


1 % 


உணவு 
முறைகளுக் 
கிடையில் 


54 " 18 


27.06 


5.751 


5-14 


10.92 


தொகுப்பு 
முறைகளுக் 
கிடையில் 


87-73 


29-24 


16.22 476 


9-78 


பிழை 


6 


28 • 21 


4 • 702 


மொத்தம் 


11 


ப 


170.06 


F- சோதனை முடிவுகளின்படி , உணவு முறையிலும் தொகுப்பு 
முறையிலும் குறிப்பிடும்படியான வித்தியாசம் இல்லை எனும் 
தமது கருதுகோள் மறுக்கப்பட்டு , இரண்டிலும் குறிப்பிடும்படி 
யான வித்தியாசம் உண்டு என்ற முடிவைச் சொல்கிறோம் . 


362 


உயிர்ப் புள்ளியியல் 


இரு அளவுகளும் 0.05 சிறப்பெல்லையில் குறிப்பிடும்படியான 
வித்தியாசத்தைப் பெற்றும் , 0.01 சிறப்பெல்லையில் குறிப்பிடும் 
படியான வித்தியாசத்தைப் பெறாமலும் இருப்பது கவனிக்கத் 
தக்கது . உணவு 

முறையில் அமைந்த குறிப்பிடும்படியான 
வித்தியாசம் அவ்வளவு சிறப்பாக அமைந்ததாகச் சொல்ல 
முடியாது . தொகுப்பு முறையில் அமைந்த வித்தியாசம் நமது 
பகுப்பு முறையின் தன்மையைச் சார்ந்ததாகும் . ஒவ்வொரு 
தொகுப்பும் சோதனை திரும்பச் செய்ததற்குச் 

சமமாகக் 
கொண்டதால் , தொகுப்புகளுக்கிடையில் ஏற்பட்ட சராசரி 
விலக்கவர்க்கம் உணவு முறையில் ஏற்பட்டதெனச் சொல்ல 
முடியாது . தொகுப்புமுறை மாறுபட்டிருக்கும் போது , நமது 
சோதனை உணவு முறைகளுக்குள் மற்றும் உணவுமுறைகளுக் 
கிடையில் என்பதாய் அமைந்திருக்கும் . . உணவு முறைகளுக்குள் 
அமையும் விலக்கவர்க்கம் தற்போதைய அமைப்பைவிட அதிசு 
மாக அமைந்து , செய்முறைத் திட்டத்தின் தன்மையை வலு 
வற்றதாய்ச் செய்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது . 


முக்கட்டளை விதிப்படி பகுத்த செய்முறைத் திட்டத்தின் மாறு 
பாட்டளவை ஆய்வுமுறை ( Analysis of variance for three way 
classification )) 


லேடின் சதுரம் : ( Latin Square ) மூன்று கட்டளைப் பகுப்பு முறை 
யில் , p , k என்பன பகுப்புகளுக்கான எண்ணிக்கைகளைக் குறிப்ப 
தாக அமைந்து n = p = k என்ற கட்டளையை ஏற்கும் போது கிடைக் 
கும் செய்முறைத் திட்டம் லேடின் சதுரம் எனப்படும் . முன்பு 
கண்ட A , B , C , D என்ற நான்கு இனங்களுக்கான சோதனையை 
இச் செய்முறைத் திட்டத்தில் அமைக்கும் முறையைக் காண்போம் . 
ஒருகட்டளை விதிப்படி அமைந்த திட்டத்தில் நான்கு இனங்களும் 
வயல் முழுவதும் ( 16 பாத்திகளில்) பரவி இருந்ததையும் , இரு 
கட்டளை விதிப்படி அமைந்த செய்முறைத் திட்டத்தில் நான்கு 
இனங்களும் ஒவ்வொரு படுகைநிலை வரிசையிலும் ( row - block ) ஒரு 
தடவையாவது அமைந்திருந்ததையும் கண்டோம் . 

சோதனை 
முறைக்கேற்ப ஓர் இனத்திற்கான பாத்திகளை அதிகப்படுத்தியும் 
குறைத்தும் அமைக்கலாம் என்பதையும் கண்டோம் . இந்த இரு 
கட்டளைகளிலும் சிறு மாற்றம் செய்யும்போது லேடின் சதுரம் " 
கிடைக்கப் பெறுகிறோம் . 


சம 


எல்லா இனங்களும் 

எண்ணிக்கை 

உள்ள 

பாத்தி 
களில் அமைந்து படுகைநிலை வரிசையிலும் , நிமிர்நிலை வரிசை 
யிலும் ஒரு 

தடையாவது அமையப்பெற்றால் லேடின் சதுரம் 
கிடைக்கும் . 


மாறுபாட்டளவை ஆய்வு 


36 


A 


C 


D 


B 


B 


A 


C 


D 


B 


-C 


C 


A 


B 


D 


முக்கட்டளை விதிப் 

விதிப் பகுப்பு முறையின் லேடின் - சதுர 
ஆய்வு முறையை அடியிற்காணும் சோதனையில் 

காணலாம் . 
நமது ஆய்விற்கான மாறி ஓர் ஏக்கருக்கான விளைபலனாக இருக் 
கட்டும் . நமது 

சோதனையின் நோக்கம் விளைவில் ஏற்பட்ட 
மாற்றம் 

( 1 ) இனங்களால் ஏற்பட்டதா 
( 2 ) உரத்தால் ஏற்பட்டதா 

( 3 ) விளைநிலத்தால் ஏற்பட்டதா 
என்பதை அறிவதாக இருக்கலாம் 
விளை நிலத்தை பாத்திகளாக 

* பாத்திகளாக அமைத்து , n- நிமிர்நிலை 
வரிசைகளாகவும் , n- படுகைநிலை வரிசைகளாகவும் அமைக்கிறோம் . 

இனங்களும் ராண்டமாக விதைக்கப்படுகின்றன . 
வோர் இனமும் நிமிர்நிலை வரிசையிலும் படுகைநிலை வரிசை 
யிலும் ஒரு தடவையாவது அமையும்படி விதைக்கப்படும்போது 
லேடின் சதுரம் (Latin square ) கிடைக்கப் பெறுகிறோம் . மூன்று 
இன (A , B , C ) நெல்லினைப் பயிரிட்டு விளைபலனைக் காண D. , D. , 
D , என்ற மூன்று உரங்கள் கொடுக்கப்படுகின்றன . கொடுக்கப் 
பட்ட நிலத்தை 32 பாத்திகளாகப் பிரித்து A , B , C என்ற 
மூன்று இனமும் நிமிர் , படுகைநிலை வரிசைகளில் அமையும்படி 
விதைக்கப்படுகின்றன . 


1 

10 


ஒவ் 


A 


C 


C 


B 


A 


B 


A 


C 


உயிர்ப் புள்ளியியல் 


குறிப்பிட்ட இன எண்ணிக்கைகளுக்கான லேடின் சதுர அமைப்பு 
கள் புள்ளிவிவரப் பட்டியல்களில் அமையப்பெற்றிருக்கும் . 
ராண்டமாக அமையப்பெற்ற இவ் வமைப்புகளை உபயோகப் 
படுத்துவது தவற்றினைக் குறைக்க ஏதுவாய் இருக்கும் . 

நமக்குத் தேவையான விலக்க வர்க்கங்கள் யாவும் 
zz ( x ] - x ) = » z ( a; - x ) + n z ( x) - x ) + n zle - x ) " 

+ z z ( x ; T -x] - xk + 23 ) 


i 


என்ற வாய்பாட்டில் அமைத்துள்ளன . இவற்றுக்கான கட்டின்மை 
- எண்ணிக்கைகள் முறையே 
( w – 1 ) , ( 1 - 1 ) , ( n - 1 ) , ( n - 1 ) , ( n - 1 ) { n 

1 ) { n - 2 ) என 
அமைகின்றன . 

மாறுபாட்டாய்வுப் பட்டியல் 


சிறப்பெல்லை 


மாறுபாட்டின் 

கட்டின் 

மை எண் 
மூலம் 

ணிக்கை 


விலக்க வர்க்கங் 
களின் மொத்தம் 


விலக்க 
வர்க்கம் 


F 


5 % 1 % 


இனங்களுக் 

( 1-1 ) z (x; -x) = D , | DI 
கிடையில் 


S , 


Si | S 


- 


1 


D , 


8 


படுகை . 
நிலை வரிசை 

( n - 1) | z x ;-X = D , 
களுக் 
கிடையில் 


- 


பீ , S, 


ம 


S , 


நிமிர்நிலை 
வரிசை 

( n - 1 ) 
கிடையில் 


D, 


களுக் 


z ( x - x ) = D , 


= 


s ," s . 


2S 

S , 


( n - 1 ) 
பிழை 

D4 
X 

z z ( x ; 
( 1-2) -x + 2 x } = D, Ir- 1)(n - 2) 

= S , 
மொத்தம் ( n - 1 ) z ( xij 

LY (xj; - x ) 


காட்டு ; 

கோதுமையின் விளைச்சலைக் காணச் செய்யப்பட்ட லேடின் 
சதுரச் செய்முறைத் திட்ட முடிவுகள் தரப்பட்டுள்ளன . 

A , B , 


மாறுபாட்டளவை ஆய்வு 


365 


C , D. E என்பன இனங்களையும் , நிமிர்நிலை வரிசைத் தொகுப் 
பையும் , படுகைநிலை வரிசை உரத்தன்மையையும் குறிப்பதாகக் 
கொண்டு , விளைபலனில் ஏற்பட்ட மாற்றத்திற்கான தன்மையைக் 
கணக்கிடுவோம் . 


A 


16 | B 


10D 


91C 


11 ) 


E 


10 


C 


9 | B 


12 / D 


* 111AL 


14 


B 


15 


D 


81C 


10TAL 


18 | E 


18 


D 


12 | E 


61AL 


13 | C 


12 B 


13 


C 


13 TAL 


11 B 


7B 


14 | D 


10 


A = 72 

B = 64 
இனங்களுக்கான மொத்தம் : C = 55 

D = 50 
E = 50 

RR 

= 55 

R , 
படுகை நிலை வரிசைகளின் கூட்டுத்தொகை : R , = 69 

R , 


= 56 


Ra 


= 56 . 
= 55 


= 66 


C 
C , 


நிமிர்நிலை வரிசைகளின் கூட்டுத்தொகை: 


CS 


51 
64 


Cs 


= 66 


மொத்தம் 

= 291 

129113 
திருத்தக்காரணி = C.F. = 

= 3387-24 
25 

1 
வர்க்கம் 

[ 

+ (50) + ( 50 ) ] -C.P. 
= 34610 3387-24 
= 73-78 


36 


உயிர்ப் புள்ளியியல் 


1 1 ( 55,2 + ( 56 ) 2 + ( 69) 


} 


படுகை நிலை வரிசைகளுக்கான 
விலக்கவர்க்கம் 

5 

+ ( 56 ) - + ( 55 ) } - C.F. 
= 3416-6 3387-24 

29.36 
நிமிர்நிலை வரிசைகளுக்கான 1 
விலக்கவர்க்கம் 

[ ( 66 ) + (44 / + (51) 
5 

+ ( 64 ) : + ( 65 ) - ] - C.E. 
= 3469-00 3387-24 

= 81-76 
மொத்த விலக்க வர்க்கங் 
களின் கூட்டுத்தொகை 

= ( 16 ) + ( 10,3+ ..... + (14 ) 

+ ( 10 ) - C. F 
= 3615.00 3387-24 

= 227.76 
பிழையின்பாற்பட்ட விலக்கவர்க்கங்களின் மொத்தம் = 
( மொத்த விலக்கவர்க்கம் ) ( இனம் , நிமிர்நிலை வரிசை , படுகைநிலை 

வரிசை ஆகியவற்றிற்கான விலக்க 

வர்க்கங்களின் கூட்டுத்தொகை ) 
= 227.76 - ( 73-76 + 29-36 + 81-76) 

= 42-88 
மாறுபாட்டாய்வுப் பட்டியல் 


சிறப்பெல்லை 


கட்டின் விலக்க வர்க் 
மாறுபாட் 

விலக்க 
மை எண் 

கங்களின் 
டின் மூலம் ணிக்கை மொத்தம் 

வர்க்கம் 


F 


இனங்களுக் 
கிடையில் 


73-76 


18.44 15 2 


3.11 


5.06 


படுகை நிலை 

வரிசை 
களுக்கிடை 
யில் 


29.36 


7.34 2.06 3.11 


5-06 


நிமிர் நிலை 
வரிசை 
களுக்கிடை 

பீல் 


4 


81.76 . 


20.44 15.73 3.11 


5.06 


பிழை 


12 


42 88 


3.57 


இமாத்தம் 


24 


22776 


மாறுபாட்டளவை ஆய்வு 


307 


இனங்களுக்கிடையிலும் , நிமிர் நிலை வரிசைகளுக்கிடையிலும் 
குறிப்பிடும்படியான வித்தியாசம் இல்லை எனும் கருதுகோள்கள் 
மறுக்கப்பட்டும் , படுகைநிலை வரிசைகளுக்கிடையில் வித்தியாசம் 
இல்லை எனும் கருதுகோள் ஏற்கப்பட்டும் முடிவு செய்யப் 
படுகிறது . படுகை நிலை வரிசைகள் உரங்களை ( D. , 1) ,, D ,, D ,, ID , - க் 
குறிக்கும் . இனங்களிலும் ( A , B , C , D , E ) , தொகுப்பு முறையிலும் 
{ C. , C ,, C ,, C ,, C. , ) குறிப்பிடும்படியான வித்தியாசம் உண்டு 
என்பதைச் சோதனை முடிவு உறுதிப்படுத்துகிறது . உரத்தின் 
தன்மை விளைபலனில் குறிப்பிடும்படியான வித்தியாசத்தை 
உண்டாக்கியதாகச் சொல்ல இடமில்லை என்ற முடிவையும் 
சொல்கிறோம் . 


பயிற்சி : 


4 தொகுதிகளாகப் பிரிக்கப்பட்ட விளக்குகளின் எரியும் 
காலம் மணியில் கொடுக்கப்பட்டுள்ளது .. நான்கு தொகுதி 
களிலும் அமைந்த விளக்குகளின் எரியும் காலத்திற்கான கூட்டுச் 
சராசரியில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் உண்டா என்பதற்கான 
சோதனையைச் செய் . 


B. 


1600 


161011650 1680 167011720 


1800 


B , 


1580 16401840 1700,1750 


B , 


1460 1550 160011620 1640 11660 1740 1820 


151011520 1530 1570 


* 1870 


1600/1680 


2. 20 பன்றிகளை 5 பன்றிகள் கொண்ட 4 தொகுதி 
களாகப் பிரித்து , ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒருவிதமான 
உணவு கொடுக்கப்பட்டது . குறிப்பிட்ட காலத்திற்குள் ஏற்பட்ட 
பன்றிகளின் எடை உயர்வு கொடுக்கப்பட்டுள்ளது . 
உயர்விற்கான தன்மையில் நான்கு உணவுகளிலும் குறிப்பிடும் 
படியான வித்தியாசம் உண்டா என்பதைச் சோதனை செப் . 


எடை 


368 


உயிர்ப் புள்ளியியல் 


உணவு A 


உணவு B 


உணவு C 


உணவு D 


183 


168 


210 


195 


148 


233 


184 


135 


158 


220 


199 


148 


146 


226 


187 


143 


157 


229 


193 


3. ஐந்து ஆய்வாளர்கள் , ஐந்து நகரங்களுக்குத் தனித்தனி 
யாகக் கணக்கிட்ட வாழ்க்கைக் குறியீட்டெண்கள் ( Cost of living, 
index ) கொடுக்கப்பட்டுள்ளன . 


ஆய்வாளர்கள் 


நகரம் 


1 


2 


5 


1 


270 


263 


264 


263 


260 


2 


280 


265 


274 


274 


279 


275 


284 


278 


271 


296 


4 


271 


269 


272 


297 


274 


5 


279 


267 


269 


| 


263 


284 


பட்டியலை 


இப் பட்டியலுக்கான மாறுபாட்டாய்வுப் 
அமைத்து , ஆய்வாளர்களுக்கிடையிலும் , நகரங்களுக்கிடையிலும், 


மாறுபாட்டளவை ஆய்வு 


வாழ்க்கைக் குறியீயீட்டெண்ணில் ) குறிப்பிடும்படியான வித்தி 
பாசம் உண்டா என்பதைக் காண் . 


4. ஆறு டின்களில் உள்ள மருந்துப் பொடியில் உள்ள ஈரத் 
duoisture ) தன்மையைக் காண , நான்கு நபர்கள் ஒவ்வொரு 
டின்னிலிருந்தும் ஒரு மாதிரி எடுத்துச் சோதனை செய்த முடிவு 
கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


டின்கள் 


ஆய் 
வாளர்கள் 


1 


3 


6 


9 


| 


10 


10 


| 


11 


11 


11 


3 


12 


11 


9 


| 


11 


10 


10 


3 


11 


| 


10 


10 


12 


10 


4 


12 


13 


|| 


11 


14 


12 


10 


இவ் அளவுகளுக்கான மாறுபாட்டாய்வுப் பட்டியலை 
அமைத்து , சோதனையாளர்களுக்கிடையிலும் , டின்களுக்கிடை 
விலும் உள்ள வேறுபாட்டின் தன்மைபற்றி விவரி , 


5. 9 இனக் கருப்புகள் ஒவ்வொன்றையும் 5 பாத்திகளில் 
பயிரிட்டு ஓர் ஏக்கருச்சான விளைபலன் டன்னில் கொடுக்கப்பட் 
நள்ளது . செய்முறைத் திட்டம் , 5 தொகுதிகளிலும் ராண்டம் 
முனறயில் டட்டட்ட தெனக் கொண்டு இனங்களுக்கான 
வீகனில் உள்ள வித்தியாசத்திர்சான சோதனையைச் செய் . 
அ.திச விளைச்சல் தந்துள்ள இரண்டு இனங்களின் விளைபானுக்கான 
வித்தியாசம். குறிப்பிடும்படியாக உள்ளதா என்பதையும் சோதனை 
செய் , 


* 7.0 


உயிர்ப் புள்ளியியல் 


தொகுதி. 


B. 


B. 


B , 


B. 


B. 


இனம் 


2.03 


1 
2 
3 


2 • 21 
1.60 


2.08 


4 


5 


1.94 
1.70 
2.2.3 
2.14 
1.8 . ) 
1.82 
1.91 
1-90 
1.98 


2.08 
1.96 
2.26 
2.08 
2 • 23 
2. 06 
2 • 06 
2.25 
2-03 


1.86 
1.83 
2.23 
2.16 
167 
2.0.3 
2.22 
1 • 92 
1.81 


2.13 
2.02 
2-17 
2.01 
2.28 
2.28 
2.02 
1.88 


2..16 
2 • 11 
1.96 
2.14 
1.99 
1.77 


6 


7 


8 


9 


6 . 5 வித உணவு முறைகளை , 5 ஓரீற்றுக் குட்டிகள் அடங்கிய 
8 தொகுப்புகளுக்குக் கொடுத்து . எடை உயர்விற்கான மதிப்புக் 
குறிக்கப்பட்டுள்ளது . தொகுப்பு முறையும் , உணவின் தன்மை 
யும் எடை உயர்வில் உள்ள நிலையைக் காண் . 


இனம் 


1 


7 


2 


3 


4 


தொகுதி 


1 


57.0 


64.8 


70.7 


68.3 


76.0 


55.0 


66.6 


594 


67.1 


745 


3 


62.1 


69.5 


645 


69.5 


76.5 


4 


74-5 


611 


74.0 


72.3 


86.6 


5 


86-7 


91.8 


78.5 


90.6 


94-7 


6 . 


42-0 


51.8 


55 .8 


44.3 


43.2. 


7 . 


71.9 


69.2 


63.0 


538 


61.1 


8 


51.5 


48.6 


48.1 


40.9 


544 


மாறுபாட்டளவை ஆய்வு 


371 


. 


! 


7. உருளைக் கிழங்கு விளைச்சலுக்கான லேடின் சதுர ( Latin 
Square ) செய்முறைத் திட்டத்தின் முடிவு கொடுக்கப்பட்டுள்ளது . 

0 - கட்டுப்படுத்தப்பட்டது ( உரமிடப்படாதது ) 
C - சினோமைடு (Sinomide ) 
CC- சினோமைடு இரண்டு பங்கு 
S- அமோனியாக் கந்தகி ( Sulphate of amonia ) 
SS அமோனியாக் கந்தகி இரண்டு பங்கு 


130 


CC ) 120 


S 


43 


0 


118 


C | 137 


SS 


70 


S 


81 


C 84 


SS 104 


CC 


72 


120 


SS 


109 


CC 


82 


C 180 


71 


S 


42 


0 | 


97 


SS 


97 


CC ) 72 


S | 48 


C 


48 


C 


32 


71 


S : 72 


SS 


45 


CC 


இச் சோதனைக்கான மாறுபாட்டாய்வுப் பட்டியலை அமை . 


8. கோதுமை விளைச்சலுக்கான லேடின் சதுர செய்முறைத் 
திட்ட முடிவுகள் குறிக்கப்பட்டுள்ளன . லேடின் சதுர மாறுபாட் 
டாய்வுப் பட்டியலை அமை . 


B 


4.9 


D 


64 | E 


3 3 A 


9 : 51C 


11 : 8 


C 


9.3 


A 


: 4-0 | B 


6 2 | E 


5.1D 


5 4 


7.6 


C 


15.4 A 


6.5 


B 


60 | E 


4-6 


5.3 


B 


7.6 


C 


13.2 | D 


8.6 | A 


4 9 


. 


9.3 


E 


6.3 | D 


11.8 


C 


15.9 | B 


7.6 


9. A , B , C , D எனும் நான்கு உர வகைகள் விளைபலனில் 
ஏற்படுத்தும் வித்தியாசத்தைக் காணும் செய்முறைத் திட்டத்தில் 
4X4 லேடின் சதுரம் உபயோகப்படுத்தப்பட்டது .. 4 உரங் 
களுக்குமான சராசரி விளைபலன் சமம் கனும் கருதுகோளைச் 
சோதனை : செய் . 


உயிர்ப் புள்ளியியல் 


A 17 


நீ 13 


C. 19 


D 15 


13 


C 20 


14 


16 


C 21 


16 


A 15 


B 


15 


D 


14 


A 


16 


B 


14 


C 20 


10. ஆறு இன விதைகளின் ( A , B , C , D , E , F ) விளைச்சல் 
தரம் காணச் செய்யப்பட்ட லேடின் சதுர சோதனை முடிவு 
கள் தரப்பட்டுள்ளன . இதற்கான மாறுபாட்டாய்வுப் பட் 
டியலை அமை . A , D இன 

A , D இன விதைகளின் விளைவிற்கான வித்தி 
யாசம் குறிப்பிடும்படி ( significant ) உள்ளதா என்பதைக் 
கணக்கிடு . 


A 


B 
98 


E 
111 


C 
118 


F 
130 


113 


B 
89 


E 
115 


C 
130 


112 


80 


96 


D 
106 


B 
100 


F 
105 


78 


C 
103 


118 


A 
78 


C 
106 


109 


F 
112 


| 


B 
98 


103 


C 
107 


105 


B 
96 


103 


D 
113 


A 
72 


C 
102 


A 


B 


E 
104 


98 


D 
120 


or of 500T046 

TABLET 


Table of Ordinates and Area of the Normal curve 

1 

-24) , 
27 


d 


a 


Ø ( z) 


fora) da 


2 


0 ( 2 ) 


0 ( z ) & 


Z 


% 


00 
01 
.02 
* 03 
04 


.3989 
.3989 
.3989 
.3988 
.3986 


• 50000 
49601 
49202 
-48803 
48405 


.25 
. 26 
.27 
.28 
.29 


-3867 
.3857 
.3847 
.3836 
.3825 


40129 
• 39913 
• 39358 
.38974 
38591 


* 05 
06 


-3984 
• 3982 
.3980 
.3977 
• 3973 


.48806 
.47608 
.47210 
46812 
.46414 


.30 
.31 
.32 
.33 
• 34 


.3814 
3802 
3790 
3778 
.3765 


.38209 
• 37888 
• 37448 
• 37090 
* 36693 


• 08 


.09 


35 


• 10 
• 11 
• 12 
-13 
14 


3970 
.3965 
3961 
.3956 
.3951 


• 46017 
.456 20 
45224 
• 44 828 
44433 


.37 
.38 
.39 


3752 
3739 
• 37 25 
.3712 
.3697 


• 36317 
-35942 
• 35569 
.35197 
• 34827 


• 15 
• 16 
• 1.7 
• 18 
• 19 


.3945 
• 3939 
• 3932 
3925 
.3918 


44038 
43644 
43251 
.42858 
.42465 


.40 
.41 
.42 
.43 
.44 


3683 
.3668 
.3653 
.3637 
.3621 


34458 
34090 
• 337R4 
.33360 
.32997 


• 20 
• 2,1 
• 22 
• 23 
• 24 


.3910 
3902 
.3894 
• 3885 
.3876 


.42074 
41683 
• 47294 
40905 
40517 


45 
46 
.47 
.48 
.49 


1 


3605 
3589 
3572 
.3555 
• 3538 


.32696 
• 3R276 
31918 
• 31561 
• 31201 


374 


உயிர்ப் புள்ளியியல் 


Z 


So 


Ø ( 2) 


So 


cdo 


0 ( 2) 


0 ( 2 ) dz 


Z 


Ø ( z) de 


Z 


• 50 
.51 
.52 
• 53 
• 54 


• 3521 
• 3503 
.3485 
• 3467 
3448 


.30854 
30503 
.30153 
.29806 
. 29460 


.85 
.86 
.87 
.88 


2780 
.2756 
.2732 
.2709 
• 2685 


.19766 
19489 
• 19215 

18943 
.18673 


.89 


.55 
• 56 
.57 
.58 
• 59 


3429 
.3410 
.3391 
.3372 
.3352 


.29116 
• 28774 
.28434 
• 28096 
.27760 


.90 
9 L 
.92 
.93 
.94 


.2661 
12637 

2613 
.2589 
- 2 5 65 


• 18406 
• 18141 
.17879 
.176 19 
• 173 6 : 1 


. 


.60 
.61 
.6.2 
-63 
.64 


.3332 
.3312 
.3292 
.3271 
.3251 


• 274 25 
• 27093 
.26763 
.26435 
• 26109 


.95 
.96 
.97 
98 
* 99 


. 2541 
. 2516 
.2492 
• 2468 
.2444 


· 17106 
. 16853 
-1.6602 
• 16354 
.16109 


.65 
.66 
• 67 
.68 
.69 


.3230 
• 3209 
.3187 
.3166 
.3144 


.25785 
.25463 
.25143 
.24825 
.24510 


1.00 
1:01 
1:02 
1:03 
1:04 


.2420 
.2396 
2371 
.2347 
• 2323 


15866 
15625 
. 15386 
• 15151 
• 14917 


: 70 
: 71 


.3123 
.3101 
.3079 
• 3056 
.30 34 


.24196 
.23885 
.23576 
.23 270 
.22965 


1:05 
1:06 
1:07 
1:08 
1.09 


.2299 
.2275 
.2251 
.2227 
.2203 


• 14686 
• 14457 
• 14231 
• 14007 
• 13786 


.73 
.74 


.75 
.76 


• 7.7 . 


.3011 
.2989 
• 2966 
• 2943 
.29 20 


• 2 2663 
.22363 
.22065 
• 21770 
• 21476 


1.10 
1:11 
1.12 
1:13 
1:14 


.2179 
.2155 
- 2131 
.2107 
• 2083 


13567 
• 13350 
.13136 
.1 2924 
.12714 


.78 


.79 


.80 

81 
.: 82 
.83 
: 84 


.2897 
- 2874 
• 2850 
.2827 
• 2803 


21186 
• 20897 
• 20611 
• 20327 
.20045 


1:15 
1.16 
1.17 
1:18 
1:19 


• 2059 
.2036 
.2012 
.1989 
1965 


12507 

12302 
.12100 
11900 
• 11702 


பின்னிணைப்புகள் 


375 


$ ( 2 ) 


Ø ( z ) dz 


( s ) de 


Z 


% 


1:20 
1.21 
1.22 
1.2.3 
1 24 


• 1942 

1919 
.1895 
.1872 
• 1849 


• 11507 

11314 
• 11123 
• 10935 
• 10749 


1.55 
1.56 
1.57 
1.58 
1.59 


* 1200 
1182 
1163 
• 1145 
1127 


060572 
* 059380 
058208 
057053 
0559 17 . 


1 25 . 
1:26 
1.27 
1.28 
1.29 


.18 26 . 
.1804 

1781 
. 1758 
* 1736 


• 10565 
.10383 
• 10204 
• 100 27 
098525 


1.60 
1.61 
1.62 
1.63 
1.64 


1109 
• 1092 
1074 
• 1057 
1040 


054799 
053699 
052616 
051551 
050503 


1:30 
1.31 
1.32 
1:33 
1:34 


• 1714 
• 1691 
• 1669 

1647 
• 1626 


096800 
095068 
093418 
091759 
090123 


1.65 
1.66 
1.67 
1.68 
1.69 


· 1023 
1006 
0989 
0973 
0957 


049472 
048457 
047460 
046479 
045514 


1:35 
1.36 
1 37 
1.38 
1.39 


• 1604 
• 1582 
. 1561 
• 1539 
.1518 


088508 
086915 
085343 
• 083793 
· 082264 


1.70 
1.71 
1.72 
1.73 
1.74 


0940 
0925 
0909 
0893 
0878 


044565 
043633 
042716 
041815 
040930 


1:40 . 
1.41 
1:42 
143 
1.44 


.149.7 
-1476 
• 1456 
• 1435 
• 1415 


080757 
089270 
077804 
076359 
074934 


1.75 
1.76 
1.77 
1.78 
1.79 


0863 
0848 
0833 
0818 
* 0804 


0,400 :59 
039204 
038364 
037538 
-0,36727 


1.45 
1.46 
1 47 
, 148 
1:49 


• 1394 
.1374 
• 1354 
• 1334 
• 1315 


07352 
072145 
• 070181 
069437 
063112 


1.80 
1.81 
1.82 
1.83 
1.84 


0790 
0775 
0761 
0748 
0734 


035930 
-0.35148 
• 034 380 
033625 
032884 


1.50 
1.51 
1 52 
1.33 
154 


• 1295 
.1876 
• 1257 
• 1238 
• 1219 


066807 
· 065 : 23 
064255 
06 : 008 
061780 


1.85 
1.86 
1.87 
1.88 
1.89 


• 07 21 
0707 
"0694 
• 0681 
• 0669 


032157 
031443 
030742 
030054 
· 029379 


; 


bedend 


310 


உயிர்ப் புள்ளியியல் 


வ 


( 3 ) 


joo 


( 3 ) ds 


3 


. 


( 3) 


( 3 ) 


% 


190 
1.91 
1.92 
• 93 
1.94 


• 0856 
0544 . 
: 0532 
" 0520 
* 0608 


• 028717 
• 028067 
027429 
-826803 
026190 


2.25 
2.26 
2 • 27 . 
2.23 , 
2 • 29 


• 0317 
• 0310 
• 0303 
• 0297 
--0290 


• 912224 
011911 
011604 
011304 
* 011011 


1:95 
1-98 
1-97 
1-98 
1.99 


• 0596 
• 0584 
• 0573 
: 0552 
• 0551 


• 025588 
024998 
• 024419 
023852 
• 023295 


2.39 
2-31 
2.32 
2.33 
2-34 


• 0283 
• 0277 
• 0270 
• 0264 
• 0258 


• 0 : 0724 
010444 
" 010170 
• 0099031 
• 009 $ 419 


2.00 
2.01 
2-02 
2:03 
2.04 


0540 
" 0529 
* 0519 
0508 
0498 


• 022750 
022216 
• 021692 
+021178 
• 020675 


2 • 35 
236 
2 • 37 
2-38 
2 • 39 


0252 
* 0245 
• 0241 
0235 
• 0229 


• 0093867 
-0091375 
• 0088940 
0086563 
• 0084242 


2:03 
2.05 
2.07 
2.18 
2-03 


• 9488 
0478 
0468 
0459 
0449 


: 020182 
• 019599 
* 019226 
018763 
• 018309 


2.40 
2.41 
2.42 
2-43 
2.44 


.0224 
• 0219 
• 0213 
• 0208 
• 0203 


• 0081975 
-0779763 
0077603 
0075494 
• 0073436 


211 
2.12 
2-13 . 
2.14 


" 0440 
• 0431 
0422 
• 0413 
0404 


• 017864 
0174: 29 
• 017003 
• 016586 
016177 


2.45 
2.4s 
2.47 
2.48 
2.49 


• 0198 
• 0194 
0189 
• 0184 
0180 


-0071428 
0069469 
0064556 
• 0065691 
• 0063842 


2.15 
2.16 
2.17 
2:18 : 
2.19 


10396 
0387 
• 0379 
•0371 
• 0363 


• 015778 
015 ? 86 
015003 
• 014629 
014262 


2.50 
2.51 
2.52 
2.53 
2.54 


0175 
* 0171 
• 0167 
• 0163 
0158 


0052097 
• 0160366 
10058677 
005703 / 
" 0055426 


2 20 
2.21 
2.22 
2 • 23 
2.34 


* 0355 
10.347 
0339 


013903 
• 013553 , 
• 013209 
" 012874 , 
• 012545 


2.55 
256 
2:57 . 
2-58 
2.59 


• 0154 
" 0151 
0147 
• 0143 
• 0139 


• 0053851 
• 0052336 
0050849 
• 0049400 
• 0047988 


-0315 


பின்னிணைப்புகள் 


fo 


for 


• ( 2 ) 03 


Z 


Z 


( 2 ) din 


2.80 


-2.62 
2.63 
264 


0136 
0132 
0129 
· 0126 
0122 


0046812 
0045271 
0043985 
0042692 
· 004 1453 


2.85 
2.86 
2.87 : 
2.88 
2.89 


-0069 
0067 
-0065 
0063 
0061 


0021260 
0021182 
· 0020524 
· 0019884 
“ 2019862 


2.65 
2:66 
: 2 :67 
2-68 
2-69 


0119 
0116 
0113 
0110 
0107 


0040846 
0039070 
-0.037920 
0036811 
0035728 


2.90 
2.91 
2.92 
2.93 
2.94 


0060 
* 0058 
· 0056 
0055 
0053 


0918658 
0018710 
00017502 
0016948 
0010411 


2-70 
2.71 
.2.72 
273 
-2-74 


0104 
0101 
0099 
0096 
.0093 


0034670 
0037642 
.00 32641 
0031667 
0030720 


2.95 
2.96 
2.97 
2.98 
2.99 


0061 
0050 
.0048 
0047 
0946 


0015889 
0015382 
· 0014890 
00144.12 
* 0013949 


0044 
* 0033 


2-75 
2-76 
2.77 
2.78 
2-79 


• 0091 
0088 
0086 
-0084 
0081 


* 0029798 
0028901 
· 0028028 
0027779 
0026354 


3:10 
3.20 
3.30 


* 00134990 
• 00096769 
000687 14 
00048342 
00033893 


0019 
0012 


2-80 
2-81 
2-82 
2.83 
2.84 


0079 
• 0077 
0075 

0073 
10071 


· 0025551 
0024777 
0024012 
: 0023274 
0022567 


3.70 
3.80 
3.90 


-0009 
-0006 
* 0004 
0003 
* 0002 


-00023263 
00015911 
20010780 
00007235 
00004809 


Appendix table 1 is taken from tables II, II , of Fisher and Yates 
• Statistical tables for Biological , Agriculural and Medical Research , 
published by Oliver & Boyd , Edinburgh, and by permission of the 
autbors and publishers. 


TABLE 2 


Table of $ 


Degrees 
of freedom 
( கட்டின்மை 
எண்ணிக்கை ) 


Probability of a deviation , 

greater than t 


1 % 


1 


5 % 


1 
2 
3 . 


63 657 
9.925 
5 841 
4-604 
4 : 032 


15,706 
4 303 
3 182 
2.776 
2.571 


6 
7 
8 
9 
10 


3 707 
3.499 
3.355 
3.250 
3.169 


2-447 
2.365 
2 • 306 
2 • 262 
2-228 


111 


12 
13 
14 
15 


3.106 
3.055 
3.012 
2-977 
2.947 


2 • 201 
2 : 179 
2 160 
2.145 
2.131 


16 
17 
18 
19 
20 


2 • 921 
2.898 
2.878 
2.861 
2.845 


2.120 
2 • 110 
2.101 
2.093 
2.086 


21 
22 
23 
24 


2.831 
2.819 
2.807 
2-797 
2-787 


2 • 080 . 
2.074 
2.069 
2.064 
2.060 


பின்னிணைப்புகள் 


31.011 


Degrees 
of freedom 

Fl.49. TOLD 
6Tcoolisms 


Probability of a deviation 

greater than 


1 % 


5 % 


26 
27 
28 
29 
30 


2.779 
2.771 
2.763 
2.756 
2.750 


2.056 
2.052 
2.048 
2.045 
2.042 


40 
60 
80 
100 


2.704 
2 : 660 
2.639 
2.626 
2.576 


2.021 : 
2.000 
1.990 
1.985 
1.960 


This table is extracted fiom table 4:11 of C. R. Rao , S. K. Mitra 
and A. Mathai Formulae and tables for Statistical work -- Statistica 
Publishing Society . Calcutta- with permission of the authors and 
Publishers . 


TABLE 3 


Table of chi - square 


Degrees of Probability of a deviation 
freedom 

greater than X 
( 119.68 NLA 
எண்ணிக்கை ) 

1 % 

5 % 


1 
2 
3 
4 
5 


6.63 
9.21 
11.34 
13.28 
15.09 


3.84 
5.99 
7.81 
9:49 
11.07 


3 


6 
7 
8 

9 
10 


16.81 
18.48 
20.09 
21.67 
23.21 


12.59 
14:07 
15.51 
16.92 
1.8-31 


11 
12 
13 
14 
15 


24.72 
26.22 
27.69 
29.14 
30.58 


19-08 
21.03 
22-35 
23.08 
25.00 


16 
17 
18 
19 
20 


32:00 
33.41 
34.81 
36819 
37.57 


26-30 
27.59 
28.87 
30-14 
31:41 


21 


22 


23 
24 
25 . 


38.93 
40-29 
41.64 
42-98 
44:31 


32.87 
33.92 
35-17 
36:42 
37.66 


பின்னிணைப்புகள் 


386 


Degrees of 

freedom 
EL.N.GOTOLA 
qada : 


Probability of a deviation 

greater than X* 


1 % 


1 


5 % 


26 
27 
88 
29 
30 


45.04 
46.96 
48.28 
49.59 
50.89 


38.89 
40:11 
41.34 
42.56 
43.77 


35 
40 
50 
60 
70 
80 
90 
100 


57.34 
63.69 
16:15 
88.38 
100.42 
118 : 33 
124.12 
135.81 


49.80 
55.76 
67.51 
79.08 
90.53 
101.88 
113.15 
184.34 


This table is extracted from table 51 of C. R , Rao , S. K. Mitra 
vid A. Mathai- Formulae and tables for statistical work - Statizo 
tical Publishing Society , Calcutta - with the permission of the author 
and Publishers. 


APPENDE TABLE 4 
5 % ( Roman type ) and 1 % ( Bold face type) 
Points for the Distribution of F 

L1. COTOOLD GTNT cums 
f , Degrees of Freedom ( for greater mean square ) 


2 


3 


- 5 


7 


8 


9 


10 


11 


12 


7.59 


2.69 


2.60 


1 161 200 216 .225 230 234 237 239 241 242 

83 244 
4,052 4,999 6,403 6,625 5,764 5,859 5,928 5,989 6,022 6,056 6,082 6,106 
i 2 18.51 19.00 19.16 19.25 19.30 19.33 19.36 19.37 19.38 19.39 19.40 19.41 

98.49 99.01 99.17 99.25 99.30 99.33 99.34 99.36 99.38 99.40 99.51 99.42 
3 10.13 9.55 9.28 9.12 9.01 8.94 8.88 8.84 8.81 

8.78 8.76 8.74 
34.12 30.81 29.46 28.71 28.24 27.91 27.67 27.49 27.34 27.23 27.13 27.05 
4 7.71 

6.94 6.59 6.39 6.26 6.16 

6.09 6.04 6.00 

5.36 5.93 5.91 
21.20 18.00 16.69 16.98 18.52 15.21 14.98 14.80 14.66 14.84 14.45 14.37 
B 6.61 5.79 

5.19 5.05 4.95 4.88 4.82 4.78 4.74 4.70 4.68 
16.26 13.27 12.06 11.39 10.97 10.67 10.45 10.27 10.15 10.05 9.96 

9.89 
6 5.99 5.14 4.76 4.53 4.39 4.28 4.21 4.15 

4.10 4.06 4.03 4.00 
13.74 10.92 9.78 9.15 8.75 8.47 8.26 8.10 7.98 

7.87 7.79 7.77 
7 5.59 4.74 4:35 4.12 3.97 3.87 3.79 3.73 3.68 3.63 3.60 3.57 
12.26 9.65 8.46 7.86 7.46 

7.19 7.00 6.84 6.71 6.62 6.54 6.47 
6.32 4.46 4.07 3.84 3.69 3.58 3.50 3.44 3.39 3.34 3.31 3.28 
11.26 8.65 

7.01 6.63 6.37 6.19 6.03 5.92 5.82 6.74 5.67 
9 5.12 4.26 3.86 3.63 3.48 3.37 3.29 3.23 3.18 3.13 

3.10 3.07 
10.66 8.02 6.99 6.42 6.06 3.80 8.62 6.47 

5.35 

8.26 6.18 3.11 
10 4.9 € 4.10 3.71 3.48 3.33 3.22 3.14 3.07 3.02 2.97 2.94 2.91 

10.04 • 7.66 6.56 8.99 5.64 6.39 6.21 8.06 4.96 4.85 4.78 4.71 

4.84 3.98 3.59 3.36 3.20 3.09 3.01 2.95 2.90 2.86 2.82 2.78 
9.65 7.20 6.22 5.67 6.32 5.07 4.88 4.74 4.63 4.54 

1.40 
12 4.75 3.88 3.49 3.26 3.11 3.00 2.92 2.85 2.80 2.76 

2.72 
9.33 6.93 6.95 5.41 5.06 4.82 4.66 4.50 3.39 

4.30 

4.22 
13 4.67 3.80 

3.41 3.18 3.02 2.92 2.84 2.77 2.72 2.67 

2.53 
9.07 6.70 5.74 6.20 4.86 4.62 4.44 4.30 4.19 4.10 4.02 9.96 
14 4.60 3.74 3.34 3.11 2.96 2.85 2.77 2.70 

2.65 2.60 2.56 2.59 
8.86 6.51 6.56 5.03 4.69 4.46 4.28 

4.03 3.94 

3.86 3.80 
15 4.54 3.68 3.29 3.06 2.90 2.79 2.70 2.64 2.59 2.55 2.51 2.45 
8.68 6.36 5.42 4.89 4.66 4.32 4.14 4.00 3.89 3.80 

3.73 3.67 
16 4.49 3.63 3.24 3.01 2.85 2.74 2.66 2.59 2.54 2.49 2.45 2.42 
8.63 6.23 5.29 

4.77 

4.44 4.20 4.03 3.89 3.78 3.69 3.61 S.56 
4.45 3.59 3.20 

2.96 

2.81 2.70 2.62 2.55 2.50 2.45 2.41 
8.40 6.11 6.18 4.67 4.34 4.10 3.93 3.79 3.68 3.89 9.82 
18 4.41 3.55 3.18 2.93 2.77 2.66 2.58 2.51 2.46 2.41 

2.37 2.34 
8.28 6.01 8.09 4.88 4.25 4.01 3.85 3.71 3.60 3.51 

3.37 
19 4.38 3.52 3.13 2.90 2.74 2.63 2.55 2.48 2.43 2.38 2.34 2.31 
8.18 3.93 8.01 4.60 4.17 3.94 3.77 3.63 3.62 3.43 

S.36 
20 4.35 3.49 3.10 2.87 2.71 2.60 2.52 2.45 2.40 2.35 2.31 2.28 
8.10 8.86 

4.10 3.87 3.71 3.66 3.45 

3.37 

3.25 
4.32 3.47 3.07 2.842.68 2.57 2.49 2.42 2.37 2.32 2.28 2.26 
8.02 5.78 4.87 4.37 4.04 3.81 3.65 3.61 3.40 3.31 

3.24 9.17 
22 4.30 3.44 3.05 2.82 2.66 2.55 2.47 2.40 2.35 2.30 2.26 
7.94 5.72 4.82 4.31 

9.99 3.76 3.89 9.45 9.35 3.26 

3.18 9.18 
23 4:28 3.42 3.03 2.80 2.64 2.53 2.45 2.38 2.32 2.28 2.24 

2.20 
7.88 8.66 4.76 4.26 3.94 3.71 9.64 3.41 9.30 3.21 

9.14 9.07 
24-14: 26 3.40 3.01 2.78 2.62 2.51 2.43 2.36 2.30 2.26 

2 18 
7.82 5.61 4.22 9.90 3.67 3.60 9.36 3.26 3.17 3.09 

3.08 
25 14:24 3.38 

2.76 2.60 : 2.49 2.41 2.34 

2.28 2.24 2.20 
-7.77 6.87 

4.18 - 3.86 3.63 3.46 3.32 3.21 9.19 3.05 
26-422 3.37 228 2.74 2.59 247 

2.39 2.32 2.27 2.22 2.18 
7272 8.835 

3.29 3.17 sos 8.92 


2.38 


3.36 


3.36 


9.30 


2.23 


2.22 


2 je 
2.99 


2.35 
2.96 


பின்னிணைப்புகள் 


கட்டின்மை எண்ணிக்கை 
( f , Degrees of Freedom (for greater mean square ) 


16 


24 


30 


40 


50 


75 


100 


200 


O 


254 


254 


3 


460 


trenden 


1.46 


245 

248 : 249 250 251 252 253 253 25 
6,148 6,289 6,208 6,334 6,258 6,286 6,302 8,323 6,334 6,382 S.3E1 8,335 . 
19.42 19.43 19.44 19.45 19.46 19.47 19.47 19.48 19.49 19.49 19:50 19.50 2 . 
99.43 99.44 59.45 . S9.46 99.47 99.48 93,48 99.49 99.49 95.49 99.30 99.50 

8.71 3.69 8.66 8.84 8.62 8.60 8.58 8.57 8.56 8.54 8.54 / 8.53 
-26.93 26.83 25.69 -25.60 26.60 26.41 26.95 25.27 26.23 26.18 36.14 - 25.18 
5.87 5.84 

5.80 5.77 5.74 5.71 5.70 5.88 5.66 5.65 5.64 5.83 
14.24 14,15 14.02 13.93 13.83 13.74 13.69 13.61 13.57 13.52 13.48 12.1 
4.64 4.60 4.56 

4.50 4.45 4.44 4.42 4.40 4.38 4.37 4.35 ) 
9.77 9,68 9.65 

9.33 9.29 

9.24 

9.17 9.13 9.07 9.04 3.02 
3.36 3.92 3.87 3.81 3.81 3.77 3.75 3.72 

3.71 3.69 3.65 3.57 
1.60 7.52 3.39 7.31 7.23 7.14 

7.02 8.99 6.94 6.90 
3.52 3.49 3.44 3.41 3.38 3.34 3.32 3.29 3.28 3.25 3.24 ) 3.23 
16.35 6.27 6.15 6.07 5.98 5.90 0.85 6.73 5,75 5.70 5.67 க .65 
3.23 3.20 3.15 3.12 3.08 3.05 3.03 

3.00 2.98 21981 2.94 2.93 
5.56 8.48 5.35 5.33 5.20 5.11 . 

5.05 8.00 4.96 491 4.89 485 
2.98 2.93 2.90 2.8S 2.82 2.0 2.77 2.76 2,73 2.72 2 : 7 
4.80 4.73 4.64 4.55 

4.43 

435 4.33 
2.82 2.77 2.74 2.70 2.67 2.64 2.81 2.59 2.56 2.55 2.54 | 
4.58 

4.25 4.17 4.12 4.05 4.02 3.96 3.93 

3.S1 
2.74 . 2.70 2.05 2.61 

2.57 2.53 2.50 2.47 2.45 2:42 2.41 2.4FTIF 

3.94 3.86 3.80 S.341 3.20 3.66 3.62 3.50 
2.84 2.80 2.54 2.80 2.45 2.42 2.49 2.30 

2.35 / 2.32 

2.31 2.30112 
205 3.93 3.86 3.78 S.70 3.61 S.56 

8.49 3.46 3.43 3.38 3.36 
2.55 2.51 

2.42 2.38 2.34 2.32 2,28 2.26 2.24 2.22 2.21 13. 
3.78 8.67 

3.59 8.51 S.38 3.37 3.30 

3.21 3.18 3.16 
* 2.48 ) 2.44 2.39 2.35 2.31 2.27 2.24 2.21 2.19 

2.14 2.13 14 
3.62 3.81 

S.26 3.31 

3.11 5.081 3.02 
2,43 2.39 2.33 2.29 2.25 2.21 2.18 2.15 2.12 

2.10 2.08 2.07 
3.36 3.20 3.28 S.07 3100 

3.92 2.89 
2.37 2.33 2.28 2.24 2,23 2.16 

2.09 2.07 

2.04 2.02 2.018 
3.3? 3.25 3.13 3.10 3.01 3.96 2.89 2.86 2.80 

2.TE 
2:33 2.29 2.23 2.19 

2.15 2.11 2.0S 

2.04 ) 2.02 1.99 1.97 1.99 / 17 
3.16 S.03 3.30 2.92 2.86 2.79 

2.70 

2.65 
2.29 

2.25 2.19 2.15 2.11 2.97 2.04 2.00 1.98 1.95 1.93 , 1.32 | 18 
3127 3.19 3:07 3.00 2.91 2.83 2.78 2.71 

1.5 $ 2.62 

2.83 
2.26 2.21 2.15 2.11 2.07 2.02 2.00 1.90 

1.90 

11.88 
3.19 8.00 2.92 2.8 2.76 2.70 * .63 

2.60 2.54 

2149 
223 2.18 2.12 2.08 2.04 

1.99 1.96 1.92 

1.87 1.85 1.81120 
3:23 3.05 2.94 2.86 2.77 

2.69 2.ES 2.55 203 
2,20 2.15 2.09. 2.05 2.00 1:90 1.93 1.89 1.87 1.84 102 1.82 21 
1887 2.99 2.8 * 2.80 2.72 2.8 2.58 

23E 
*2 :18 2.13 2.07 2.03 

1.98 ) 1.93 

1.91 

1.87 3.84 3.81 1.80 1.78 , 20 
| 3.94 2.8 : 2,751 2.67 2.58 3.83 2.56 : 

2.37 
*2.15- . 2.10 2 . 2.00 1.96 1.91 1.88 

1.82 1.79 1.77 1.763 
2.74 2.63 2.53 3.48 141 S1 " 232 2:28 
2.18 2.92 1.98 ) 1.34 1.89 

1.86 

1.82 1.80 2.76 1.74 1.73.12 
2 . 275 2.05 2.08 2.49 

2.36 2.37 

2.3 
2.08 2.00 196 1.92 1.87 1.84 1.80 1.77 ) 1.74 172 1.3 29 
2.21 . AR 2.63 2.54 245 

2.32 

2.23 
2 . 205 193 1,95 1.90 1.85 1.82 1.78 1.76 1.72 1.70 18925 
AA 27-165 2.58 2.50 2.41 

1.36 

2.29 2.25 1.19 2.15 


18.85 


2.16 


* 3.70 


2.13 


- 


ட்வாறு 


பாவாக 


2.29 


1s 


உயிர்ப்புள்ளியியல் 


கட்டின்மை எண்ணிக்கை 
Degrees of Freedom (for greater mean square ) 


3 


7 


18 


1421 ) 3.35 

1.53 5.19 
814.20 334 

164 SAS 
4.18 3.33 . 


2.06 
4.68 
2.95 
4.57 
2.93 


3.32 2.92 
1.56 589 4.51 
214.15 3.30 2.90 

130 5.34 L4S 
44.13 

3.28 2.88 

539 
2514.11 3.25 2.86 
TSP 

436 
4.10 3.25 2.85 

5.81 
6.08 3.23 : 2.84 
1SEELS 481 
3.02 283 

4.99 
44-4.00 .3.212: 82 

4.26 
45 4.08 3.2 2.82 

1.21 5.10 4.24 
481404 3.19 

2.80 
1.10 1.08 4.22 
s 4.03 3.18 2.79 

5.06 
65 4.02 

2.78 

416 
o14.00 8.16 2.76 
7.08 

( 98 
8513.69 3.14 275 

1.04 4.95 4.10 
103.88 3.13 274 

1.01 4.98 Loe 
80 3.96 3.II 3.72 
6.96 

4.041 
100 3.04 309 2.70 

6.00 4.83 8.98 
125 

3.02 3.07 2.68 
684 

1.94 
10 3.91 8.08 

2.67 
8.81 45 8.81 
203 3.0 

8.00 

2.65 
6.16 

3.88 
( 91.3.86 3.02 2.62 

6.70 46s 8.83 
L | 3.85 3.00 2.6I 

6.55 4.62 8.30 
3.84 2.39 2.60 


2.73 2.57 2.46 2.37 2.30 2.25 2.20 2.16 23 
879 3.56 3.33 3.25 

3.86 2.98 
2.71 2.56 2.44 

2.36 2.29 2.24 219 2.15 2.12 
4.07 8.76 

8.36 3.23 

3.03 3.95 
2.70 264 2.43 2.35 2.28 2.22 2.18 2.14 240 
4.04 1.78 ) 8.33 3.20 8.18 8.00 2.93 

2 
2.89 2.53 2.12 2.27 2.21 2.18 2.12 

2.09 . 
4.08 AT 

3.17 3.06 2.38 3.90 
2.67 2052 2.40 2.38 2.25 219 2.4 

2.10 207 
3.97 3.66 8.8 3.18 3.01 2.34 2.85 

880 
2.65 2.49 2.38 2.30 2.23 2 . 2.12 

2.08 
8.93 8.61 8.38 

3.08 2.97 2.89 3.82 8.15 
2.83 248 2.33 2.28 231 2.15 2.10 2.06 2.03 
8.89 3.58 8.35 

8.18 3.04 2.94 3.86 2.78 
2.62 2.49 2.35 2.28 2.19 

2.09 2.05 

2.0 
8.88 3.54 8.38 8.15 

3.02 3.91 8.88 2.75 469 
2.61 2.45 2.34 2.25 2.18 2.12 2.07 2.04 200 
8.83 8.51 3.29 

2.99 3.53 2.80 2.73 
2.50 244 3.32 2.24 2.17 2.11 2.06 2.02 

19 
8.88 8.49 5.25 3.10 2.30 3.85 2.77 
258 243 2.31 2.23 2.16 2.0 2.05 201 * 1.98 
8.18 8.AS 8.24 8.07 2.94 3.கே 3.75 

2.63 
2.577 . 2.42 2.30 2.22 2.14 

2.04 200 ( 27 
8.78 

9.05 3.98 8.88 2.73 2.66 2.80 
2.56 2.41 2.30 

2.14 2.08 2.13 1.96 1.96 
3.74 8.29 3.94 3.29 2.80 

2.64 2.8 
2.56 

2.40 2.29 2.201 3.13 2.7 - 202 1.33 1.5 
8.2 : 3.41 8.18 : 3.03 2.33 278 * 2. ? 

2.62 8.36 
2.54 - 238 2.27 2.18 2.11 2.05 2.00 

1. ? 
3.68 

3.15 3.98 2.35 8.75 2.56 259 2.43 
2.37 2.25 110 

195 192 
8.GS 1.84 8.05 2.82 

8.63 
2.51 2.38 2.21 

2.15 

2.08 2.02 1.88 1.94 1.10 
3.63 3.311 8.09 

2.79 2.0 2.61 2.54 
2.50 235 2.23 3.14 2.07 2.07 1.97 193 

19 
8.60 3.19 3.8 8.7 2.57 2.59 2.61 

215 
2.48 233 2.21 2.12 2.06 

195 1.91 & 
8.56 8.35 8.04 2.87 2.74 

2.64 

2.55 2.48 
2.48 2.30 2.19 2.10 2.03 1.97 1.92 1.88 
8.51 8.20 2.52 8.69 

2.5.1 2.4 
2.44 2.20 2.17 2.08 2.01 1.95 1.90 1.86 
8 . 8.17 2.95 

2.85 

2.56 2.47 3.40 
243 2.22 216 2.07 2.00 1.94 1.3 1.85 182 
3.15 2.76 3.62 

2.10 
2.41 2.28 2.14 2.05 1.98 12 187 ) 1.83 18 
3.41 2.80 3.78 2.60 

2.34 
2.39 2.12 2.03 1.96 

1.81 
8.30 8.06, 

2.85 

3.69 8.58 8.46 8.37 . 3.20 843 
2.38 ) 2,22 2.10 2.02 1.96 

1.84 1.30 
2.84 8.04 8.66 8.53 . 2.43 

3.36 
2.37 2.21 2.08 2.01 

194 1.83 1.83 179 
8.31 8.08 18 ர 8.64 2.51 

2.S. 3.24. 


- 


2.37 


2.23 


1.30 


- 


Por softco V436 


ALL OLD 67 00 of må 
( fi Degrees of freedom for greater mean square ) 


20 


24 


30 


40 


50 


75 


100 


200 


500 


1.93 


28 


1.71 
2.16 
1.69 
2.13 
1.68 
2.10 
1.66 
2.07 


1.91 
2.52 
1.90 
2.49 
1.80 
8.47 
1.86 
2.42 


29 


1.68 

1.67 
2.23 

2.13 
1.57 1.65 
2.09 2.06 
1.85 1.64 
2.06 
1.64 1.32 
2.03 2.01 
1.61 -1.53 
1.98 1.36 
1.59 

1.57 


30 


32 


1.84 


31 


2.88 
1.82 
2.95 


1.78 
2.26 
1.75 
2.22 
1.73 
2.19 
1.72 
2.16 
1.69 
2.12 
1.67 
2.03 
2.05 
2.04 
1.63 
2.00 
1.91 
1.97 
1:00 
1.94 
1.58 
1.92 
1.57 
1.90 


2.02 
1.61 
3.98 
1.59 
1.94 


30 


1.57 
1.90 


1.55 


40 


44 


46 


1.56 
1.38 


2.08 2.03 

1.97 

2.63 
2.06 2.02 1.84 
2.80 2.71 2.60 
2.05 2.00 1.94 
3.77 2.68 2.57 

1.03 
2.76 2.68 2.55 
2.02 1.97 

1.91 
2.70 

3.63 8.61 
2.00 1.95 1.89 

2.47 
1.98 1.93 1.87 
2.62 

2.43 
1.96 1.92 1.85 
269 2.51 2.40 

1.90 1.84 
3.66 2.49 

2.37 
1.89 

1.82 
2.46 2.35 
1.92 1.88 1.81 

2.32 
1.87 1.80 
2.60 

2.30 
1.86 1.79 
9.48 2.40 2.28 
1.90 1.85 1.78 

2.39 2.26 
1.83 1.76 

2,85 2.23 
1.86 1.81 

1.75 

2.29 
1.80 1.73 
9.30 2.18 
1.79 1.73 

3.89 2.16 
1.82 1.77 1.70 
8.89 

2.11 
1.79 1.75 108 

219 8.66 
1.72 1.65 

2.15 8.03 
1.76 

1.64 

2.00 
1.74 1.69 1.62 
2.17 

2.09 1.97 
1.72 1.67 1.60 

1.98 
1.65 1.58 
1.09 2.01 

1.89 
1.69 . 1.64 1,57 

1.9 . 1:87 


42 


1.74 
2.21 
1.72 
2.18 
1.71 
2.15 
1.69 
2.13 
1:67 
2.08 
1.64 
2.04 
1.82 
2.00 
-1.80 

1.97 
-1.59 
1.94 
1.57 
1.91 
1.56 
1.89 
1.54 
1.86 
1.53 
1.84 
1.52 
1.82 
1.69 
1.78 
1.48 
1.74 
1.46 
1.71 
1.45 
1.69 
1.42 
1.65 
1.39 
1.59 
1.36 
1.64 
1.34 
1.61 
1.32 
1.28 
128 


1.80 
2.32 
1.79 
2.29 
1.78 
2.26 
1.76 
2.24 
1 75 
2.82 
1.74 
3.20 
1.74 
2.18 
1.72 
2.15 
1.70 
2.12 
1 68 
2.09 
1.67 
2.07 
1.65 
2.03 


1.88 

1.80 
2.47 2.33 
1.87 1.81 

1.73 
2.35 2.30 
1.85 1.80 1.77 
2.41 2.33 8.27 
1.84 1.79 1.78 
2.38 2.29 2.24 
1.82 1.76 1.74 
2.34 2.25 2.20 
1.80 1.74 1.71 

2.21 2.13 
1.78 1:72 1.69 
8.26 

2.12 
1.76 1.71 1.67 
2.23 2.14 2.08 

1.69 1.66 
2.20 2.11 

2.05 
1.73 1.68 1.64 
2.17 2.08 : 2.02 
1.72 1.65 1.63 
2.15 2.06 2.23 
1.71 

1.65 1.62 
2.19 2.04 1.93 
1.70 

1.64 1.61 
2.11 3.02 1.96 
1.69 1.63 1.00 
2.10 2.00 1.94 
1.67 1.61 

1.58 
2.06 1.96 1.90 
1.65 1.59 1.56 
2.03 1.93 1.87 
103 1.57 1.54 

1.90 1.84 
1.62 1.50 1.53 
1.25 1.38 1.82 
1.60 1.54 1.51 
1.94 1.04 1.73 
1.57 1.51 2.48 
1.89 1.19 1.73 
1.55 

1.45 
1.85 1.75 1.68 
1.54 1.47 1.44 
1.83 1.72 1.66 
1.53 1.45 1.42 
1.79 1.69 1.62 
1.49 1.42 1.38 
1.74 1.6 & 1.57 
1.47 1.43 1.36 
1.71 1.61 1.54 
1.46 1.40 1.35 
L63 

1.62 


1.88 
1.54 
1.86 
1.52 
1.62 
1.51 
1.80 
1.50 
1.78 
1.48 
1.76 
1.46 
1.71 
1.44 
1.68 
1.42 
1.64 


50 


65 


60 


1.56 1.55 
1.90 1.67 

1.53 
1.86 1.84 
1.53 1.51 
1.84 
1.51 
1.80 1.78 
1.50 1.48 
1.78 
1.48 
1.76 1.78 

1.45 
1.75 1.70 
1.46 1.44 
1.71 1.08 
1.43 1.41 
1.66 1.54 
1.41 1.39 
1.63 1.50 
1.39 1.37 
1.60 1.66 
1.37 1.35 
1.66 1.53 
1.35 1.32 
1.58 
1.30 1.23 
1.46 
1.27 1.25 

1.37 
1.25 1.22 
1.57 1.39 
1.22 1.19 
1.39 

1.28 
1.16 1.13 
1.34 1.19 
1.13 1.08 
1.19 1.11 
1.11 
1.16 1.CO 


1.55 
1.86 
1.52 
1.8.2 
1.50 
1.79 
1.49 
1.75 
1.47 
1.74 
1.45 
1.10 
1.42 
1.54 
1.39 


65 


70 


.1.63 


80 


1.38 
1.57 


1.93 


1.59 


1.37 
1.60 
1.35 
1.03 
1.32 


1.57 
1.88 
1.54 
188 


200 


1.31 
1.16 
1.29 
1.43 
1.28 
1.89 
1.22 
1.38 
1.19 
1.28 
1 17 


1.30 


1.81 
1.52 


1.26 
1.85 
1.24 
1.5ð 


1.28 


20 


This table is reprinted by permission from table number A 14 of 
Statistical Methods eth edition by George W. Sredecor ard William 
G. Cochim , 1967 ty The lona State Universiiy Press, Ames, lowa, 
U. S. A. 


TABLB - 5 


Randoms Numbers 


Random Digits 


7442 
5968 
9478 
9549 
1763 


4083 
3047 
9224 
5236 
1972 


4593 
0472 
8471 
2903 
7035 


5931 
9141 
0926 
7241 
0591 


9844 
4220 
0310 
8677 
6761 


8698 
5707 
9012 
2797 
5002 


3298 
5434 
7487 
0087 
8449 


1815 
0921 
1766 
( 151 
8547 


7279 
9622 
1747 
4483 
7759 


0553 
9730 
1157 
3227 
8537 


8053 
8725 
2947 
9545 
3173 


8671 
9122 
6857 
2086 
3195 


8718 
8674 
0393 
4017 
4195 


2844 
5661 
6260 
029 : 
4056 


4878 
1964 
79 : 6 
8 ) +3 
8901 


7997 
0660 
8607 
2702 
4092 


6404 
1290 
5404 
9406 
5306 


5098 
1481 
9335 
6788 
0210 


9875 
0170 
2698 
7624 
4018 


9700 
5976 
9447 
6850 
9752 


1962 
8371 
8583 
6958 
7813 


3800 
5495 
4396 
6450 
3137 


0947 
3948 
3916 
6274 
1042 


1358 
4556 
7627 
41.92 
4513 


1499 
8917 
7870 
7403 
3793 


6222 
3602 
7362 
8594 
8401 


5081 
382 
0510 
8665 
8717 


7437 
$ 585 
9927 
1428 
6042 


9792 
0233 
6753 
7110 
3832 


7482 
1 ] 25 
7820 
3650 
0579 


பின்னிணைப்புகள் 


Random Digits 


8315 
9038 
9108 
6973 
9105 


3229 
5181 
1907 
3335 
8156 


2885 
1297 
0961 
0603 
8160 


5354 
3073 
5651 
4089 
1915 


8719 
3897 
8249 
5798 
0154 


0059 
9296 
9468 
0788 
5997 


6531 
7099 
6225 
5580 
0660 


4733 
4717 
9161 
8934 
3514 


3270 
7110 
1447 
6084 
0122 


3278 
3786 
6750 
0462 
7510 


3540 
7917 
5078 
6378 
0979 


0545 
5174 
2220 
4422 
6571 


6249 
8048 
8988 
4235 
3607 


2134 
1128 
8596 
8116 
0119 


8217 
5968 
9655 
3074 
2188 


4918 
68.17 
4620 
9444 
0865 


7024 
5761 
1539 
8857 
2948) 


3667 
3709 
0915 
2542 
0117 


0480 
4728 
6348 
3169 
9410 


1029 
5168 
2908 
5838 
3168 


2923 
7564 
9243 
4698 
1679 


1870 
4456 
9996 
6851 
7502 


4410 
9381 
5474 
7388 
1501 


1107 
5450 
4545 
6221 ) 
8182 


6502 
4201 
5976 
7690 
2791 


2452 
7718 
9581 
2606 
6225 


4566 
1595 
8551 
0638 
3976 


0063 
1663 
2222 
5831 
9414 


2998 
9712 
8934 
8923 
6561 


6206 
1949 
6427 
3804 
1843 


5525 . 
0435 
7402 
7578 
8080 


2406 
1737 
4174 
3127 
6396 


3403 
5504 
6749 
9779 
5680 


4926 ) 
0171 
1115 
1225 
9512 


7858 
9765 
1256 
3014 
4864 


388 


உயிர்ப் புள்ளியியல் 


Random Digits 


2:62 
0253 
7825 
4153 
6163 


2536 
7566 
2207 
8787 
7207 


6924 
0818 
8947 || 
3179 
3942 


2657 
1617 
0037 
5191 
7479 


4592 
5577 ) 
6266 
8773 
7106 


. 


i 


34 ? 7 
7520 
1303 
7713 
8153 


4955 
9583 
4553 


5529 
1316 
1699 
2005 
5772 


2512 
0525 
9939 
0631 
4839 


5832 
4829 
7449 
9888 
9714 


2683 


0165 
7849 
6140 
6546 
• 2471 


8156 
5240 
2003 
9212 
7972 


1172 
8311 
7009 
9380 
4706 


2637 
9400 
2407 
8736 
3986 


4896 
4421 
8875 
6120 
9175 


8094 
3745 
0835 
1601 
7797 


7747 
6766 
3641 
1143 
4121 


6096 
7221 
1638 
7272 
9603 


2536 
9560 
3464 
3988 
5723 


8856 
7036 
1767 
8356 
4630 


7620 
2096 
6803 
3566 
64 28 


8310 
5270 
7016 
9310 
0086 


9500 
0793 
1055 
2604 
6245 


7116 
3950 
6396 
8607 
3247 


6259 
2722 
7754 
4765 
5707 


3755 
6487 
4163 
833 : 
1879 


5044 
2778 
1822 
4855 
0353 


0128 
8138 
5656 
5576 
9354 


4083 
6776 
9019 
5727 
2673 


9181 
0208 
0138 
0232 
8744 


0559 
2833 
8351 
6.780 
0759 


8989 
3250 
1668 
8083 
3015 


0700 
5106 
6054 
0621 
8887 


8672 
6.05 
4681 
1482 
3523 


9191 
9458 
6656 
1933 
1628 


பின்னிணைப்புகள் 


38 , 


Random Digits 


1931 
1377 
2455 
9188 
1706 


9402 
3459 
2433 
7751 
9388 


5236) 
1811 
8860 
2595 
9554 


2853 
9418 
4592 
6431 
1170 


9537 
1109 
1811 
4409 
3857 


5160 
5264 
4854 
8205 
5669 


3553 
2153 
8776 
9414 
6598 


4946 
0571 
2078 
9621 
3196 


9352 
0809 
7518 
8669 
1572 


5504 
0978 
3425 
1445 
0455 


8171 
4520 
7664 
9477 
5549 


0291 
4584 
6247 
5870 
0593 


0603 
5714 
8362 
6425 
5761 


4675 
8122 
1257 
1725 
7200 


0779 
5029 
5269 
9792 
7229 


7619 
0925 
3591 
2237 
7847 


3749 
5792 
6713 
1222 
6217 


9121 
1040 
5325 
3947 
0857 


2185 
5806 
7485 
1223 
8229 


9335 
9636 
2406 
2708 
5609 


8633 
6632 
2612 
9436 
0418 


2617 
8056 
7936 
1681 
2487 


9176 
1091 
1453 
0851 
5583 


9602 
7158 
4812 
3488 
9032 


4807 
7303 
1742 
8815 
6507 


6853 
8347 
5182 
9215 
5588 


3757 
7044 
6263 
3992 
3456 


0171 
4640 
1224 
4874 
9602 


5943 
6832 
9863 
8002 
5250 


1145 
2445 ) 
6751 
5959 
6578 


3996 
7346 
8621 
9399 
4334 


0415 
9400 
4185 
5575 
0347 


7015 
3292 
6727 
1562 
4893 


9210 
8165 
2770 
5821 
2025 


0974 
3.206 
1227 
9824 
5590 


830 


உயிர்ப் புள்ளியியல் 


Random Digits 


8091 
9627 
0086 
3753 
2740 


0536 
3311 
3501 
0174 
32.9 


7522 
2010 
4916 
7934 


5409 
2525 
2511 
3483 
9991 


1463 
3142 
1274 
9210 
3778 


3919 
4577 
0215 
5807 
1910 


6871 
7897 
7254 
7948 
9653 


5685 
2757 
5378 
1774 
1214 


8147 
5992 
3861 
6836 
3921 


7310 
7398 
3448 
1786 
5298 


3990 
5967 
6872 
7240 
2268 


1310 
8941 
1143 
1827 
4227 


9338 
7987 
9183 
3281 
5844 


2601 
3335 
6911 
0705 
0700 


5571 
7579 
2247 
4479 
6907 


7269 
4084 
7128 
5301 
8554 


6131 
9096 
3636 
5403 
0346 


8780 
4047 
6561 
5456 
6251 


3417 
6775 
7522 
0501 
3577 


7278 
0876 
0359 
4511 
4146 


3434 
4872 
0084 
2861 
8618 


0188 
7870 
8827 
4574 
0340 


5665 
2335 
9479 
5813 
3381 


7779 
2874 
8342 
5903 
7579 


7179 
9393 
0053 
7161 
6359 


0319 
7035 
8696 
4909 
8126 


2699 
5277 
6496 
0348 
8571 


8036 
7340 
4889 
8735 
2532 


1090 
8515 
2897 
3604 
9355 


3805 
4225 
3316 
9959 
7563 


0138 
9700 
1775 
9163 
3195 


0384 
2196 
8324 
4714 
1040 


6711 
4076 
9646 
7888 
2022 


2384 
3710 
0611 
3577 
3193 


0072 
3372 
1048 
6596 
9196 


பின்னிணைப்புகள் 


391 


Random Digits 


2080 
7687 
9494 
2392 
8334 


4196 
8415 
5231 
2820 
2352 


375 
1595 
1325 
8533 
7113 


5700 
9636 
7317 
0629 
2291 


7967 
4605 
1029 
3771 
7313 


0133 


1424 
9735 
1559 
5598 
9668 


7850 
3042 
4888 
9985 
6670 


4531 
8409 
7198 
8170 
0097 


7053 
9249 
3367 
0686 


5519 
5364 
1395 
6928 
6311 


This table is extracted from table 19.1 of C. R. Rao , S. K. Mitra 
and A. Matthai • Formulae and tbles for Statistical work - Statistical 
Publishing Society - Calcutta - with the permission of the Authors and 
Publishers , 


LIST OF REFERENCES 


1. Anderson , R. L. and Bin groft, T. A. , Sirtistical Theory in 

Research , Newyork , Mc Graw - Hill , 1952 . 


2. Arthur , E. Mara , Simple - size determinition , Reiribold 

publishing society, Newyork , 1964. 


3. Bailey , Norman T. J. Statistical Methods in Biology , the 

English University Press , London , 1969 . 


4. Bishop , O. N. Statistics for Biology , Longmans, 1966 . 


5. Dixon , W. J. and Massey , F. J. Jr. Introduction to Statistsoal 

Analysis, Nowyork , Mc Grow - Hill , 1942 . 


6. Fisher, Sir Ronald ( R. A.) T1s Design of experiments 4th 

ed . , Elinburgh aad London , Oliver and Bwyd Ltd. , 1942 . 


7 . 


Fisher , Sir Ronald ( R.I. ,) Statisticil Mithods for Research 
Workers, 10th Ed . , Elinburgh ani Lonlon , Oliver and 
Byd ., Lid . , 1948 . 


8. Fisher , S : i Road ( R.A. ) and Yates, F. , Statistic il ttles 

for Biological , Agricultural and Mediorl Research , 6th Ed., 
Edinburgh and London , Oliver and Bwyd , Ltd. , 1963 . 


9. Frederick C. Mills , Statistical Methods, Henry Holt and 

Company, Newyork , 1955 . 


10. Frederick E. Croxton and Cowdon D. J. Applied General 

Statistics, Sir Isace Pitmans Sons Ltd., London , 1956 . 


11. Gyuldon , C. H. Metho ts of Statistical Analysis, 2nd Ed . , 

Wiley , Newyork , 1952 . 


12. Gunnar Dahlbage, Statistical Methods for Medical and 

Diological Students , George Ollen and Unwin Ltd., 1940 . 


List of References 


13. Hod . P. G. , Introduction to Mathematical Statistios, 2nd Ed . , 

Newyork , Wiley , 1954 . 


14. John G. Peatman , Introduction to Applied Statistics , Harper 

and Row , Newyork , 1964 . 


15. Kendall , M. G. and Backland, W. R. , A Dictionary of 

Statistical Terms. Oliver and Böyd , London , 1957 . 


16. Mood , A. M. , Introduction to the Theory of Statistics, New 

york , Mc Graw Hill , 1950 . 


17. Oscar Kernpthorne, An Introduction to Venetio Statistics , 

John Wiley , Newyork , 1957. 


18. Oscar Kempthorne and Others , edited by Statistics and 

Mathematics in Biology , The Iowa State College Press, 
lowa , 1954 . 


19. Pearson , B. S. and Hontley, H. O. , Biometrika Table for 

Statisticians, Vol . 1 , Cambridge University Press, 1954 . 


20. Radhakrishna Rao , e , A tvanced Statistical Methods in Bio , 

metric Research , John Wiley and Sons , Ing . , Newyork , 
1952 . 


21. Radhakrishna Rao . e , Mitra , S. K. , and Mithari , A. , 

Formulae and Table for Statistical Work , Statistioal Publish 
ing Society , Calcutta , 1966 . 


22. Rosandes , A. L. , Elementary Prinoiples of Statistics , D Van 

Nostrand Inc , Newyork , 1957 . 


23. Raymond Pearl, Introduction to Biometry and Statistics , 

W. B. Saunders Company, 1930 . 


24. Snedeer , George . E. , and Cochran , William G. , Statistioal 

Methods , 6th Ed . , The Iowa State University Press, Ames , 
Iowa . , 1967 . 


உயிர்ப் புள்ளியியல் 


25 , Tolbot H. Waterman , Theoritical and Mathemetical Biology , 

Blaisdell Publishing Company, Newyork, 1965. 


26. Weatherburs , C. E. , A First Course in Mathematical Statistics , 

The English Language book Society , 1961 . 
27. Yuk , G. U. and Kendal , M. G. , An Introduction to the 

Theory of Statistics , 14th Ed . , Newyork , Hafaer , 1950 . 


28. சண்முகசுந்தரம் , கோ . , புள்ளியியல் முறைகள் , பாகம் 1 

தமிழ் வெளியீட்டுக் கழகம் , தமிழ்நாடு அரசாங்கம் 1964 . 
29. ராஜகோபாலன் , K. R. , புள்ளியியல் முறைகள் , பாகம் 1 

தமிழ் வெளியீட்டுக் கழகம் , தமிழ்நாடு அரசாங்கம் , 1966 . 
30. வைத்தியநாதன் , சு . , புள்ளியியல் - அறிமுகம் , கல்லூரி நூல் 

வெளியீட்டு இயக்குநரகம் . தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறு 
வனம் , மறுபதிப்பு 1970 . 


கலைச்சொற்கள் 


( ஆங்கிலம் - தமிழ் ) 


AAL 


Aggregate 
Analysis 
Analysis of variance 
Angle 
Applied Statistics 
Arithmetic mean 
Arrays 
Ascending 
Ascending order 
Association 
Association coefficient of 

illusory 
negative 
of attributes 

partial 
Attribute 

negative 


திரள் , மொத்தம் 
ஆய்வு , பகுப்பாய்வு 
மாறுபாட்டளவை ஆய்வு 
கோணம் 
பயன்முறைப் புள்ளியியல் 
கூட்டுச் சராசரி 
வரிசை 
ஏறுகின்ற 
ஏறுவரிசை 
இயைபு 
இயைபு கெழு 
போலி இயைபு 
எதிரிடை இயைபு 
பண்புகளின் இயைபு 
பகுதி இயைபு 
பண்பு 
எதிரிடைப் பண்பு ( பண் 

பின்மை ) 
நேரிடைப் பண்பு ( பண் 

பமையப் பெற்ற நிலை) 
சராசரி (பொதுப்பெயர்) 
அச்சு 
சமச்சீரின்மை 
சமச்சீரில்லாப் பரவல் 


positive 


. 


Average 
Axig 
Asymmetry 
Asymmetrical distribution 


B 


- 


Bell shaped 
Best fit 
Binomial 

so - efficient 


மணி வடிவமான 
மிகப் பொருத்தமான 
ஈருறுப்பு 
ஈருறுப்புக் குணகம் , ஈருறுப்புக் 


கெழு 


596 


உயிர்ப் புள்ளியியல் 


Binomial distribution 

expansion 
expression 

theorem 
Biometry 
Birth rate 
Bivariate 


ஈருறுப்புப் பரவல் 
ஈருறுப்புத் தேற்றவிரிவு 
ஈருறுப்புக் கோவை 
ஈருறுப்புத் தேற்றம் 
உயிர்ப் புள்ளியியல் 
பிறப்பு வீதம் 
இருமாறி 


G 


- 


Calculate 

கணக்கிடு 
-Calculation 

கணிப்பு 
Casual relationship 

தற்செயல் தொடர்பு 
Cause and effect relationship- காரண விளைவுத் தொடர்பு 
Census 

மக்கட்கணிப்பு 
population 

மக்கள் மதிப்பீடு 
Cent 

நூறு , சதம் 
Central tendency 

மையநிலைப் போக்கு 
measures of - மையநிலைப் போக்கு 

அளவைகள் 
Child mortality rate 

குழந்தை இறப்பு வீதம் 
Chi - square 

கை - வர்க்கம் 
distribution 

கை - வர்க்கப் பரவல் 
table 

கை - வர்க்கப் பட்டியல் 
test 

கை - வர்க்கச் சோதனை 
-Class 

பிரிவு 
frequency 

பிரிவு நிகழ்வெண் 
interval 

பிரிவு இடைவெளி, இடை 

வெளிப் பிரிவு 
interval exclusive 

நுழைவு தவிர்க்கின்ற இடை 

வெளிப் பிரிவு 
interval inclusive . 

உள்ளடக்கிய இடைவெளிப் 

பிரிவு 
interval true 

உண்மை இடைவெளிப் பிரிவு 
:: , interval uniform 

சமஅளவு இடைவெளிப் பிரிவு 
,, interval ununiform 

சம அளவில்லா இடைவெளிப் 

பிரிவு 
limit 

பிரிவு எல்லை 
... limit lower 

பிரிவுக் கீழ் எல்லை 

பிரிவு மேல் எல்லை 
mark 

பிரிவெண் ( mid x ) 


limit upper 


கலைச்சொற்கள் 


391 


12 


Classification 

பிரித்தமைத்தல் 
one way 

ஒருவழிப் பாகுபாடு 
two way 

இருவழிப் பாகுபாடு 
three way 

மூவழிப் பாகுபாடு 
manifold 

பல்வழிப் பாகுபாடு 
Coefficient of association 

இயைபு கெழு 
of contingency இணைப்புக் கெழு 
of correlation 

உடன் தொடர்பு கெழு 
of dispersion 

சிதறல் கெழு 
of rank correlation- மதிப்பிடத் தொடர்பு கெழு 
of regression 

மாறிகளின் தொடர்பு கெழு 
of skewness 

கோட்டக் கெழு 
of variation 

மாறுபாட்டுக் கெழு 
Column 

நிரல் , நிமிர்நிலை வரிசை 
Combination 

சேர்மானம் 
Confidence limits 

நம்பக எல்லை 
interval 

நம்பக இடைவெளி 
Consistent 

இசைவு , பொருத்தமுடைமை 
Constant 

மாறிலி 
Constraint 

கட்டுமானம் , தளை 
Contingency 

இணைவு 
coefficient of இணைப்புக் கெழு 
table 

இணைப்புப் பட்டியல் 
Continuous 

தொடர்ச்சியான 
variable 

தொடர்மாறி 
Correction factor 

திருத்தக் காரணி 
Correlation 

உடன் தொடர்பு , ஒட்டுறவு 
coefficient 

உடன் தொடர்பு கெழு 
multiple 

பல்தரத் தொடர்பு 
negative 

எதிர்த் தொடர்பு 
11onsense 

பொருளில்லாத் தொடர்பு 
partial 

பகுதித் தொடர்பு 
நேர் தொடர்பு 

மதிப்பிடத் தொடர்பு 
ratio 

உடன் தொடர்பு விகிதம் 
spurious 

போலித் தொடர்பு 
table 

உடன் தொடர்பு பட்டியல் 
Covariation 

உடன் மாறுபாடு 
Critical region 

மாறுநிலை மண்டிலம் 


- 


positive 
rank 


898 


உயிர்ப் புள்ளியியல் 


11 


11 


Cumulative 

வளர் . குவிவு 
frequency 

வளர் நிகழ்வெண் 
less than- கீழின வளர்நிகழ்வெண் 
greater than 

மேலின வளர்நிகழ்வெண் 
-Curve 

வளைகோடு 
frequency 

நிகழ்வெண் வளைகோடு 
normal 

இயல் நிலை வளைகோடு 
skewed 

கோட்டமுடை வளைகோடு 
symmetrical 

சமச்சீரான வளைகோடு 


D 


- 


Data 
Death rate 
Degree 
Degrees of freedom 
Dependent 

variable 
Descending order 
Design 


. 


- 


latine square 


- 


randomised 
randomised block 


of experiments 


விவரம் , தொகுத்த செய்திகள் 
இறப்பு வீதம் 
பாகை ( கோணம் ) 
கட்டின்மை எண்ணிக்கை 
சார்புடைய , சார்ந்த 
சார்புடை மாறி 
இறங்குவரிசை 
திட்டஅமைப்பு 
லேடின் சதுரத் திட்ட 
அமைப்பு 
சமவாய்ப்புத் திட்ட அமைப்பு 
சமவாய்ப்புக் கட்டு திட்ட 

அமைப்பு 
சோதனைத் திட்ட அமைப்பு , 

செய்முறைத் திட்டம் 
விலக்கம் 
திட்ட விலக்கம் 
கால்மான விலக்கம் 
பகடை 
தொடர்ச்சியற்ற மாறி , 

தனித்த மாறி 
சிதறல் 
சிதறல் அளவை 
சிதறல் கெழு 
பரவல் 
ஈருறுப்புப் பரவல் 


Deviation 

standard 

quartile 
Die 
Discrete variable 


. 


Dispersion 

measures of 

co - efficient 
Distribution 

binomial 


கலைச்சொற்கள் 


Distribution chi - square ( X ) 

continuous 
discrete 
F 
J - shaped 
normal 
Poisson 
Student 
skew 


கை வர்க்கப் பரவல் 
தொடர்ச்சியற்ற பரவல் 
தொடர்ச்சியற்ற பரவல் 
F- பரவல் 
J வடிவப் பரவல் 
இயல்நிலைப் பரவல் 
பாய்ஸான் பரவல் 
t- பரவல் 
கோட்டமுடைப் பரவல் , சமச் 

சீரற்ற பரவல் 
சீரான பரவல் 
U வடிவப் பரலல் 


. 


symmetrical 
U shaped 


E 


- 


Equation 
Error 

,, standard 
Estimate 
Estimation 

biased 
consistent 
e ficient 
interval 
point 
sufficient 

unbiased 
Event 

dependent 
equally likely 
exhaustive 


சமன்பாடு 
பிழை 
திட்டப் பிழை 
மதிப்பிடு 
மதிப்பீடு 
பிறழ்ச்சியான மதிப்பீடு 
முரண்படாத மதிப்பீடு 
திறமுடைய மதிப்பீடு 
இடைவெளி மதிப்பீடு 
புள்ளி மதிப்பீடு 
போதுமான மதிப்பீடு 
பிறழ்ச்சியற்ற மதிப்பீடு 
நிகழ்ச்சி 
சார்புடை நிகழ்ச்சி 
சமவாய்ப்புடை நிகழ்ச்சி 
பூரணத்தன்மைத்தான 

நிகழ்ச்சி 
சாதக நிகழ்ச்சி 
சார்பற்ற நிகழ்ச்சி 
ஒன்றையொன்று விலக்கும் 
தன்மைத்தான நிகழ்ச்சி 


- 


favourable 
independent 
mutually exclusive 


Factorial 
Favourable event 


F 
காரணீயப் பெருக்கம் 
சாதக நிகழ்ச்சி 


400 


உயிர்ப் புள்ளியியல் 


Finite 

population 
Fluctuation 

random 
sampling 


மூடிவுள்ள , வரையுற்ற 
வரையுற்ற முழுமைத் தொகுதி : 
ஏற்ற இறக்கம் 
இயைபிலா ஏற்ற இறக்கம் 
மாதிரி எடுத்தலின் ஏற்ற 
இறக்கம் 
வாய்பாடு 
பின்னம் 
நிகழ்வெண் 
வளர் நிகழ்வெண் 


- 


Formula 
Fraction 
Frequency 

cumulative 
cumulative greater 

than 
cumulative less 

than 


மேலின வளர் நிகழ்வெண் 


curve 


distribution 
observed 
polygon 
percentage 
ratio 
relative 
table 
theor.ticall 
table bivariable 


கீழின வளர் நிகழ்வெண் 
நிகழ்வெண் வளைகோடு 
நிகழ்வெண் பரவல் 
கண்டறிந்த நிகழ்வெண் 
நிகழ்வெண் பலகோணம் 
சதவீத நிகழ்வெண் 
நிகழ்வெண் வீதம் 
ஒப்பீட்டு நிகழ்வெண் 
நிகழ்வெண் பட்டியல் 
கருதுகோள் --நிகழ்வெண் 
இரட்டைமாறி நிகழ்வெண் 


ச 


13 


. 


பரவல் 


fun tion 


- , நிகழ்வெண் சார்பு 


- 


G 


Gap 
Generalise 
General law 
Geometric mean 
Goodness of fit 
Graph 
Graphic presentation 
Greater than ogive 


பிளவு 
பொதுவிதி காண் 
பொது விதி 
பெருக்கற் சராசரி 
பொருத்தச் செம்மை 
வரைபடம் 
வரைபட அமைப்பு 
மேலின ஓகைவ் , மேலின வளர் 
நிகழ்வெண் பரவல் 

வளை 
கோடு 


கலைச்சொற்கள் 


H 


- 


Heterogeneous 
Histogram 
Homogeneous 
Hypothesis 

null 
testing of 


பல்படித்தான 
நிகழ்வெண் செவ்வகப் படம் 
ஒருபடித்தான 
கருதுகோள் 
மறுக்கத்தகு கருதுகோள் 
கருதுகோள் சோதனை 


I 


Inconsistent 

Infart mortality rate 
Infinity 
Inteligence quotiens 
Interval 

class 

confidence 
Inter quartile rar ge 

semi 


இசைவற்ற 
குழந்தை இறப்பு விகிதம் 
எண்ணிலி, முடிவற்ற 
அறிவுக் குறியீட்டெண் 
இடைவெளி 
இடைவெளிப் பிரிவு 
நம்பக இடைவெளி 
இடைக் கால்மான வீச்ச 
அரை இடைக் கால்மான வீச்க 


L 


|| 


Large sample 
Less than ogivo 


- 


Life table 
Limit 

confidence 
lower 

upper 
Linear 


PP 


பெரு அளவு மாதிரி 
கீழின ஒகைவ் , கீழின வளர் 

நிகழ்வெண் வளைகோடு 
வாழ்க்கைப் பட்டியல் 
எல்லை , வரம்பு 
நம்பக வரம்பு 
கீழ் எல்லை 
மேல் எல்லை 
நேர்கோட்டுக்குரிய , ஒரு 

படிக்குரிய 
முதலடுக்குக் கட்டுமானம் , 

முதலடுக்குத் தளை 
கீழ் எல்லை 
கீழ்க் கால்மானம் 
M 


constraint 


Lower limit 

quartile 


- 


Magnitude 

ascending order of 
.. descending order of 
26 


பருமன் , அளவு 
ஏறுவரிசை 
இறங்குவரிசை 


- 


உயிர்ப் புள்ளியியல் 


Mathematics 

advanced 
Mathematical expectation 
Maximum 
Mean 
Measure 
Median 
Middle point 
Minimum 
Mode 
Multiple correlation 


கணிதம் 
உயர்கணிதம் 
கணக்கியல் எதிர்பார்ப்பு 
பெருமம் 
கூட்டுச் சராசரி 
அளவு 
இடைநிலை 
மையப்புள்ளி 
சிறுமம் 
முகடு 
பல் தரத் தொடர்பு 


| 


N 


Normal curve of error 

distribution 
probability curve 


. 


Null hypothesis 
Number 

even 
natural 
negative 

odd 
positive 


இயல் நிலைப் பிழை வளைகோடு 
இயல் நிலைப் பரவல் 
இயல்நிலை நிகழ்வெண் வளை 

கோடு - 
மறுக்கத்தகு கருதுகோள் 
எண் 
இரட்டைப்படை எண் 
இயற்கை யெண் 
குறை யெண் 
ஒற்றைப்படை யெண் 
கூட்டெண் 


- 


0 


Observation 
Ogive 


greater than 


.. 


கண்டறிதல் 
ஒகைவ் , வளர் நிகழ்வெண் 

வளைகோடு 
- * மேலின ஒகைவ் , மேலின நிகழ் 

வெண் வளைகோடு 
கீழின ஒகைவ் , கீழின வளரி 

நிகழ்வெண் வளைகோடு 
ஒருவால்புறச் சோ தனை 
ஒருவழிப் பாகுபாடு 


less than 


. 


One tail test 
One way clasification 


P. 


Parameter 
Partial 


முழுமைத் தொகுதி அளவை 
பகுதி 


கசைசொற்கள் 


Partial association 

correlation 
Percent 
Permutation 
Poisson distribution 
Population 

artificial 


- 


dynamic 


finite 
hypothetical 
inhnite 
known 


. 


. 


real 


பகுதி இயைபு 
பகுதித் தொடர்பு 
சதவீதம் 
வரிசைமாற்றம் 
பாய்ஸான் பரவல் 
முழுமைத் தொகுதி 
செயற்கை உறுப்புகளைக் 
கொண்ட முழுமைத்தொகுதி 
இயங்கும் தன்மைத்தான 

முழுமைத்தொகுதி 
வரம்புடை முழுமைத்தொகுதி 
கருது கோள் முழுமைத்தொகுதி 
எண்ணற்ற இனத்தொகுதி 
சார்பு தெரிந்த முழுமைதி 
தொகுதி 
உண்மையான உருப்பெற்ற 

முழுமைத் தொகுதி 
நிலையான முழுமைத்தொகுதி 
சார்பு தெரியாத முழுமைத் 

தொகுதி 
நேர் இயையு 
நேர் எண் , கூட்டெண் 
நேர்கோட்டம் 
நிகழ்திறன் , யூக அளவை 
நிபந்தனை நிகழ்திறன் 
கணக்கியல் நிகழ்திறன் 
புள்ளியியல் நிகழ்திறன் 
நிகழ்திற அடர்த்திச் சார்பு 
நிகழ்திறப் பிழை , ஒரு பரவ 

லின் நண்பாதி இடைவெளி 
விகித சமம் 


static 
unknown 


- 


Positive association 

nun.ber 

skewness 
Probability 

conditional 
mathematical 
statistical 

density function 
Probable error 


.. 


Proportion 


Qualitative data 


Quantitative data 


Q 
பண்பின் அடிப்படையான 

விவரங்கள் 
அளவின் அடிப்படையான 

விவரங்கள் 
கால்மானம் 
கால்மான விலக்கம் 


Quartile 

deviation 


- 


484 


உயிர்ப் புள்ளியியல் 


.. 


- 


Quartile first 

lower 
third 
Uppar 
range 

semi 
Quotient 


> 


முதல் கால்மானம் 
கீழ்க் கால்மானம் 
மூன்றாவது கால்மானம் 
மேல் கால்மானம் 
கால்மான வீச்சு 
அரைக் கால்மான வீச்சு 
ஈவு 


R 


- 


. 


- 


Random 

ராண்டம் , இயைபிலா 
fluctuation 

ராண்டம் ஏற்ற இறக்கம் 
numbers 

- ராண்டம் - எண்கள் 
sample 

ராண்டம் மாதிரி , இயைபிலா 

மாதிரி 
variable 

ராண்டம் மாறி 
Range 

வீச்சு இடைவெளி 
Rank 

தரம் , மதிப்பிடம் 
correlation 

மதிப்பிடத் தொடர்பு 
co - efficient of மதிப்பிடத் தொடர்பு கெழு 
Ratio 

விகிதம் 
Raw data 

சீர்படா விவரங்கள் 
Regression 

மாறிகளின் தொடர்பு 
co - eficient 

மாறிகளின் தொடர்பு கெழு 
equation 

தொடர்பு சமன்பாடு 
lines 

மாறிகளின் தொடர்பு கோடு 
line of x on y 

x மாறியை y மாறியில் குறிக் 
கும் மாறிகளின் தொடர்பு 

கோடு 
line of y on x 

y மாறியை x மாறியில் குறிக் 

கும் மாறிகளின் தொடர்பு 

கோடு 
Rejection region 

மறுப்பு மண்டிலம் 
Replical 

திரும்பச் செய்தல் 
Row 

நிமிர் நிலை வரிசை 


1 


Sample 
. large 

simple random 
size 


S 

மாதிரி , கூறு 
பெரு அளவு மாதிரி 
இயைபிலா மாதிரி 
மாதிரி அளவு 


கலைச்சொற்கள் 


Sample small 

stratified random 


Sampling 


distribution 


. 


fluctuation 
method 
random 


Scale 
Scatter 

diagram 
Semi- interquartile range 
Sensitiveness 
Sign 
Significance level 

test 
Skew 
Skewed distribution 
Skewness co - eficient of 
Skewness measures of 
Slope 
Standard deviation 
Standard error 
Standard unit 
Statistic 


சிறிய அளவு மாதிரி 
பகுப்புமுறை இயைபிலா 

மாதிரி 
கூறெடுத்தல் , மாதிரி அமைத் 

தல் 
மாதிரி அளவையின் ( statistics ) 

பரவல் , கூறு பரவல் 
மாதிரி ஏற்ற இறக்கம் 
கூறெடுத்தல் முறைகள் 
இயைபிலாக் கூறெடுத்தல் , சம 
வாய்ப்புக் கொடுத்தெடுக்கப் 
பட்ட மாதிரி 
அளவு திட்டம் 
சிதறல் 
சிதறல் விளக்கப்படம் 
அரை இடைக் கால்மான வீச்சு 
கூருணர்வுத் திறம் 
குறி 
சிறப்பு வரம்பு 
சிறப்புக் காணும் சோதனை 
கோட்டமுடைய , சமச்சீரற்ற 
கோட்டமுடைப் பரவல் 
கோட்டக் கெழு 
கோட்ட அளவை 
சரிவு 
திட்ட விலக்கம் 
திட்டப் பிழை 
திட்ட அலகு 
புள்ளியியல் அளவை , மாதிரி 

அளவை 
புள்ளி விவரங்கள் 
புள்ளியியல் 
புள்ளியியல் அனுமானம் 
சமச்சீரான 
சீரான வளைகோடு 
சீரான பரவல் 
T 
பட்டியல் 
இணைப்புப் பட்டியல் 


Statistics ( as data ) 
Statistics ( as science ) 
Statistical inference 
Symmetrical 

curve 
distribution 


- 


Table 

contingency 


- 


உயிர்ப் புள்ளியியல் 


Table correlation 

, life 
Tally mark 
Test 

„ goodness of fit 
„ of homogeneity 

of independence 
.. staistic 
True class interval 


உடன்தொடர்பு பட்டியல் 
வாழ்க்கைப் பட்டியல் 
சரிபார்க்கும் குறி 
சோதனை 
இனச் சிறப்பு நிலைச் சோதனை 
ஒருபடித்தான சோதனை 
தொடர்பற்றநிலைச் சோதனை 
சோதனை அளவை 
உண்மை இடைவெளிப் பிரிவு, 


19 


U 


Unbiased 
Unit 
Universe 
Unknown 


பிறழ்ச்சியற்ற 
அலகு 
முழுமை 
மதிப்புத் தெரியாத . சார்பு 

தெரியாத 
சார்பு தெரியாத முழுமைத் 

தொகுதி 
மேல் எல்லை 
மேல் கால்மானம் 


Unknown population 


Upper limit 

quartile 


V 


. 


Variable 

continuous 
dependent 
discrete 

independent 
Variance 
Variance -analysis of 
Variation 

measures of 
co - efficient of 


மாறி 
தொடர்மாறி 
சார்புடை மாறி 
தொடர்ச்சியற்ற மாறி 
சார்பற்ற மாறி 
மாறுபாட்டளவை 
மாறுபாட்டளவை ஆய்வு. 
மாறுபாடு 
மாறுபாட்டளவைகள் 
மாறுபாட்டுக் கெழு 


. 


X 


X - axis 


X- அச்சு 


Y 


Y - axis 


Y- அச்சு 


கலைச்சொற்கள் 


( தமிழ் - ஆங்கிலம் ) 


Axis | 
Unit 


அச்சு 
அலகு 
அளவின் அடிப்படையான 

விவரங்கள் 
அளவு 
அளவு திட்டம் 
அளவை 
அறிவுக் குறியீட்டெண் 


Quantitative data 
Magnitude 
Scale 
Measure 
Intelligent quotient 


ஆய்வு 


Analysis 


- 


இசைவற்ற 
இசைவு 
இடைக் காவ்மான வீச்சு 
இடைநிலை 
இடைவெளி, 
இடைவெளிப் பிரிவு 
இடைவெளி மதிப்பீடு 
இணைச் சிறப்புநிலைச் சோதனை 
இணைப்புக் செழு 
இணைப்புப் பட்டியல் 
இணைவு 
இயல் நிலைப் பினழ வளைசோடு 
இயல் நிலை நிகழ்திற வளை 

கோடு 
இயங்கும் தன்மைத்தான 

முழுமைத் தொகுதி 
இயற்கை எண் 


Inconsistent 
Consistent 
Interquartile range 
Median 
Interval 
Class interval 
Interval estimation 
Goodness of it 
Co - efficient of contingency 
Contingency table 
Contingency 
Normal curve of error 


Normal probability curve 


Dynamic population 
Natural number 


400 


உயிர்ப் புள்ளியியல் 


இயைபு 
இயைபு கெழு 
இயைபிலா ஏற்ற இறக்கம் 
இயைபிலாக் கூறெடுத்தல் 
இயைபிலா மாறி 
இரட்டைப்படை எண் 
இரட்டை மாறி , இருமாறி 
இரட்டை மாறி நிகழ்வெண் 

பரவல் 
இருவழிப் பாகுபாடு 
இறங்குவரிசை 
இறப்பு விகிதம் 


Association 
Co -eficieit of association 
Random fluctuation 
Random sample 
Random variable 
Evea number 
Bivariata 


- 


Bivariate frequency table 
Two way classification 
Descending order 
Death rate 


சருறுப்பு 
ஈருறுப்புக் குணகம் 
ஈருறுப்புக் கெழு 
ஈருறுப்புக் கோவை 
ஈருறுப்புத் தேற்றம் 
ஈருறுப்புத் தேற்ற விரிவு 
சருறுப்புப் பரவல் 
ஈவு 


Binomial 
Binomial co -eficient 
Binomial co - efficient 
Binomial expression 
Binomial theorem 
Binomial expansion 
Binomial distribution 
Quotient 


- 


உடன்தொடர்பு 
உடன் தொடர்பு கெழு 
உடன்தொடர்பு பட்டியல் 
உடன்தொடர்பு விகிதம் 
உடன்மாறுபாடு 
உண்மை இடைவெளிப் பிரிவு 
உண்மை உருப்பெற்ற முழு 

மைத் தொகுதி 
உயர்கணிதம் 
உயிர்ப் புள்ளியியல் 
உள்ளடக்கிய இடைவெளிப் 
பிரிவு 


Correlation 
Correlation co -eficient 
Correlation table 
Correlation ratio 
Covariation 
True class interval 


Real population 
Advanced mathematics 
Biometry 


Inchasive class interval 


கலைச்சொற்கள் 


எ 


- 


எண் 
எண்ணிலி 
எண்ணற்ற இனத் தொகுதி 
எதிரிடை இயைபு 
எதிரிடைத் தொடர்பு 
எதிரிடைப் பண்பு 
எல்லை 


Number 
Infinity 
In Inite population 
Negative association 
Negative correlation 
Negative attribute 
Limit 


- 


ஏறுகின்ற 
ஏறுவரிசை 


- Ascending 
Ascending order, Ascending 

order of magnitude 


Ogive 
Correlation 
Relative frequency 
Homogeneous 


ஒகைவ் 
ஒட்டுறவு 
ஒப்பீட்டு நிகழ்வெண் 
ஒருபடித்தான 
ஒரு பரவலின் நண்பாதி 

இடைவெளி 
ஒருபடித்தான சோதனை 
ஒருவால்புறச் சோதனை 
ஒன்றையொன்று விலக்கும் 

தன்மைத்தான நிகழ்ச்சி 
ஒற்றைப்படை யெண் 


- - Probable error 

Test of homogeneity 
One tail test 


Mutually exclusive events 
Odd number 


கட்டுமானம் 
கட்டின்மை எண்ணிக்கை 
கணக்கிடு 
கணக்கியல் எதிர்பார்ப்பு 
கணக்கியல் நிகழ்திறன் 
கணிப்பு 
கணிதம் 
கண்டறிதல் 
கண்டறிந்த நிகழ்வெண் 
கருதுகோள் 
கருதுகோள் சோதனை 


Constraint 
Degrees of freedom 
Calculate 
Mathematical expectation 
Mathematical probability 
Calculation 
Mathematics 
Observation 
Observed frequency 

Hypothesis 
- Testing of hypothesis 


- 


410 


உயிர்ப் புள்ளியியல் 


Thooritical frequency 


கருதுகோள் நிகழ்வெண் 
கருதுகோள் முழுமைத் 
தொகுதி 


Hypothetical population 


கா 


காரண விளைவுத் தொடர்பு 
காரணீயப் பெருக்கம் 
கால்மானம் 
கால்மான வீச்சு 
கால்மான விலக்கம் 


Cause and effect relationship 
Factorial 
Quartile 
Quartile range 
Quartile deviation 


- 


. 


கீழின ஓகைவ் 
கீழின வளர் நிகழ்வெண் 


Less than ogive 
Less than cumulative 

frequency 


கீழின வளர்நிகழ்வெண் 

வளைகோடு 
கீழ் எல்லை 
கீழ்க் கால்மானம் 


Less than ogive 
Lower limit 
Lover quartile 


குழந்தை இறப்பு விகிதம் 
குவிவு 
தறி 


Infant mortality rate 
Cumulative 
Sigor 


- 


- 


கூட்டுச் சராசரி 
கூட்டெண் 
கூருணர்வுத் திறம் 
கூறு 
கூரெடுத்தல் 
கூறெடுத்தல் முறைகள் 


Arithmetic mean 
Positive pumber 
Sensitiveness 
Sample 
Sampling 
Sampling methods 


- 


கை . 


- 


கை - வர்க்கம் 
கை - வர்க்கச் சோதனை 
கை - வர்க்கப் டட்டியல் 
கை - வர்க்கப் பரவல் 


Chi-square 
Chi - square test 

Chi- square table 
- Chi -square distribution 


கூச்சொற்கள் 


41 


கோட்டம் 
கோட்ட அளவைகள் 
கோட்டக் கெழு 
கோட்டமுடைப் பரவல் 
கோட்டமுடை வளைகோடு 
கோணம் ( angle ) 


Skew 
Measures of skewness 
Co - efficient of skewness 
Skewed distribution 
Skewed curve 
Degree 


Percentage 
சதவீத நிகழ்வெண் 

Percentage frequency 
சம அளவு இடைவெளிப் 

Uniform class interval 
பிரிவு 
சம அளவில்லா இடைவெளிப்- Ununiform class interval 

பிரிவு 
சமச்சீரின்மை 

Asymmetry 
சமச்சீரில்லாப் பரவல் 

Asymmetrical distribution 
சமவாய்ப்புக் கொடுத்தெடுக் Random sample 

கப்பட்ட மாதிரி 
சமவாய்ப்புத் திட்ட அமைப்பு- Randomised design 
சமவாய்ப்புக் கட்டுதிட்ட 
அமைப்பு 

Randomised block design 
சமவாய்ப்புடை நிகழ்ச்சிகள் Equally likely events 
சமன்பாடு 

Equation 
சராசரி ( பொதுப்பெயர் ) 

Average 
சரிபார்க்கும் குறி 

Tally mark 
சரிவு 

Slope 


சாதக நிகழ்ச்சி 
சார்பு 
சார்புடைய , சார்ந்த 
சார்புடைய மாறி 
சார்புடை நிகழ்ச்சி 
சார்பற்ற நிகழ்ச்சி 
சார்பு தெரிந்த முழுமைத் 

தொகுதி 
சார்பு தெரியாத முழுமைத் 
தொகுதி 


Favourable events 
Function 
Dependent 
Dependent variable 
Dependent event 
Independent event 
Known population 


Unknown population 


உயிர்ப் புள்ஸ்பியல் 


சிதறல் 
சிதறல் அளவை 
சிதறல் கெழு 
சிதறல் விளக்கப் படம் 
சிறப்பு வரம்பு 
சிறப்புக் காணும் சோதனை 
சிறிய அளவு மாதிரி 
சிரமம் 


Dispersion , Scatter 
Measures of dispersion 
Co eficient of dispersion 
Scatter diagram 
Level of significance 
Test of significance 
Small sample 
Minimum 


சீரான பரவல் 
சீரற்ற பரவல் 
சேபடா விவரங்கள் 


Symmetricial distribution 
Asymmetrical distribution 
Raw data 


Artificial population 


செயற்கை உறுப்புகள் 
கொண்ட முழுமைத் தொகுதி 
செய்முறைத் திட்டம் 


Desigo of experiments 


சே 


சேர்மானம் 


Combination 


சோ 


சோதனை அளவை 
சோதனைத் திட்ட அமைப்பு 


Test statistic 
Design of experiments 


- 


தரம் 
தளை 


தற்செயல் தொடர்பு 
தனித்த மாறி 


Rank 
Constrain 
Casual relationship 
Discrete variable 


திட்ட அமைப்பு 
திட்ட அலகு 
திட்டப் பிழை 
இட்ட விலக்கம் 


Design 
- Standard unit 

Standard error 
Standard deviation 


கலைச்சொற்கள் 


- 


திரள் 
திருத்தக் காரணி 
திரும்பச் செய்தல் 
திறமுடைய மதிப்பீடு 


Aggregate 
Correction factor 
Replicate 
Efficient estimation 


- 


தொ 
தொகுத்த செய்திகள் 

Data 
தொடர்ச்சியான 

Continuous 
தொடர்ச்சியான பரவல் 

Continuous distribution 
தொடர்ச்சியற்ற பரவல் 

Discrete distribution 
தொடர்ச்சியற்ற மாறி 

Discrete variable 
தொடர் மாறி . 

Continuous variable 
தொடர்பு சமன்பாடு 

Regression equation 
தொடர்பற்ற நிலைச் சோதனை Test of independence 


- 


நம்பக இடைவெளி 
நம்பக எல்லை 
நம்பக வரம்பு 


Confidence interval 
Confidence limit 
Confidence limit 


நிகழ்திறன் 
நிகழ்திற அடர்த்திச் சார்பு 
நிகழ்திறப் பிழை 
நிபந்தனை நிகழ்திறன் 
நிகழ்வெண் 
நிகழ்வெண் சார்பு 
நிகழ்வெண் செவ்வகப்படம் 
நிகழ்வெண் பட்டியல் 
நிகழ்வெண் பரவல் 
நிகழ்வெண் பலகோணம் 
நிகழ்வெண் வளைகோடு 
நிகழ்ச்சி 

! 
நிமிர் நிலை வரிசை 
நிலையான முழுமைத் தொகுதி - 


Probability 
Probability density function 
Probable error 
Conditional probability 
Frequency 
Frequency function 
Histogram 
Frequency table 
Frequency distribution 
Frequency polygon 
Frequency curve 
Event 
Column 
Static population 


- 


நே 


நேர் இயைபு 


Positive association 
Positive number 


நேர் எண் 


உயிர்ப் புள்ளியியல் 


- 


414 
நேர்கோட்டம் 
நேர்கோட்டுக்குரிய 
நேர் தொடர்பு 


Positivo skewness 
Linear 
Positive correlation 


ப 


- 


Die 
Partial 
Partial association 
Partial correlation 
Analysis 


பகடை 
பகுதி 
பகுதி இயைபு 
பகுதித் தொடர்பு 
பகுப்பாய்வு 
பகுப்புமுறை இயைபிலா 

மாதிரி 
பட்டியல் 
பண்பு 
பண்பின் அடிப்படையான 

விவரங்கள் 
பண்புகளின் இயைபு 
பல்படித்தான 
பயன்முறைப் புள்ளியியல் 
பரவல் 
பருமன் 


Stratified random sampling 
Table 
Attribute 


- 


Qualitative data 
Association of attributes 
Heterogeneous 
Applied statistics 
Distribution 
Size, magnitude 


பா 


- 


பாகை 
பாய்ஸான் பரவல் 


Degree 
Poisson distribution 


- 


பிரிவு 
பிரிவு இடைவெளி 
பிரிவுக் கீழ் எல்லை 


- 


பிரிவு நிகழ்வெண் 
பிரிவு மேல் எல்லை 


Class 
Class interval 
Lower limit of the class 

interval 
Class frequency 
Upper limit of the class 

interval 
Class mark , mida 
Classification 
Gap 
Unbiased estimate 
Bia : el estimate 
Birth rate 


பிரிவெண் 
பிரித்தமைத்தல் 
பிளவு 
பிறழ்ச்சியற்ற மதிப்பீடு 
பிறழ்ச்சியான மதிப்பீடு 
பிறப்பு விகிதம் 


கலைச்சொற்கள் 


சச 


பு 


புள்ளியியல் ( is data ) 
புள்ளியியல் ( as science ) 
புள்ளியியல் அளவை 
புள்ளியியல் அனுமானம் 
:யுள்ளியியல் நிகழ்திறன் 


Statistics ( collection facts ) 
Statistics ( statistical methods) 
Statistic 
Statistical inference 
Statistical probability 


பூரணத் தன்மைத்தான 
நிகழ்ச்சி 


Exhaustive events 


பெருக்கற் சராசரி 
பெருமம் 
பொதுவிதி 
பொதுவிதி காண் 
பொருத்தச் செம்மை 
பொருளில்லாத் தொடர்பு 


Geometric mean 
Maximum 
General law 
Generalise 
Goodness of fit 
Nonsence correlation 


- 


பொ 


போலி இயைபு 
போலித் தொடர்பு 
போதுமான மதிப்பீடு 


Spirious association 
Sparious correlation 
Sucieat estimate 


மக்கட் கணிப்பு . முழுமைத் 

தொகுதிக் கணிப்பு 
மக்கள் மதிப்பீடு 
மணி வடிவமான 
மதிப்பிடம் 
மதிப்பிடு 
மதிப்பீடு 
மதிப்புத் தெரியாத 
மதிப்பிடத் தொடர்பு 
மதிப்பிடத் தொடர்பு கெழு 
மறுக்கத்தகு கருதுகோள் 
மறுப்பு மண்டிலம் 


Census 
Population - census 
Bell shaped 
Rank 
Estimate 
Estimation 
Unknown 
Rank corre ation 
Rank corre ation co - eficient 
Null hypothesis 
Rejection region 


- 


416 


உயிர்ப் புள்ளியியல் 


LON 


மாதிரி 
மாதிரி அளவு 
மாதிரி அளவையின் பரவல் 
மாதிரி ஏற்ற இறக்கம் 
மாறி 
மாறிலி 
மாறிகளின் தொடர்பு 
மாறிகளின் தொடர்பு கெழு 
மாறுநிலை மண்டிலம் 
மாறுபாடு 
மாறுபாட்டளவை 
மாறுபாட்டளவைகள் 
மாறுபாட்டுக் கெழு 
ம எறுபாட்டளனவ ஆய்வு 


Sample 
Sample size 
Sampling distribution 
Samplirg fluctuation 
Variable 
Constant 
Regression 
Regression co - efficient 
Rejection region 
Variation 
Variance 
Measures of variation 
Co - efi cient of variation 
Analysis of variance 


மி 


மிகப் பொருத்தமான 


Best fit 


முகடு 

Mode 
முடிவுள்ள 

Finite 
முதல் கால்மானம் 

First quartile 
முதலடுக்குத் தளை 

Linear constraint 
முதலடுக்குக் கட்டுமானம் 

Lirear constrains 
முழுமை 

Universe 
முழுமைத் தொகுதி 

Population 
முழுமைத் தொகுதி அளவை Parameter 
முழுமைத் தொகுதிக் கணக்கீடு- Census 
முரண்படாத பதிப்பீடு 

Consistent estimate 


மூவழிப் பாகுபாடு 
மூன்றாவது கால் மானம் 


மூ 

Three way classifcation 
Third quartile 


மே 


- 


மேலின ஒசைவ் 
மேலின வளர் நிகழ் வெண் 


Greater than ogive 
Greater than cumulative free 


quency 


கலைச்சொற்கள் 


417 


மேலின வளர் நிகழ்வெண் 

வளைகோடு 
மேல் எல்லை 
மேல் கால்மானம் 


Greater than cumulative fre . 

quency curve 
Upper limit 
Upper quartile 


- 


மை 


Central tendency 


மையநிலைப் போக்கு 
மையநிலைப் போக்கு 

அளவைகள் 
மையப் புள்ளி 


Measures of central tendency 
Mid x 


ரா 


- 


ராண்டம் 
ராண்டம் எண்கள் 
ராண்டம் ஏற்ற இறக்கம் 
ராண்டம் மாதிரி 
ராண்டம் மாறி 


Random 
Random numbers 
Random fluctuation 
Random sample 
Random variable 


- 


லே 


Latin square 


லேடின் சதுரம் 
லேடின் சதுரத் திட்ட 
அமைப்பு 


Latin square design 


வ 


Finite population 
Arrays 
Permutation 
Finite 


- 


வரம்புடை முழுமைத் 

தொகுதி 
வரிசை 
வரிசைமாற்றம் 
வரையுற்ற 
வரையுற்ற முழுமைத் 

தொகுதி 
வரைபடம் 
வரைபட அமைப்பு 
வளர் 
வளர் நிகழ்வெண் 
வளர் நிகழ்வெண் வளைகோடு 


Finite population 
Graph 
Graphic presentation 
Cumulative 
Cumulative frequency 
Cumulative frequency curve 


- 


--- 


418 


உயிர்ப் புள்ளியியல் 


வா 


வாய்பாடு 
வாழ்க்கைப் பட்டியல் 


Formula 
Life table 


வி 


- 


விகித சமம் 
விலக்கம் 


Proportion 
Deviation 
வீ | 


வீச்சு 


Range 


